பாவங்கள்‌ எத்தனையோ 


தேவகிருபையால்‌ தொகுத்தவர்‌ 
சகோ. ஜா. வின்‌.'.பிரட்‌ ஜெபராஜ்‌ 


Page 1 of 415 


மின்‌ நூல்‌ வரிசை எண்‌ : 5 
முதல்‌ பதிப்பு : 2018 


விலை : இலவசம்‌ 


அர்ப்பணம்‌ 
மனுபுத்திரரின்‌ பற்பல விதமான பாவங்களையும்‌ 
மன்னித்து, தம்‌ பரிசுத்த இரத்தத்தால்‌ கழுவி 
பரிகரித்து 
பரிசுத்த ஜாதியாக்கி 
இப்பூவுலகில்‌ நம்மை 
பரிசுத்தமாய்‌ வாழ வைத்து 
தம்முடைய பரலோகத்தில்‌ 
தம்மோடூ நித்திய காலமாய்‌ வாழவைக்கிற 
பிதாவாகிய தேவனானவருக்கும்‌, 
மணவாளனாகிய இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ 


பரிசுத்த ஆவியானவருக்கும்‌..................... 


தொடர்புக்கு .... 
22, இரயில்‌ நகர்‌, மகாராஜநகர்‌, திருநெல்வேலி, தமிழ்நாடு, இந்தியா. 


Cell : 94439 69511 


மின்னஞ்சல்‌ : ercypublications@gmail.com and Mercypublications@yahoo.com 


அட்டை வடிவமைப்பு : சகோ. 1. செல்லையா வேதமாணிக்கம்‌ 


Page 2 of 415 


முன்னுரை 
பாவிகளை நேசிக்கிறவர்‌ இயேசு. அவருடைய நாமமே பாவத்தை 
மன்னிப்பதற்கு பிதாவாகிய தேவனால்‌ கட்டளையிடப்பட்டூள்ளது. வானத்திலும்‌ 
பூமியிலும்‌ பூமியின்‌ கீழும்‌ அவருடைய நாமமே அன்றி வேறு ஒரு நாமமும்‌ 
கட்டளையிடப்படவில்லை (அப்‌ 4:12). பாவிகளை இரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு 
பூமியில்‌ வந்தார்‌ என்பது வேத சத்தியம்‌. இயேசு தம்முடைய ஜனத்தின்‌ 


பாவங்களை நீக்கி, மன்னித்து அவர்களை இரட்சிப்பார்‌ (மத்‌ 1:21). 


ஆதியில்‌ பிதாவாகிய தேவன்‌ தேவதூதர்களை சிருஷ்டித்தார்‌. அவர்களுக்கு 
பிரதான தூதர்களைக்‌ கட்டளையிட்டார்‌. அவர்கள்‌ முறையே லூசிபர்‌, மிகாவேல்‌, 
காபிரியேல்‌ என்பவர்களாவர்‌. பரிசுத்த தூதர்களையும்‌ மூன்று குழுக்களாகப்‌ பிரித்து 
இவர்கள்‌ கைகளில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. லூசிபரைச்‌ சேர்ந்தவர்கள்‌ கர்த்தரை 
துதித்துப்‌ பாடல்‌ பாடூவார்கள்‌. லூசிபர்‌ சிறந்த ஆராதனை வீரனாயிருந்தபோது 
அனேக பாடல்களை இயற்றி, இராகம்‌ அமைத்து தூதர்களுக்குச்‌ சொல்லித்தர, 
அவர்கள்‌ தேவனைத்‌ துதித்து மகிமைப்படுத்துவார்கள்‌. மிகாவேல்‌ தூதரும்‌ 
அவரைச்‌ சேர்ந்தவர்களும்‌ பாதுகாப்பு மற்றும்‌ யுத்த பணிக்காக ஏற்படுத்தப்‌ 
பட்டவர்கள்‌. காபிரியேல்‌ தூதரும்‌ அவரைச்‌ சேர்ந்தவர்களும்‌ தகவல்‌ தொடர்பு 
பணிக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள்‌. கர்த்தருடைய வார்த்தையை யாருக்குச்‌ சொல்ல 
வேண்டுமோ அவர்களுக்குச்‌ சொல்லி வருவார்கள்‌. இம்மூன்று தேவதூதர்களிலும்‌ 
கர்த்தருக்கு மிகவும்‌ பிரியமானவர்‌ இந்த லூசிபர்தான்‌. சிறந்த ஆராதனை 
வீரனாயிற்றே! 


இந்நிலையில்‌ லூசிபருக்கு ஒரு எண்ணம்‌ மனதிலுதித்தது. நாம்‌ 
பாடினால்தானே கர்த்தருக்கு மகிமை செல்லுகிறது! நாமே கடவுளாகிவிட்டால்‌ 
என்ன? வானத்துக்கு ஏறுவேன்‌. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்‌ 
சிங்காசனத்தை உயர்த்துவேன்‌. வடபுறங்களிலுள்ள ஆராதனைக்‌ கூட்டத்தின்‌ 
பர்வதத்திலே வீற்றிருப்பேன்‌, நான்‌ மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில்‌ 
ஏறுவேன்‌, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்‌ (ஏசா 14:13,14) என யோசித்தான்‌. இந்த 
எண்ணம்‌ அவனுடைய மனதிலுதித்ததைக்‌ கர்த்தர்‌ கண்டார்‌. தேவன்‌ அவனையும்‌ 
அவனுடைய கூட்டமனைத்தையும்‌ பரலோகத்தில்‌ இராதபடி தள்ளினார்‌. பிசாசு 
அகாதமான பாதாளத்தில்‌ தள்ளுண்டான்‌. வானத்திலிருந்து விழுந்தான்‌ (ஏசா 14:12). 
தேவன்‌ அவனுக்காகவும்‌ அவனுடைய கூட்டத்திற்காகவும்‌ தண்டனையாக நித்திய 


அக்கினியை ஆயத்தம்‌ பண்ணினார்‌ (மத்‌ 25:41). 


தம்முடைய பரிசுத்த சாயலில்‌ பிதாவாகிய தேவன்‌ மனுக்குலத்தை ஆணும்‌ 
பெண்ணுமாய்‌ சிருஷ்டித்தார்‌. நற்கிரியை செய்யவும்‌ (எபே 2:10) கர்த்தரைத்‌ 
துதிக்கவும்‌ (ஏசா 43:21) நம்மை படைத்தார்‌. ஆனால்‌ தனக்குக்‌ கிடைக்காத 


Page 3 of 415 


பரலோக வாழ்வு மனிதனுக்குக்‌ கிடைத்து விடக்கூடாது என்பதில்‌ மிகுந்த வன்கண்‌ 
வைத்த பிசாசு ஆதிப்பெற்றோரான ஆதாம்‌ மற்றும்‌ ஏவாளை வஞ்சித்தான்‌. 
பாவத்தை உலகத்தில்‌ பிரவேசிக்கச்‌ செய்தான்‌. மனிதகுலம்‌ தேவசாயலை இழந்தது. 
ஆகையால்‌ பாவம்‌ தலைமுறை தலைமுறையாய்‌ இன்னும்‌ கடந்து வந்து கொண்டே 
இருக்கிறது. 

ஒரு மனிதன்‌ அறிந்தோ அறியாமலோ பாவத்தைச்‌ செய்து அப்படியே 
பாவியாய்‌ மரிக்கும்போது அந்த ஆத்துமா சாத்தானுக்கென்று தேவனால்‌ 
உருவாக்கப்பட்ட பாதாளத்தை அடைந்து நித்தியகாலமாய்‌ வேதனைப்படும்‌. ஆகவே 
மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க பிதாவாகிய தேவன்‌ உன்னதத்தில்‌ சித்தம்‌ 
கொண்டார்‌. குற்றமற்ற இரத்தத்தையுடைய தம்‌ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 
பூமியிலே பாவநிவாரணபலியாய்‌ அனுப்பி பாவநிவாரணத்தை உண்டாக்கினார்‌. 
ஆகவே இயேசு பூமியில்‌ பிறந்தார்‌. ஊழியஞ்செய்தார்‌. நம்‌ பாவங்களுக்காய்‌ 
சிலுவையில்‌ கொடூரமான மரணத்தை ஏற்று இரத்தம்‌ சிந்தி மரித்தார்‌. மூன்றாம்‌ 
நாளில்‌ கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார்‌. ஆம்‌. இன்றும்‌ இயேசு ஜீவிக்கிறார்‌. 

ஒரு மனிதன்‌ இயேசுவை விசுவாசித்து, அவரிடம்‌ வந்து, அவரை நோக்கி: 
“இயேசு ஸ்வாமி. நான்‌ உம்மை கர்த்தரென்றும்‌ இரட்சகரென்றும்‌ விசுவாசிக்கிறேன்‌. 
உமக்கு விரோதமாய்‌ நான்‌ செய்த பாவங்களை உம்மிடம்‌ அறிக்கை செய்கிறேன்‌. 
என்னை மன்னியும்‌. என்னை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால்‌ கழுவி 
சுத்திகரியும்‌” என நாம்‌ கருத்தாய்‌ சொல்லும்போது இயேசு நம்மை மன்னித்து 
கழுவி சுத்திகரிக்கிறார்‌. 


இச்சத்தியம்‌ நமக்குப்‌ போதிக்கப்பட்டதொன்று. ஆயினும்‌ சாத்தானின்‌ 
தந்திரங்கள்‌ நமக்கு, நம்மில்‌ அநேகருக்குத்‌ தெரியவில்லை. பிசாசு மனிதனை 
விழத்தள்ள எடுக்கும்‌ அத்தனை முயற்சிகளும்‌ பாவமே. பாவங்கள்‌ பலவிதம்‌. 
வேதவார்த்தை, எவைகளையெல்லாம்‌ பாவமென்று உரைக்கிறதோ அவைகளை 
யெல்லாம்‌ தேவ ஆவியின்‌ உதவியோட தொகுக்க ஆரம்பித்தேன்‌. இயேசுவின்‌ 
கிருபையால்‌  அநேககாரியங்களைக்‌ கண்டு கொண்டேன்‌. பாவம்‌ என்பது 
ஒருமையில்‌ அல்ல. அது பன்மையிலுள்ளது. ஆயிரக்கணக்கானவைகளை பரிசுத்த 
வேதாகமம்‌ பாவம்‌ என வகைப்படுத்தி வரையறுத்திருக்கிறது. அவைகளின்‌ 
தொகுப்பே இப்புத்தகம்‌. கவனமாக வாசித்து அறிவோம்‌. இப்பாவங்களை நாம்‌ 
செய்திருந்தால்‌ இயேசுவிடம்‌ அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்போம்‌. அவர்‌ 
நிச்சயம்‌ மன்னிப்பார்‌. 

மேலும்‌ இப்புத்தகம்‌, கீழ்கண்டவற்றையும்‌ விளக்குகிறது. 


* பாவத்தின்‌ தன்மைகள்‌, விளைவுகள்‌ 


Page 4 of 415 


* பாவம்‌ கர்த்தரை எப்படி உபத்திரவப்படுத்தும்‌ 

* இயேசு தரும்‌ தண்டனைகள்‌ 

* இயேசுவின்‌ தன்மைகள்‌ 

* அழைப்பு 

* ஆலோசனைகள்‌ 

* பாவத்தை மன்னிக்க வேண்டி செய்ய வேண்டிய ஜெபம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்களே, ஜெபத்தோடூ வாசித்து மன்னிப்படைவோம்‌. 

நம்மைப்‌ பாதுகாப்போம்‌. பரிசுத்த ஜாதியாய்‌ மாறுவோம்‌. இயேசு உதவி 

செய்வாராக. ஆமென்‌. 


கிறிஸ்துவின்‌ பணியில்‌ 


சகோ. ஜா. வின்‌.'.பிரட்‌ ஜெபராஜ்‌ 


Page 5 of 415 


வ.எண்‌ 


10 


11. 


பொருளடக்கம்‌ 


தலைப்பு 
பாவத்தின்‌ தன்மைகள்‌ 
பாவத்தின்‌ விளைவுகள்‌ 
கர்த்தருடைய ஆலோசனை 
பாவமன்னிப்பு ஜெபம்‌ 
கர்த்தருடைய தண்டனை 
கர்த்தருடைய இரக்க செயல்கள்‌ 
சுத்தமாக்கும்‌ பரிசுத்த வஸ்துக்கள்‌ 
பாவத்தினால்‌ இயேசுவின்‌ வேதனை 
பரிசுத்த தேவனின்‌ அழைப்பு 
பாவங்கள்‌ எத்தனையோ! 


ஸ்தோத்திரம்‌ 


Page 6 of 415 


பக்க எண்‌ 
07 
10 
17 
20 
25 
46 
56 
58 
61 
64 


416 


அத்தியாயம்‌ 1 
பாவத்தின்‌ தன்மைகள்‌ 


பாவம்‌ என்று நாம்‌ சொல்லுகிற, கண்ணுக்குத்‌ தெரியாத ஆவிக்குரிய 


காரியத்துக்குச்‌ சில பண்புகள்‌ மற்றும்‌ தன்மைகள்‌ இருக்கின்றன. அவைகளை 


இவ்வத்தியாயம்‌ எளிமையாய்‌ விளக்குகிறது. வேதவசனங்களோடூ குறிக்கப்பட்ட 


இவைகளை கவனமாய்‌ வாசித்து அறியுங்கள்‌. 


ச 


x KX Xx Xx 4 ஆ 


அவர்கள்‌ தங்கள்‌ இலச்சையையும்‌ தாங்கள்‌ செய்த அருவருப்புகளையும்‌ 
சுமக்கக்கடவர்கள்‌ (எசே 44:13) 

அவன்‌ ஆத்துமா பாதாளத்துக்கும்‌, அவன்‌ பிராணன்‌ சாவுக்கும்‌ சமீபிக்கிறது 
(யோபு 33:22) 

அதினிமித்தம்‌ பாதாளம்‌ தன்னை விரிவாக்கி, தன்‌ வாயை ஆவென்று 
மட்டில்லாமல்‌ திறந்தது (ஏசா 5:14) 

அவைகளின்‌ முடிவு மரணமே (ரோம 6:21) 

அக்கிரமங்கள்‌ நமக்கு விரோதமாய்ச்‌ சாட்சியிடுகின்றன (எரே 14:7) 
அக்கிரமங்கள்‌ நம்‌ தலைக்கு மேலாகப்‌ பெருகுகிறது (எஸ்றா 9:6) 
அக்கிரமமானது பட்டமரத்தைப்போல முறிந்து விழும்‌ (யோபு 24:20) 
அநீதியெல்லாம்‌ பாவந்தான்‌ (1 யோவா 5:17) 

ஆதலால்‌, (நாம்‌ பாவத்திலிருந்தால்‌) நியாயம்‌ நமக்குத்‌ தூரமாயிருக்கும்‌. நீதி 
நம்மைத்‌ தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்குக்‌ காத்திருப்போம்‌, (ஆனால்‌) 


இதோ, இருள்‌. பிரகாசத்துக்குக்‌ காத்திருப்போம்‌. ஆனாலும்‌ அந்தகாரத்திலே 
நடக்கிறோம்‌ (ஏசா 59:9) 


ஆனாலும்‌ நம்முடைய அக்கிரமம்‌ நம்‌ எலும்புகளின்மேல்‌ இருக்கும்‌ (எசே 
32:27) 

இரத்தம்‌ தேசத்தைத்‌ தீட்டூப்படுத்தும்‌ (எண்‌ 35:33) 

இச்சையானது கர்ப்பந்தரித்து, பாவத்தைப்‌ பிறப்பிக்கும்‌, பாவம்‌ பூரணமாகும்‌ 
போது, மரணத்தைப்‌ பிறப்பிக்கும்‌ (யாக்‌ 1:15) 

இதோ, உங்கள்‌ அக்கிரமங்களினிமித்தம்‌ நீங்கள்‌ விற்கப்பட்டீர்கள்‌ (ஏசா 50:1) 
இந்த அக்கிரமம்‌ உங்களுக்கு உயர்ந்த சுவரில்‌ விழப்பிதுங்கி நிற்கிறதும்‌, 
திடீரென்று சடிதியாய்‌ இடியப்போகிறதுமான வெடிப்பைப்போல இருக்கும்‌ என்று 


Page 7 of 415 


1 அ % 


36 


* 


x x x ஆ 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ சொல்லுகிறார்‌ (ஏசா 30:13) 

உங்கள்‌ அக்கிரமங்களே உங்களுக்கும்‌ உங்கள்‌ தேவனுக்கும்‌ நடூவாகப்‌ 
பிரிவினை உண்டாக்குகிறது (ஏசா 59:2) 

உங்கள்‌ பாவங்களே அவர்‌ உங்களுக்குச்‌ செவிகொடாதபடிக்கு அவருடைய 
முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது (ஏசா 59:2) 

உங்கள்‌ பாதகங்களினிமித்தம்‌ உங்கள்‌ தாய்‌ அனுப்பிவிடப்பட்டாள்‌ (ஏசா 50:1) 
எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள்‌ நம்மைச்‌ சூழ்ந்து கொள்கிறது. நம்‌ 
அக்கிரமங்கள்‌ நம்மைத்‌ தொடர்ந்து பிடிக்கிறது. நாம்‌ நிமிர்ந்து பார்க்கக்‌ 
கூடாதிருக்கிறது, அவைகள்‌ நம்‌ தலைமயிரிலும்‌ அதிகமாயிருக்கிறது, 
(அதினால்‌) நம்‌ இருதயம்‌ சோர்ந்து போகிறது (சங்‌ 40:12) 

என்‌ பாவத்தினால்‌ என்‌ எலும்புகளில்‌ சவுக்கியமில்லை (சங்‌ 38:3) 

தீமை நம்மைத்‌ தண்டிக்கும்‌ (எரே 2:19) 

துணிகரமான பாவங்கள்‌ நம்மை ஆண்டூ கொள்ளுகிறது (சங்‌ 19:13) 
பாவஞ்செய்கிறவன்‌ எவனும்‌ பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான்‌ (யோவா 
8:34) 

பாவங்கள்‌ நமக்கு விரோதமாய்ச்‌ சாட்சி சொல்கின்றன (ஏசா 59:12) 

பாவமே மரணமாயிற்று (ரோம 7:13) 

பாவமானது கற்பனையினாலே சமயம்‌ பெற்று, வஞ்சித்து, அதினாலே 
கொல்கிறது (ரோம 7:11) 

பாவம்‌ நம்மைத்‌ தொடர்ந்து பிடிக்கும்‌ (எண்‌ 32:23) 

பாவம்‌ வாசற்படியில்‌ படுத்திருக்கும்‌ (ஆதி 4:7) 

பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ (ரோம 6:23) 

பாதாள இடுக்கண்கள்‌ நம்மைப்‌ பிடிக்கிறது (அதினால்‌) இக்கட்டையும்‌ 
சஞ்சலத்தையும்‌ அடைகிறோம்‌ (சங்‌ 116:3) 

நம்‌ எலும்புகள்‌ நம்முடைய வாலவயதின்‌ பாவங்களினால்‌ நிறைந்திருந்து, 
நம்மோடே கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும்‌ (யோபு 20:11) 

நம்‌ அவமானம்‌ நம்மை மூடியிருக்கிறது (எரே 3:25) 

நம்‌ அக்கிரமங்கள்‌ பாரச்சுமையைப்போல நம்மால்‌ தாங்கக்கூடாத பாரமாயிற்று 
(சங்‌ 38:4) 


நம்‌ அக்கிரமங்கள்‌ காற்றைப்போல்‌ நம்மை அடித்துக்கொண்டு போகிறது (ஏசா 


Page 8 of 415 


64:6) 


நம்‌ அக்கிரமங்கள்‌ இவைகளை விலக்கி, நம்‌ பாவங்கள்‌ நமக்கு நன்மையை 
வரவொட்டாதிருக்கிறது (எரே 5:25) 

நம்‌ அக்கிரமம்‌ கட்டி வைத்திருக்கிறது. நம்‌ பாவம்‌ பத்திரப்படூத்‌ 
தப்பட்டிருக்கிறது (ஓசி 13:12) 

நம்‌ அக்கிரமம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து எட்டுகிறது (யோனா 1:2) 

நம்‌ அக்கிரமத்தில்‌ அகப்படுகிறோம்‌ (2 சாமு 16:8) 


நம்‌ மீறுதல்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக மிகுதியாயிருந்து, நம்‌ பாவங்கள்‌ 
நமக்கு விரோதமாய்ச்‌ சாட்சி சொல்லுகிறது (ஏசா 59:12) 





நம்‌ மீறுதல்கள்‌ நம்மோடே இருக்கிறது. நம்‌ அக்கிரமங்களை நாம்‌ அறிந்திருக்‌ 
கிறோம்‌ (ஏசா 59:12) 


நம்‌ துரோகங்களும்‌ நம்‌ பாவங்களும்‌ நம்மேல்‌ இருக்கிறது, நாம்‌ சோர்ந்து 
போகிறோம்‌ (எசே 33:10) 


நம்‌ பிதாக்கள்‌ பாவஞ்செய்து மாண்டுபோனாலும்‌ நாம்‌ அவர்களுடைய 
அக்கிரமங்களைச்‌ சுமக்கிறோம்‌ (புல 5:7) 

நம்‌ பாவம்‌ வானபரியந்தம்‌ எட்டுகிறது. நம்‌ அநியாயங்களைத்‌ தேவன்‌ 
நினைவு கூருகிறார்‌ (வெளி 18:5) 

நம்‌ பாவம்‌ நிலை நிற்கிறது (யோவா 9:41) 

நம்‌ குற்றம்‌ வானபரியந்தம்‌ வளர்ந்து போகிறது (எஸ்றா 9:6) 

நம்‌ நடக்கையும்‌ நம்‌ கிரியைகளுமே இவைகளை நமக்கு நேரிடப்பண்ணின. 


இது இத்தனை கசப்பாயிருந்து, நம்‌ இருதயமட்டூம்‌ எட்டூகிறதற்குக்‌ காரணம்‌ 
நம்‌ பொலலாப்புத்தானே (எரே 4:18) 





நாம்‌ நம்‌ அக்கிரமத்தைச்‌ சுமக்கறோம்‌ என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 


சொல்லுகிறார்‌ (எசே 44:12) 

மரணமானது ஆதாம்‌ முதல்‌ மோசேவரைக்கும்‌, ஆதாமின்‌ மீறுதலுக்‌ 
கொப்பாய்ப்‌ பாவஞ்செய்யாதவர்களையும்‌ ஆண்டுகொண்டது (ரோம 5:14) 
மரணக்கட்டூகள்‌ நம்மைச்‌ சுற்றிக்கொள்ளும்‌ (சங்‌ 116:3) 


மாறுபாடுகள்‌ நம்மைக்‌ கண்டிக்கும்‌ (எரே 2:19) 


Page 9 of 415 


அத்தியாயம்‌ 2 
பாவத்தின்‌ விளைவுகள்‌ 


பாவஞ்செய்வது என்பது ஏதோ ஒரு நேரப்போக்கல்ல. அது விளையாட்டுத்‌ 
தனமாய்‌ செய்யப்படுவதுமல்ல. பாவத்தின்‌ விளைவுகளை நாம்‌ அறியாதவண்ணம்‌ 
நம்‌ கண்கள்‌ மறைக்கப்பட்டூள்ளது. நம்‌ பாவத்தினால்‌ நமக்கு உண்டாகும்‌ 
பாதிப்புகளை நாம்‌ அறிந்தால்‌ பாவஞ்செய்யவே மாட்டோம்‌. இவ்வத்தியாயம்‌ 
ஒவ்வொரு பாவத்தினாலும்‌ உண்டாகும்‌ விளைவுகளில்‌ சிலவற்றைக்‌ கூறுகிறது. 
நாம்‌ கவனித்துப்‌ பார்ப்போம்‌. 

* அனைவரும்‌ வெட்கப்பட்டு இலச்சையடைந்து, ஏகமாய்க்‌ கலங்கிப்‌ போவார்கள்‌ 
(ஏசா 45:16) 
அவைகள்‌ விசாரிக்கப்படும்‌ நாளிலே அழியும்‌ (எரே 10:15) 
அது பாதாளத்தின்‌ காவலுக்குள்‌ இறங்கும்‌, அப்போது தூளில்‌ ஏகமாய்‌ 
இளைப்பாறுவோம்‌ (யோபு 17:16) 

* அது தன்‌ சகல பாவங்களினிமித்தமும்‌ கர்த்தரின்‌ கையில்‌ இரட்டிப்பாய்‌ 
அடைந்து தீர்ந்தது என்றும்‌, அதற்குக்‌ கூறுங்கள்‌ என்று உங்கள்‌ தேவன்‌ 
சொல்லுகிறார்‌ (ஏசா 40:2) 

* அதினிமித்தம்‌ மழை வருஷியாமலும்‌, பின்மாரியில்லாமலும்‌ போயிற்று (எரே 
3:3) 

* அதோ அக்கிரமக்காரர்‌ விழுந்தார்கள்‌. எழுந்திருக்கமாட்டாமல்‌ தள்ளுண்டூ 
போனார்கள்‌ (சங்‌ 36:12) 

* அவன்‌ போஜனம்‌ அவன்‌ குடல்களில்‌ மாறி, அவனுக்குள்‌ விரியன்பாம்புகளின்‌ 
பிச்சாய்ப்‌ போகும்‌ (யோபு 20:14) 

* அவன்‌ தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல்‌ 
வார்க்கப்பட்ட அவருடைய  உக்கிரமாகிய மதுவைக்‌ குடித்து, பரிசுத்த 
தூதர்களுக்கு முன்பாகவும்‌, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும்‌ அக்கினியி 
னாலும்‌ கந்தகத்தினாலும்‌ வாதிக்கப்படுவான்‌ (வெளி 14:10) 

* அவனுடைய ஆவி பிரியும்‌, அவன்‌ தன்‌ மண்ணுக்குத்‌ திரும்புவான்‌. 
அந்நாளிலே அவன்‌ யோசனைகள்‌ அழிந்துபோம்‌ (சங்‌ 146:4) 
அவர்‌ நாற்பது வருஷமாய்‌ யாரை அரோசித்தார்‌? (எபி 3:17) 


அவர்கள்‌ கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்தும்‌, அவருடைய வல்லமை 


Page 10 of 415 


பொருந்திய மகிமையிலிருந்தும்‌ நீங்கலாகி, நித்திய அழிவாகிய தண்டனையை 
அடைவார்கள்‌ (2 தெச 1:10) 

அவர்கள்‌ மகிமையும்‌, அவர்கள்‌ திரள்கூட்டமும்‌, அவர்கள்‌ ஆடம்பரமும்‌, 
அவர்களில்‌ களிகூருகிறவர்களும்‌ அதற்குள்‌ இறங்கிப்‌ போவார்கள்‌ (ஏசா 5:14) 
அவர்கள்‌ ஆத்துமா சகல போஜனத்தையும்‌ அரோசிக்கிறது, அவர்கள்‌ 
மரணவாசல்கள்‌ பரியந்தம்‌ சமீபிக்கிறார்கள்‌ (சங்‌ 107:18) 

அவர்கள்‌ செல்வவான்களாய்த்‌ தங்கள்‌ நாட்களைப்‌ போக்கி, ஒரு 
சஷணப்பொழுதிலே பாதாளத்தில்‌ இறங்குகிறார்கள்‌ (யோபு 21:13) 

அவர்கள்‌ வாலவயதிலே மாண்டூபோவார்கள்‌. இலச்சையானவர்களுக்குள்ளே 
அவர்கள்‌ பிராணன்‌ முடியும்‌ (யோபு 36:14) 

அவர்கள்மேல்‌ நான்‌ அவர்கள்‌ நினைவுகளின்‌ பலனாகிய தீங்கை வரப்‌ 
பண்ணுவேன்‌ (எரே 6:19) 

அவர்களுடைய பூச்சி சாகாமலும்‌, அவர்களுடைய அக்கினி அவியாமலும்‌ 
இருக்கும்‌. அவர்கள்‌ மாம்சமான யாவருக்கும்‌ அரோசிகமாயிருப்பார்கள்‌ (ஏசா 
66:24) 

அவர்களுடைய சவங்கள்‌ வனாந்தரத்தில்‌ விழுந்துபோயிற்றே (எபி 3:17) 
அவிசுவாசத்தினாலே அவர்கள்‌ அதில்‌ பிரவேசிக்கக்‌ கூடாமற்போனார்களென்று 
பார்க்கிறோம்‌ (எபி 3:19) 

அவரால்‌ சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள்‌ (சங்‌ 37:22) 
ஆனாலும்‌ அவர்கள்‌ பட்டயம்‌ அவர்களுடைய இருதயத்திற்குள்‌ உருவிப்போம்‌. 
அவர்கள்‌ வில்லுகள்‌ முறியும்‌ (சங்‌ 37:15) 

ஆகையால்‌ தீங்கு உன்மேல்வரும்‌, அது எங்கேயிருந்து உதித்ததென்று நீ 
அறியாய்‌, விக்கினம்‌ உன்மேல்‌ வரும்‌, நீ அதை நிவிர்த்தியாக்க மாட்டாய்‌. நீ 
அறியாதபடிக்குச்‌ சடிதியாய்‌ உண்டாகும்‌ பாழ்க்கடிப்பு உன்மேல்‌ வரும்‌ (ஏசா 
47:11) 

ஆகையால்‌ தேவனுடைய தாசனாகிய மோசேயின்‌ நியாயப்பிரமாணப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற சாபமும்‌ ஆணையாக்கினையும்‌ எங்கள்மேல்‌ 
சொரியப்பட்டன (தானி 9:11) 

ஆகையால்‌ சடிதியில்‌ அவனுக்கு ஆபத்து வரும்‌. சகாயமின்றிச்‌ சடிதியில்‌ 
நாசமடைவான்‌ (நீதி 6:15) 

ஆத்துமாவுக்கு ஐயோ! (ஏசா 3:9) 


ஆதலால்‌ ஆண்டவர்‌ சீயோன்குமாரத்திகளின்‌ உச்சந்தலையை மொட்டையாக்‌ 


Page 11 of 415 


குவார்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ மானத்தைக்‌ குலைப்பார்‌ (ஏசா 3:17) 

அந்நாளிலே ஆண்டவர்‌ அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும்‌, 
சுட்டிகளையும்‌, பிறைச்சிந்தாக்குகளையும்‌, (ஏசா 3:18) 

ஆரங்களையும்‌, அஸ்தகடகங்களையும்‌, தலைமுக்காடுகளையும்‌, (ஏசா 3:19) 
சிரபூஷணங்களையும்‌, பாதசரங்களையும்‌, மார்க்கச்சைகளையும்‌, சுகந்தபரணி 
களையும்‌, (ஏசா 3:20) 

தாயித்துகளையும்‌, மோதிரங்களையும்‌, மூக்குத்திகளையும்‌, (ஏசா 3:21) 
விநோத வஸ்திரங்களையும்‌, சால்வைகளையும்‌, போர்வைகளையும்‌, குப்பி 
களையும்‌, (ஏசா 3:22) 

கண்ணாடிகளையும்‌, சல்லாக்களையும்‌, குல்லாக்களையும்‌, துப்பட்டாக்‌ 
களையும்‌, உரிந்து போடூவார்‌ (ஏசா 3:23) 

அப்பொழுது, சுகந்தத்துக்குப்‌ பதிலாகத்‌ துர்க்கந்தமும்‌, கச்சைக்குப்‌ பதிலாகக்‌ 
கயிறும்‌, மயிர்ச்சுருளுக்குப்‌ பதிலாக மொட்டையும்‌, ஆடம்பரமான வஸ்திரங்‌ 
களுக்குப்‌ பதிலாக இரட்டுக்கச்சும்‌, அழகுக்குப்‌ பதிலாகக்‌ கருகிப்போகுதலும்‌ 
இருக்கும்‌ (ஏசா 3:24) 

ஆதலால்‌ விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள்‌. நான்‌ அவர்களை 
விசாரிக்குங்காலத்தில்‌ இடறுண்டு போவார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(எரே 6:15) 

இப்படிப்பட்டவைகளைச்‌ செய்கிறவர்கள்‌ தேவனுடைய ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிப்‌ 
பதில்லையென்று முன்னே நான்‌ சொன்னதுபோல இப்பொழுதும்‌ உங்களுக்குச்‌ 
சொலலுகிறேன்‌ (கலா 5:21) 

இப்பொழுதே கோடரியானது மரங்களின்‌ வேர்‌ அருகே வைத்திருக்கிறது. 
ஆகையால்‌ நல்ல கனிகொடாத மரமெல்லாம்‌ வெட்டுண்டு அக்கினியிலே 
போடப்படும்‌ என்றான்‌ (லூக்‌ 3:9) 

இதுவே தேவனால்‌ துன்மார்க்கனுக்குக்‌ கிடைக்கும்‌ பங்கும்‌, அவன்‌ 
செய்கைக்குத்‌ தேவனால்‌ அவனுக்கு வரும்‌ சுதந்தரமுமாம்‌ என்றான்‌ (யோபு 
20:29) 

இதினிமித்தம்‌ அக்கினிஜாவாலை வைக்கோலைப்‌ பட்சிப்பதுபோலவும்‌, செத்தை 
யானது நெருப்புக்கு இரையாகி எரிந்துபோவதுபோலவும்‌, அவர்கள்‌ வேர்‌ வாடி, 
அவர்கள்‌ துளிர்‌ தூசியைப்போல்‌ பறந்து போகும்‌ (ஏசா 5:24) 

இவர்களோ  பிடிபட்டழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருகஜீவன்‌ 
களைப்போலத்‌ தங்களுக்குத்‌ தெரியாதவைகளைத்‌ தூஷித்து, தங்கள்‌ 
கேட்டிலே கெட்டழிந்து, அநீதத்தின்‌ பலனை அடைவார்கள்‌ (பேது 2:12) 


Page 12 of 415 


இவர்களுக்காக என்றென்றைக்கும்‌ காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது (யூதா 
13) 

இருளானது அவன்‌ கண்களைக்‌ குருடாக்கினபடியால்‌ தான்‌ போகும்‌ இடம்‌ 
இன்னதென்று அறியாதிருக்கிறான்‌ (1 யோவா 2:11) 

உம்மைவிட்டு அகன்றுபோகிறவர்களின்‌ பெயர்‌ புழுதியில்‌ எழுதப்படும்‌ (எரே 
17:13) 

உமது கோபத்தினால்‌ என்‌ மாம்சத்தில்‌ ஆரோக்கியமில்லை (சங்‌ 38:3) 


உங்கள்‌  அக்கிரமங்களில்‌ வாடிப்போய்‌, ஒருவரையொருவர்‌ பார்த்துத்‌ 
தவிப்பீர்கள்‌ (எசே 24:23) 

உங்கள்‌ தேசம்‌ பாழாயிருக்கிறது. உங்கள்‌ பட்டணங்கள்‌ அக்கினியினால்‌ 
சுட்டெரிக்கப்பட்டது. உங்கள்‌ நாட்டை அந்நியர்‌ உங்கள்‌ கண்களுக்கு 
முன்பாகப்‌ பட்சிக்கிறார்கள்‌. அது அந்நியரால்‌ கவிழ்க்கப்பட்ட பாழ்ந்தேசம்‌ 
போல்‌ இருக்கிறது (ஏசா 1:7) 

உள்ளங்கால்‌ தொடங்கி உச்சந்தலைமட்டும்‌ அதிலே சுகமேயில்லை. அது 
காயமும்‌, வீக்கமும்‌, நொதிக்கிற இரணமுமுள்ளது. அது சீழ்‌ பிதுக்கப்‌ 
படாமலும்‌, கட்டப்படாமலும்‌, எண்ணெயினால்‌ ஆற்றப்படாமலும்‌ இருக்கிறது 
(ஏசா 1:6) 

என்‌ விரோதிகள்‌ இலச்சையால்‌ மூடப்பட்டு, தங்கள்‌ வெட்கத்தைச்‌ சால்வை 
யைப்போல்‌ தரித்துக்‌ கொள்ளக்கடவர்கள்‌ (சங்‌ 109:29) 

என்னுடைய இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பதில்லையென்று அவர்‌ யாரைக்‌ 
குறித்து ஆணையிட்டார்‌? (எபி 3:18) 

என்றென்றைக்குமுள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது (2 
பேது 2:17) 

எந்தமட்டும்‌ தேசம்‌ புலம்பி, எல்லா வெளியின்‌ புல்லும்வாடி, அதின்‌ 
குடிகளுடைய பொல்லாப்பினிமித்தம்‌ மிருகங்களும்‌ பறவைகளும்‌ அழிய 
வேண்டும்‌! எங்கள்‌ முடிவை அவன்‌ காண்பதில்லையென்கிறார்கள்‌ (எரே 12:4) 
எங்கள்‌ தலையிலிருந்து கிரீடம்‌ விழுந்தது. ஐயோ! நாங்கள்‌ பாவஞ்‌ 
செய்தோமே (புல 5:16) 

எங்கள்‌ அக்கிரமங்களினிமித்தம்‌ நாங்களும்‌, எங்கள்‌ ராஜாக்களும்‌, எங்கள்‌ 
ஆசாரியர்களும்‌, இந்நாளிலிருக்கிறதுபோல, அந்நியதேச ராஜாக்களின்‌ 
கையிலே, பட்டயத்துக்கும்‌, சிறையிருப்புக்கும்‌, கொள்ளைக்கும்‌, வெட்கத்‌ 


துக்கும்‌ ஒப்புக்கொடூக்கப்பட்டோம்‌ (எஸ்றா 9:7) 


Page 13 of 415 


கர்த்தர்‌ தமது ஜனத்தின்‌ மூப்பரையும்‌, அதின்‌ பிரபுக்களையும்‌ நியாயம்‌ 
விசாரிப்பார்‌ (ஏசா 3:14) 


கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகள்மேல்‌ தேவகோபாக்கினை வரும்‌ (கொலோ 3:6 
கீழ்மக்கள்‌ மாயையும்‌, மேன்மக்கள்‌ பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால்‌ 
அவர்களெல்லாரும்‌ மாயையிலும்‌ லேசானவர்கள்‌ (சங்‌ 62:9) 

கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும்‌ (நீதி 10:11) 
கோபாக்கினை பூரணமாய்‌ வந்திருக்கிறது (1 தெச 2:16) 

சந்தான சேதமும்‌ விதவையிருப்பும்‌ ஆகிய இவ்விரண்டும்‌ உனக்குச்‌ சடிதியாக 
ஒரேநாளில்‌ வரும்‌. உன்‌ திரளான சூனியங்களினிமித்தமும்‌, உன்‌ வெகுவான 
ஸ்தம்பன வித்தைகளினிமித்தமும்‌ அவைகள்‌ பூரணமாய்‌ உன்மேல்‌ வரும்‌ 
(ஏசா 47:9) 

சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கிவைக்கிற மனுஷருடைய எல்லாவித 
அவபக்திக்கும்‌ அநியாயத்துக்கும்‌ விரோதமாய்‌, தேவகோபம்‌ வானத்திலிருந்து 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது (ரோம 1:18) 

சீயோன்‌ குமாரத்தி திராட்சத்தோட்டத்திலுள்ள ஒரு குச்சுபோலவும்‌, வெள்ளரித்‌ 
தோட்டத்திலுள்ள ஒரு குடிசைபோலவும்‌, முற்றிக்கைபோடப்பட்ட ஒரு பட்டணம்‌ 
போலவும்‌ மீந்திருக்கிறாள்‌ (ஏசா 1:8) 

தன்‌ பாவத்திலே சாவான்‌ (எசே 3:20) 

தலையெல்லாம்‌ வியாதியும்‌, இருதயமெல்லாம்‌ பலட்சயமுமாய்‌ இருக்கிறது 
(ஏசா 1:5) 

தங்கள்‌ அக்கிரமத்தினால்‌ யாரும்‌ தப்ப முடியாது (சங்‌ 56:7) 

துன்மார்க்கன்‌ செய்த தன்‌ துரோகத்திலேயும்‌ அவன்‌ செய்த தன்‌ பாவத்தி 
லேயும்‌ சாவான்‌ (எசே 18:24) 

துன்மார்க்கனுக்கு ஐயோ! அவனுக்குக்‌ கேடு உண்டாகும்‌. அவன்‌ கைகளின்‌ 
பலன்‌ அவனுக்குக்‌ கிடைக்கும்‌ (ஏசா 3:11) 

துன்மார்க்கனின்‌ கெம்பீரம்‌ குறுகினது என்பதையும்‌, மாயக்காரனின்‌ சந்தோஷம்‌ 
ஒரு நிமிஷம்‌ மாத்திரம்‌ நிற்கும்‌ (யோபு 20:4) 

துன்மார்க்கனோ தன்‌ துன்மார்க்கத்தினால்‌ விழுவான்‌ (நீதி 11:5) 
துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள்‌. துரோகிகள்‌ அதில்‌ 
இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள்‌ (நீதி 2:22) 


துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள்‌, கர்த்தருடைய சத்துருக்கள்‌ ஆட்டூக்‌ 


Page 14 of 415 


குட்டிகளின்‌ நிணத்தைப்போல்‌ புகைந்து போவார்கள்‌, அவர்கள்‌ புகையாய்ப்‌ 
புகைந்து போவார்கள்‌ (சங்‌ 37:20) 

துன்மார்க்கருடைய புயங்கள்‌ முறியும்‌ (சங்‌ 37:17) 

துரோகிகளோ வறண்ட பூமியில்‌ தங்குவார்கள்‌ (சங்‌ 68:6) 

நல்ல கனிகொடாத மரமெல்லாம்‌ வெட்டுண்டு, அக்கினியிலே போடப்படும்‌ (மத்‌ 
7:19) 

நான்‌ குழியில்‌ இறங்குகிறவர்களோடூ எண்ணப்பட்டு, பெலனற்ற மனுஷனைப்‌ 
போலானேன்‌ (சங்‌ 88:4) 

நான்‌ அவர்களை விசாரிக்குங்காலத்திலே இடறுண்டுபோவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 8:12) 

நான்‌ என்‌ ஜனத்தின்மேல்‌ கடூங்கோபமடைந்து, என்‌ சுதந்தரத்தைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்கி, அவர்களை உன்‌ கையில்‌ ஓஒப்புக்கொடூத்தேன்‌ (ஏசா 47:6) 

நீ உன்‌ அக்கிரமத்தினால்‌ விழுந்தாய்‌ (ஓசி 14:1) 


நீ உன்னை உவர்மண்ணினாலே கழுவி, அதிக சவுக்காரத்தைக்‌ கையாடி 
னாலும்‌, உன்‌ அக்கிரமத்தின்‌ கறைகள்‌ எனக்கு முன்பாக இருக்குமென்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 2:22) 

நீரோட்டத்தைப்போல்‌ தீவிரமாய்ப்‌ போவான்‌, தேசத்தில்‌ அவன்‌ பங்கு 
சபிக்கப்பட்டுப்‌ போகிறதினால்‌, அவன்‌ திராட்சத்தோட்டங்களின்‌ வழியை இனிக்‌ 
காண்பதில்லை (யோபு 24:18) 

நீங்கள்‌ ஆபிரகாமையும்‌ ஈசாக்கையும்‌ யாக்கோபையும்‌ சகல தீர்க்கதரிசி 
களையும்‌ தேவனுடைய  ராஜ்யத்திலிருக்கிறவர்களாகவும்‌, உங்களையோ 
புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும்‌ காணும்போது உங்களுக்கு அழுகையும்‌ 
பற்கடிப்பும்‌ அங்கே உண்டாயிருக்கும்‌ (லூக்‌ 13:28) 

நீங்கள்‌ அனைவரும்‌ சங்கரிக்கப்படூவீர்கள்‌, சாய்ந்தமதிலுக்கும்‌ இடிந்த 
சுவருக்கும்‌ ஒப்பாவீர்கள்‌ (சங்‌ 62:3) 

நெருப்புத்தழல்‌ அவர்கள்மேல்‌ விழுவதாக.  அக்கினியிலும்‌, அவர்கள்‌ 
எழுந்திருக்கக்கூடாத படுகுழிகளிலும்‌ தள்ளப்படூவார்களாக (சங்‌ 140:10) 
பதரைக்‌ கர்ப்பந்தரித்துத்‌ தாளடியைப்‌ பெறுவீர்கள்‌. அக்கினியைப்போல்‌ 
உங்கள்‌ சுவாசமே உங்களைப்‌ பட்சிக்கும்‌ (ஏசா 33:11) 

பண்டிகைக்கு வருவார்‌ இல்லாததினால்‌, சீயோனுக்குப்‌ போகிற வழிகள்‌ 
புலம்புகிறது. அவள்‌ வாசல்கள்‌ எல்லாம்‌ பாழாய்க்‌ கிடக்கிறது. அவள்‌ 


ஆசாரியர்கள்‌ தவிக்கிறார்கள்‌. அவள்‌ கன்னிகைகள்‌ சஞ்சலப்படுகிறார்கள்‌. 


Page 15 of 415 


x x 4 ஆ 


36 


அவளுக்குக்‌ கசப்பே உண்டாயிருக்கிறது (புல 1:4) 

பாதாளமானது பாவிகளைப்‌ பட்சிக்கும்‌ (யோபு 24:19) 

பாவஞ்செய்கிற ஆத்துமாவே சாகும்‌ (எசே 18:20) 

பாவஞ்செய்கிற எவனும்‌ அவரைக்‌ காணவுமில்லை, அவரை அறியவுமில்லை 
(1யோவா 3:6 

பூமியின்‌ தாழ்விடங்களில்‌ இறங்குவார்கள்‌ (சங்‌ 63:9) 

பொய்‌ பேசுகிறவர்களின்‌ வாய்‌ அடைக்கப்படும்‌ (சங்‌ 63:11) 

பொல்லாதவர்கள்‌ அறுப்புண்டு போவார்கள்‌ (சங்‌ 37:9) 

ராஜ்யத்தின்‌ புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்‌. அங்கே 
அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்குமென்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 
என்றார்‌ (மத்‌ 8:12) 

மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு (நீதி 10:13) 

மாறுபாடானவனுக்கு ஆபத்தும்‌, அக்கிரமச்‌ செய்கைக்காரருக்கு ஆக்கினையு 
மல்லவோ கிடைக்கும்‌ (யோபு 31:3) 

முன்னிலைமையிலும்‌ அதிக கேடூள்ளதாயிருக்கும்‌ பின்னிலைமை (லூக்‌ 11:26) 
மோசேயின்‌ நியாயப்பிரமாணப்புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறபடியே இந்தத்‌ 
தீங்கெல்லாம்‌ எங்கள்மேல்‌ வந்தது (தானி 9:13) 

வானங்கள்‌ அவன்‌ அக்கிரமத்தை வெளிப்படுத்தி, பூமி அவனுக்கு விரோதமாக 
எழும்பும்‌ (யோபு 20:27) 

விபசாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளா 
சைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திலே 
சுதந்தரமடைவதில்லையென்று அறிந்திருக்கிறீர்களே (எபே 5:5) 

விளக்கு அணைந்துபோம்‌, அவன்‌ அடுப்பின்‌ நெருப்பும்‌ அவிந்துபோம்‌ (யோபு 
18:5) 


Page 16 of 415 


அத்தியாயம்‌ 3 
கர்த்தருடைய ஆலோசனை 


பாவத்தை மனுக்குலம்‌ செய்தாலும்‌ பாவத்திலிருந்து விடுதலைசெய்ய 


தேவனாகிய கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. அவர்‌ தம்முடைய ஜனங்களை இரட்சிக்கும்படி 


ஆலோசனை கொடுக்கிறார்‌. பாவத்திலிருந்து வெளியே வரவும்‌, மறுபடி பாவஞ்‌ 


செய்யாதிருக்கவும்‌ குறிக்கப்பட்ட வசனங்களில்‌ சிலவற்றை இப்பகுதி விளக்குகிறது. 


க்‌ 


அந்தப்படி, திரும்பவும்‌ பயப்படுகிறதற்கு நீங்கள்‌ அடிமைத்தனத்தின்‌ ஆவியைப்‌ 
பெறாமல்‌, அப்பாபிதாவே, என்று கூப்பிடப்பண்ணுகிற புத்திரசுவிகாரத்தின்‌ 
ஆவியைப்‌ பெற்றீர்கள்‌ (ரோம 8:15) 

அந்தப்படி, முந்தின நடக்கைக்குரிய மோசம்‌ போக்கும்‌ இச்சைகளாலே கெட்டூப்‌ 
போகிற பழைய மனுஷனை நீங்கள்‌ களைந்து போட்டு, உங்கள்‌ உள்ளத்திலே 
புதிதான ஆவியுள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும்‌ பரிசுத்தத்திலும்‌ 
தேவனுடைய சாயலாகச்‌ சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனைத்‌ தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌ (எபே 4:22-24) 

அதற்குப்பின்பு இயேசு அவனைத்‌ தேவாலயத்திலே கண்டு: இதோ, நீ 
சொஸ்தமானாய்‌, அதிக கேடானதொன்றும்‌ உனக்கு வராதபடி இனிப்‌ பாவஞ்‌ 
செய்யாதே என்றார்‌ (யோவா 5:14) 


அவர்கள்‌ தாங்கள்‌ செய்த பாவத்தை அறிக்கையிடக்கடவர்கள்‌ (எண்‌ 5:7) 


ஆனபடியால்‌, நீங்கள்‌ அவர்கள்‌ நடூவிலிருந்து புறப்பட்டுப்‌ பிரிந்துபோய்‌, 
அசுத்தமானதைத்‌ தொடாதிருங்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (2 கொரி 
6:17) 

ஆகையால்‌ நீ உன்‌ துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி, தேவனை நோக்கி 
வேண்டிக்கொள்‌. ஒருவேளை உன்‌ இருதயத்தின்‌ எண்ணம்‌ உனக்கு மன்னிக்கப்‌ 
படலாம்‌ (அப்‌ 8:22) 

ஆகையால்‌, நீங்கள்‌ சரீர இச்சைகளின்படி பாவத்திற்குக்‌ கீழ்ப்படியத்தக்கதாக, 
சாவுக்கேதுவான உங்கள்‌ சரீரத்தில்‌ பாவம்‌ ஆளாதிருப்பதாக (ரோம 6:12) 
ஆவியினாலே சரீரத்தின்‌ செய்கைகளை அழித்தால்‌ பிழைப்பீர்கள்‌ (ரோம 8:13) 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, உங்கள்‌ 
வழிகளையும்‌ உங்கள்‌ கிரியைகளையும்‌  சீர்ப்படுத்துங்கள்‌, அப்பொழுது 


உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்கப்பண்ணுவேன்‌ (எரே 7:3) 


Page 17 of 415 


இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்‌ நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால்‌, 
பிரியமானவர்களே, மாம்சத்திலும்‌ ஆவியிலும்‌ உண்டான எல்லா அசுசியும்‌ 
நீங்க, நம்மைச்‌ சுத்திகரித்துக்கொண்டு, பரிசுத்தமாகுதலைத்‌ தேவபயத்தோடே 
பூரணப்படுத்தக்கடவோம்‌ (2 கொரி 7:1) 

இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொண்டு, ஞானஸ்நானம்‌ பெற்று, உன்‌ பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்பட௫ூ 
என்றான்‌ (அப்‌ 22:16) 

எருசலேமே, நீ இரட்சிக்கப்படும்படிக்கு உன்‌ இருதயத்தைப்‌ பொல்லாப்பறக்‌ 
கழுவு (எரே 4:14) 

ஒருவன்‌ குற்றமுள்ளவனாகும்போது, அவன்‌ தான்‌ செய்தது பாவம்‌ என்று 
அறிக்கையிட்டு,... (லேவி 5:5) 

உம்முடைய கையிலே அக்கிரமம்‌ இருந்தால்‌, அதைத்‌ தூரத்தில்‌ அகற்றிவிட்டு, 
அநியாயம்‌ உம்முடைய கூடாரங்களில்‌ வாசமாயிருக்கவொட்டாதிரும்‌ (யோபு 
11:14) 

உங்களைக்‌ கழுவிச்‌ சுத்திகரியுங்கள்‌. உங்கள்‌ கிரியைகளின்‌ பொல்லாப்பை 
என்‌ கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, தீமை செய்தலை விட்டூ ஓயுங்கள்‌ 
(ஏசா 1:16) 

உங்கள்‌ பாவங்கள்‌ நிவிர்த்தி செய்யப்படும்பொருட்டு நீங்கள்‌ மனந்திரும்பிக்‌ 
குணப்படூங்கள்‌ (அப்‌ 3:20) 

உங்கள்‌ மாம்ச பலவீனத்தினிமித்தம்‌ மனுஷர்‌ பேசுகிறபிரகாரமாய்ப்‌ பேசுகிறேன்‌. 
அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள்‌ உங்கள்‌ அவயவங்களை 
அசுத்தத்திற்கும்‌ அக்கிரமத்திற்கும்‌ அடிமைகளாக ஒஓப்புக்கொடுத்ததுபோல, 
இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள்‌ அவயவங்களை நதிக்கு 
அடிமைகளாக ஒப்புக்கொடூங்கள்‌ (ரோம 6:19) 

கனியற்ற அந்தகாரக்‌ கிரியைகளுக்கு உடன்படாமல்‌, அவைகளைக்‌ கடிந்து 
கொள்ளுங்கள்‌ (எபே 5:11) 

தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌ வாழ்வடையமாட்டான்‌. அவைகளை அறிக்கை 
செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம்‌ பெறுவான்‌ (நீதி 28:13) 

தேவனுக்கேற்ற துக்கம்‌ பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல்‌ இரட்சிப்‌ 
புக்ேகேதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது; லெளகிக துக்கமோ 
மரணத்தை உண்டாக்குகிறது (2 கொரி 7:10) 

தேவனால்‌ பிறந்த எவனும்‌ பாவஞ்செய்யானென்று அறிந்திருக்கிறோம்‌; 


தேவனால்‌ பிறந்தவன்‌ தன்னைக்‌ காக்கிறான்‌, பொல்லாங்கன்‌ அவனைத்‌ 


Page 18 of 415 


தொடான்‌ (1 யோவா 5:18) 

தேவனிடத்தில்‌ சேருங்கள்‌, அப்பொழுது அவர்‌ உங்களிடத்தில்‌ சேருவார்‌. 
பாவிகளே, உங்கள்‌ கைகளைச்‌ சுத்திகரியுங்கள்‌; இருமனமுள்ளவர்களே, 
உங்கள்‌ இருதயங்களைப்‌ பரிசுத்தமாக்குங்கள்‌ (யாக்‌ 4:8) 

பாவத்துக்கு மரித்தநாம்‌ இனி அதிலே எப்படிப்‌ பிழைப்போம்‌? (ரோம 6:2) 
பாவத்தினின்று நீங்கள்‌ விடுதலையாக்கப்பட்டு, நீதிக்கு அடிமைகளானீர்கள்‌ 
(ரோம 6:18) 

பாவத்திற்கு விரோதமாய்ப்‌ போராடுகிறதில்‌ இரத்தஞ்சிந்தப்படத்தக்கதாக 
இன்னும்‌ எதிர்த்து நிற்கவில்லையே (எபி 12:4) 


பொல்லாங்காய்த்‌ தோன்றுகிற எல்லாவற்றையும்‌ விட்டு விலகுங்கள்‌ (1 தெச 
5:22) 


Page 19 of 415 


அத்தியாயம்‌ 4 


பாவமன்னிப்பு ஜெபம்‌ 


கர்த்தராகிய இயேசுவே! நீர்‌ என்னைக்‌ கழுவி சுத்தமாக்குவீராக என்று 

சொல்லுகையில்‌ இயேசு நம்மைக்‌ கழுவி சுத்தமாக்குகிறார்‌. பரிசுத்த வேதாகமத்‌ 

திலுள்ள மன்னிப்பு சம்பந்தப்பட்ட தனிநபர்‌ செய்யும்‌ சில ஜெபங்களையும்‌, 

மற்றவர்களின்‌ மன்னிப்பிற்காக ஊழியர்கள்‌ செய்த ஜெபங்களையும்‌ இவவத்தி 

யாயம்‌ உரைக்கிறது. ஆகவே, உணர்வுள்ள இருதயத்தோடு ஜெபியுங்கள்‌. 

மன்னிப்பைப்‌ பெறுங்கள்‌. கர்த்தர்‌ நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வாராக. 

ச்‌ ஆகிலும்‌, தேவரீர்‌ அவர்கள்‌ பாவத்தை மன்னித்தருளுவீரானால்‌ மன்னித்தரு 
ளும்‌, இல்லாவிட்டால்‌ நீர்‌ எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்பேரைக்‌ 
கிறுக்கிப்போடும்‌ (யாத்‌ 32:32) 

ச்‌ ஆண்டவரே கேளும்‌. ஆண்டவரே மன்னியும்‌. ஆண்டவரே கவனியும்‌. என்‌ 
தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதைத்‌ தாமதியாமல்‌ செய்யும்‌. 
உம்முடைய நகரத்துக்கும்‌ உம்முடைய ஜனத்துக்கும்‌ உம்முடைய நாமம்‌ 
தரிக்கப்பட்டிருக்கிறதே (தானி 9:19) 

ச்‌ இப்போதும்‌ உம்முடைய அடியேனின்‌ அக்கிரமத்தை நீக்கிவிடும்‌. வெகு 
புத்தியீனமாய்ச்‌ செய்தேன்‌ (1 நாளா 21:8) 

ச்‌ உம்முடைய வார்த்தையிலே என்‌ காலடிகளை நிலைப்படுத்தி, ஒரு 
அநியாயமும்‌ என்னை ஆளவொட்டாதேயும்‌ (சங்‌ 119:133) 

ச்‌ உமக்கு விரோதமாகப்‌ பாவஞ்செய்தோம்‌, நாங்கள்‌ எங்கள்‌ தேவனைவிட்டு, 
பாகால்களைச்‌ சேவித்தோம்‌ (நியா 10:10) 

ச்‌ உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும்‌, எகிப்தை விட்டதுமுதல்‌ 
இந்நாள்‌ வரைக்கும்‌ இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும்‌, இந்த 
ஜனங்களின்‌ அக்கிரமத்தை மன்னித்தருளும்‌ (எண்‌ 14:19) 


ச்‌ உமது அடியானின்‌ அக்கிரமத்தை நீக்கிவிடும்‌ (2 சாமு 24:10) 


Page 20 of 415 


உமது அடியாராகிய இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக இன்று இரவும்பகலும்‌ உமக்கு 
முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல்‌ புத்திரராகிய நாங்கள்‌ உமக்கு விரோதமாகச்‌ 
செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தைக்‌ 
கேட்கிறதற்கு, உம்முடைய செவி கவனித்தும்‌, உம்முடைய கண்கள்‌ திறந்தும்‌ 
இருப்பதாக, நானும்‌ என்‌ தகப்பன்‌ வீட்டாரும்‌ பாவஞ்செய்தோம்‌ (நெகே 1:6) 
என்‌ துன்பத்தையும்‌ என்‌ வருத்தத்தையும்‌ பார்த்து என்‌ பாவங்களையெல்லாம்‌ 
மன்னித்தருளும்‌ (சங்‌ 25:18) 

என்‌ துன்பத்தையும்‌ என்‌ வருத்தத்தையும்‌ பார்த்து, என்‌ பாவங்களையெல்லாம்‌ 


மன்னித்தருளும்‌ (சங்‌ 25:18) 


என்‌ மீறுதலை நீர்‌ மன்னியாமலும்‌ என்‌ அக்கிரமத்தை நீக்காமலும்‌ இருக்கிறது 


என்ன? (யோபு 7:21) 

என்‌ மீறுதல்கள்‌ எல்லாவற்றிலுமிருந்து என்னை விடுதலையாக்கும்‌ (சங்‌ 39:8) 
என்‌ அக்கிரமத்தை நான்‌ அறிக்கையிட்டு, என்‌ பாவத்தினிமித்தம்‌ விசாரப்‌ 
படுகிறேன்‌ (சங்‌ 38:18) 


என்‌ அக்கிரமங்களும்‌ பாவங்களும்‌ எத்தனை? என்‌ மீறுதலையும்‌ என்‌ 


பாவத்தையும்‌ எனக்கு உணர்த்தும்‌ (யோபு 13:23) 


எங்களை இரட்சிக்கும்‌ தேவனே, நீர்‌ உமது நாமத்தின்‌ மகிமையினிமித்தம்‌ 
எங்களுக்கு உதவிசெய்து, உமது நாமத்தினிமித்தம்‌ எங்களை விடூவித்து, 
எங்கள்‌ பாவங்களை நிவிர்த்தியாக்கும்‌ (சங்‌ 79:9) 

எங்கள்‌ பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருளும்‌ (லூக்‌ 11:4) 

கர்த்தாவே, நீர்‌ அக்கிரமங்களைக்‌ கவனித்திருப்பீரானால்‌, யார்‌ நிலைநிற்பான்‌, 
ஆண்டவரே (சங்‌ 130:3) 

கர்த்தாவே, அதிகமாய்க்‌ கடூங்கோபங்கொள்ளாமலும்‌, என்றைக்கும்‌ 


அக்கிரமத்தை நினைத்துக்‌ கொள்ளாமலும்‌ இருப்பீராக, இதோ, பாரும்‌, 


Page 21 of 415 


நாங்கள்‌ அனைவரும்‌ உம்முடைய ஜனங்களே (ஏசா 64:9) 


கர்த்தாவே, என்‌ அக்கிரமம்‌ பெரிது. உம்முடைய நாமத்தினிமித்தம்‌ அதை 
மன்னித்தருளும்‌ (சங்‌ 25:11) 

கர்த்தாவே, என்மேல்‌ இரக்கமாயிரும்‌, உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தேன்‌, 
என்‌ ஆத்துமாவைக்‌ குணமாக்கும்‌ (சங்‌ 41:4) 

கர்த்தாவே, எங்கள்‌ தீமையையும்‌ எங்கள்‌ பிதாக்களின்‌ அக்கிரமத்தையும்‌ 
நாங்கள்‌ அறிந்திருக்கிறோம்‌, உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தோம்‌ (எரே 
14:20) 

கர்த்தாவே, எங்கள்‌ அக்கிரமங்கள்‌ எங்களுக்கு விரோதமாய்ச்‌ சாட்சியிட்டாலும்‌, 
உம்முடைய நாமத்தினிமித்தம்‌ கிருபைசெய்யும்‌: எங்கள்‌ சீர்கேடுகள்‌ மிகுதியாயி 
ருக்கிறது, உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தோம்‌ (எரே 14:7) 


கர்த்தராகிய ஆண்டவரே, மன்னித்தருளும்‌ (ஆமோஸ்‌ 7:2) 


துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும்‌, அவைகள்‌ 
என்னை ஆண்டுகொள்ள ஓட்டாதிரும்‌, அப்பொழுது நான்‌ உத்தமனாகி, பெரும்‌ 
பாதகத்துக்கு நீங்கலாயிருப்பேன்‌ (சங்‌ 19:13) 

தேவரீர்‌ எல்லா அக்கிரமத்தையும்‌ நீக்கி, எங்களைத்‌ தயவாய்‌ அங்கீகரித்‌ 
தருளும்‌. அப்பொழுது நாங்கள்‌ எங்கள்‌ உதடுகளின்‌ காளைகளைச்‌ செலுத்து 


வோம்‌ (ஓசி 14:2) 
தேவரீர்‌ எல்லா அக்கிரமத்தையும்‌ நீக்கி, எங்களைத்‌ தயவாய்‌ அங்கீகரித்‌ 
தருளும்‌ (ஓசி 14:2) 


தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டூகளுக்கும்‌ நீங்கலாக்கி 


மீட்டு விடம்‌ (சங்‌ 25:22) 


தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும்‌, உமது மிகுந்த 


இரக்கங்களின்படி என்‌ மீறுதல்கள்‌ நீங்க என்னைச்‌ சுத்திகரியும்‌ (சங்‌ 51:1) 


Page 22 of 415 


என்‌ அக்கிரமம்‌ நீங்க என்னை முற்றிலும்‌ கழுவி, என்‌ பாவமற என்னைச்‌ 
சுத்திகரியும்‌ (சங்‌ 51:2) 

என்‌ மீறுதல்களை நான்‌ அறிந்திருக்கிறேன்‌, என்‌ பாவம்‌ எப்பொழுதும்‌ எனக்கு 
முன்பாக நிற்கிறது (சங்‌ 51:3) 

தேவரீர்‌ ஒருவருக்கே விரோதமாக நான்‌ பாவஞ்செய்து, உமது கண்களுக்கு 
முன்பாகப்‌ பொல்லாங்கானதை நடப்பித்தேன்‌, நீர்‌ பேசும்போது உம்முடைய 
நீதி விளங்கவும்‌, நீர்‌ நியாயந்தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம்‌ விளங்கவும்‌ 
இதை அறிக்கையிடுகிறேன்‌ (சங்‌ 51:4) 

இதோ, நான்‌ துர்க்குணத்தில்‌ உருவானேன்‌, என்‌ தாய்‌ என்னைப்‌ பாவத்தில்‌ 
கர்ப்பந்தரித்தாள்‌ (சங்‌ 51:5) 

நீர்‌ என்னை ஈசோப்பினால்‌ சுத்திகரியும்‌, அப்பொழுது நான்‌ சுத்தமாவேன்‌, 
என்னைக்‌ கழுவியருளும்‌, அப்பொழுது நான்‌ உறைந்த மழையிலும்‌ வெண்மை 
யாவேன்‌ (சங்‌ 51:7) 

என்‌ பாவங்களைப்‌ பாராதபடிக்கு நீர்‌ உமது முகத்தை மறைத்து, என்‌ 
அக்கிரமங்களையெல்லாம்‌ நீக்கியருளும்‌ (சங்‌ 51:9) 

தேவனே, என்னை இரட்சிக்குந்தேவனே, இரத்தப்பழிகளுக்கு என்னை 
நீங்கலாக்கி விடம்‌, அப்பொழுது என்‌ நாவு உம்முடைய நீதியைக்‌ 


கெம்பீரமாய்ப்‌ பாடும்‌ (சங்‌ 51:14) 


பாவஞ்செய்யாத மனுஷன்‌ இல்லையே ஆகையால்‌ அவர்கள்‌ உமக்கு 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்து, தேவரீர்‌ அவர்கள்மேல்‌ கோபங்கொண்டு, 
அவர்கள்‌ சத்துருக்கள்‌ கையில்‌ அவர்களை  ஓஒப்புக்கொடுக்கிறதினால்‌, 
அவர்களைச்‌ சிறைபிடிக்கிறவர்கள்‌ அவர்களைத்‌ தூரத்திலாகிலும்‌ சமீபத்திலா 
கிலும்‌ இருக்கிற தங்கள்‌ தேசத்திற்குக்‌ கொண்டுபோயிருக்கையில்‌, அவர்கள்‌ 
சிறைபட்டூப்போன தேசத்திலே தங்களில்‌ உணர்வடைந்து, மனந்திரும்பி: 


நாங்கள்‌ பாவஞ்செய்து அக்கிரமம்பண்ணி, துன்மார்க்கமாய்‌ நடந்தோம்‌ என்று 


Page 23 of 415 


தங்கள்‌ சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கிக்‌ கெஞ்சி, தாங்கள்‌ 
சிறைகளாகக்‌ கொண்டுபோகப்பட்ட தங்கள்‌ சிறையிருப்பான தேசத்திலே, 
தங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ தங்கள்‌ முழு ஆத்துமாவோடூம்‌ உம்மிடத்தில்‌ 
திரும்பி, தேவரீர்‌ தங்கள்‌ பிதாக்களுக்குக்‌ கொடூத்த தங்கள்‌ தேசத்திற்கும்‌, 
தேவரீர்‌ தெரிந்துகொண்ட இந்த நகரத்திற்கும்‌, உம்முடைய நாமத்திற்கு நான்‌ 
கட்டின இந்த ஆலயத்திற்கும்‌ நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம்‌ 
பண்ணினால்‌, உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருக்கிற தேவரீர்‌ 
அவர்கள்‌ விண்ணப்பத்தையும்‌ ஜெபங்களையும்‌ கேட்டு, அவர்கள்‌ நியாயத்தை 
விசாரித்து, உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்த உம்முடைய ஜனத்திற்கு 


மன்னித்தருளும்‌ (2 நாளா 6:36-39) 


பூர்வகாலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும்‌, 
உம்முடைய இரக்கங்கள்‌ சீக்கிரமாய்‌ எங்களுக்கு நேரிடுவதாக, நாங்கள்‌ 
மிகவும்‌ தாழ்த்தப்பட்டூப்‌ போனோம்‌ (சங்‌ 79:8) 

நான்‌ உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்யாதபடிக்கு, உமது வாக்கை 
என்னிருதயத்தில்‌ வைத்து வைக்க உதவும்‌ (சங்‌ 119:11) 

நான்‌ என்‌ அக்கிரமத்தை மறைக்காமல்‌, என்‌ பாவத்தை உமக்கு அறிவித்தேன்‌, 
என்‌ மீறுதல்களைக்‌ கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன்‌ என்றேன்‌, தேவரீர்‌ என்‌ 
பாவத்தின்‌ தோஷத்தை மன்னித்தீர்‌ (சேலா.) (சங்‌ 32:5) 

நாங்கள்‌ உமக்கு முன்பாக மிகவும்‌ கெட்டவர்களாய்‌ நடந்தோம்‌, நீர்‌ 
உம்முடைய தாசனாகிய மோசேக்குக்‌ கற்பித்த கற்பனைகளையும்‌, கட்டளை 
களையும்‌, நியாயங்களையும்‌ கைக்கொள்ளாதே போனோம்‌ (நெகே 1:7) 

நீரோ, எங்கள்‌ அக்கிரமத்தையும்‌ எங்கள்‌ பாவத்தையும்‌ மன்னித்து, எங்களை 
உமக்குச்‌ சுதந்தரமாக ஏற்றுக்கொள்ளும்‌ (யாத்‌ 34:9) 

வேதனை உண்டாக்கும்‌ வழி என்னிடத்தில்‌ உண்டோ என்று பார்த்து, நித்திய 


வழியிலே என்னை நடத்தும்‌ (சங்‌ 139:24) 


Page 24 of 415 


அத்தியாயம்‌ 5 
கர்த்தருடைய தண்டனை 


பாவத்திற்காக மன்னிப்பை இலவசமாய்‌ வழங்கிட விரும்புகிற கர்த்தராகிய 
இயேசு, நாம்‌ பாவஞ்செய்யும்போது வருந்துகிறார்‌. அவருக்குக்‌ கோபம்‌ வருகிறது. 
நாம்‌ இன்னும்‌ பாவங்களைச்‌ செய்யச்‌ செய்ய கர்த்தருடைய கோபம்‌ 
கடூங்கோபமாகிறது. பின்பு அது உக்கிரகோபமாகிறது. அப்போது கர்த்தர்‌ சில 
தீங்குகளை நம்‌ பாவங்களுக்குத்‌ தக்கதாக செய்யத்‌ தீர்மானிக்கிறார்‌. யோசிக்கிறார்‌ 
(எரே 18:11). ஆயினும்‌ தமது உக்கிரத்தை ஜனத்தின்‌ மேல்‌ உடனே 
ஊற்றுவதில்லை. கடைசி தருணம்‌ கொடுக்கிறார்‌. தம்முடைய ஊழியரை அனுப்பி 
எச்சரிக்கிறார்‌ (யோனா - நினிவே சம்பவம்‌ மாதிரி). அதற்கும்‌ கீழ்ப்படியவில்லை 
எனில்‌; (மிகுந்த கிருபை மற்றும்‌ இரக்கங்களைக்‌ கொடுத்தபின்பு) கர்த்தருடைய 
கோபம்‌ ஊற்றப்படும்‌. அதற்கும்‌ திருந்தாமல்‌ ஓடினால்‌ மரணம்தான்‌. இவ்வத்தியாயம்‌ 
கர்த்தர்‌ செய்வதாகச்‌ சொல்வதும்‌, செய்வதுமான தீங்குகள்‌, மற்றும்‌ 


தண்டனைகளில்‌ சிலவற்றை விளக்குகிறது. 


* அன்றியும்‌, அவர்கள்‌ என்னுடைய இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பதில்லை 
என்றும்‌ அந்த இடத்திலேதானே சொல்லியிருக்கிறார்‌ (எபி 4:5) 

* அந்த மனுஷனுக்கு விரோதமாக என்‌ முகத்தைத்‌ திருப்பி, அவனை 
அடையாளமாகவும்‌ பழமொழியாகவும்‌ வைத்து, அவனை என்‌ ஜனத்தின்‌ 
நடுவில்‌ இராதபடிக்குச்‌ சங்கரித்துப்போடுவேன்‌; அப்பொழுது நான்‌ கர்த்தர்‌ 
என்று அறிந்து கொள்வீர்கள்‌ (எசே 14:8) 

* அந்தக்‌ காலம்‌ வருகிறது, அந்த நாள்‌ கிட்டுகிறது; கொள்ளுகிறவன்‌ 
சந்தோஷப்படாமலும்‌, விற்கிறவன்‌ துக்கப்படாமலும்‌ இருப்பானாக; அதின்‌ 
திரளான கும்பின்‌ மேலும்‌ உக்கிரம்‌ இறங்கும்‌ (எசே 7:12) 

* அந்தப்‌ பொல்லாப்பைச்‌ செய்தவனுக்குக்‌ கர்த்தர்‌ அவன்‌ பொல்லாப்புக்குத்‌ 
தக்கதாய்ச்‌ சரிக்கட்டுவாராக என்றான்‌ (2 சாமு 3:39) 

* அந்தப்படி, இவர்கள்‌ நித்திய ஆக்கினையை அடையவும்‌, நீதிமான்களோ 
நித்திய ஜீவனை அடையவும்‌ போவார்கள்‌ என்றார்‌ (மத்‌ 25:46) 

* அக்கினி அவருக்கு முன்சென்று, சுற்றிலும்‌ இருக்கிற அவருடைய 
சத்துருக்களைச்‌ சுட்டெரிக்கிறது (சங்‌ 97:3) 

* அக்கிரமத்தைக்‌ காண்பித்து, என்னைத்‌ தீவினையைப்‌ பார்க்கப்பண்ணுகிறார்‌ 


(ஆப 1:3) 


Page 25 of 415 


அக்கிரமத்தினிமித்தம்‌ நீர்‌ மனுஷனைக்‌ கடிந்துகொண்டு தண்டிக்கிறபோது, 
அவன்‌ வடிவைப்‌ பொட்டரிப்பைப்போல்‌ அழியப்பண்ணுகிறீர்‌; நிச்சயமாக எந்த 
மனுஷனும்‌ மாயையே (சேலா.) (சங்‌ 39:11) 

அப்படியே அவரவர்‌ தங்கள்‌ தங்கள்‌ அக்கிரமத்தைச்‌ சுமப்பார்கள்‌; 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே 
தீர்க்கதரிசியினுடைய தண்டனையும்‌ இருக்கும்‌ (எசே 14:10) 

அப்பொழுது நீ அவர்களை நோக்கி: இதோ, இந்தத்‌ தேசத்தின்‌ குடிகளெல்‌ 
லாரையும்‌, தாவீதின்‌ சிங்காசனத்தின்மேல்‌ உட்கார்ந்திருக்கிற ராஜாக்களையும்‌, 
ஆசாரியர்களையும்‌, தீர்க்கதரிசிகளையும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ எல்லாரையும்‌ 
நான்‌ வெறியினால்‌ நிரப்பி .... (எரே 13:13) 

அப்பொழுது அகங்காரிகள்‌ யாவரும்‌ அக்கிரமஞ்செய்கிற யாவரும்‌ 
துரும்பாயிருப்பார்கள்‌ (மல்‌ 4:1) 

அப்பொழுது அவர்கள்‌ கேட்டதை அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌, அவர்கள்‌ 
ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார்‌ (சங்‌ 106:15) 

அப்பொழுது அவர்கள்‌ என்னை நோக்கிக்‌ கூப்பிடுவார்கள்‌; நான்‌ மறுஉத்தரவு 
கொடுக்கமாட்டேன்‌; அவர்கள்‌ அதிகாலையிலே என்னைத்‌ தேடுவார்கள்‌, 
என்னைக்‌ காணமாட்டார்கள்‌ (நீதி 1:28) 

அப்பொழுது தேசம்‌ அதிர்ந்து வேதனைப்படும்‌; பாபிலோன்‌ தேசத்தைக்‌ 
குடியில்லாதபடிப்‌ பாழாக்க, பாபிலோனுக்கு விரோதமாய்க்‌ கர்த்தர்‌ நினைத்த 
வைகள்‌ நிலைக்கும்‌ (எரே 51:29) 

அப்பொழுது, நான்‌ ஒருக்காலும்‌ உங்களை அறியவில்லை; அக்கிரமச்‌ 
செய்கைக்காரரே, என்னைவிட்டு அகன்றுபோங்கள்‌ என்று அவர்களுக்குச்‌ 
சொல்லுவேன்‌ (மத்‌ 7:23) 

அப்பொழுது, ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி: இவனைக்‌ கையுங்காலும்‌ 
கட்டிக்‌ கொண்டுபோய்‌, அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கிற புறம்பான 
இருளிலே போடுங்கள்‌ என்றான்‌ (மத்‌ 22:13) 

அவர்களை ஒழித்துவிட்டேன்‌ (எசே 16:50) 

அதை நித்திய பாழிடமாக்கி ...... (எரே 25:12) 

அதினால்‌ அவர்‌ அவர்களுக்குச்‌ சத்துருவாய்‌ மாறி, அவரே அவர்களுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்‌ பண்ணினார்‌ (ஏசா 63:10) 

அதுவும்‌ இஸ்ரவேலருடைய செய்கையே; தட்டான்‌ அதைச்‌ செய்தான்‌, 
ஆதலால்‌ அது தேவன்‌ அல்லவே, சமாரியாவின்‌ கன்றுக்குட்டி துண்டு 
துண்டாய்ப்‌ போகும்‌. அவர்கள்‌ காற்றை விதைத்து, சூறைக்காற்றை 


Page 26 of 415 


அறுப்பார்கள்‌; விளைச்சல்‌ அவர்களுக்கு இல்லை; கதிர்‌ மாவைக்‌ கொடுக்க 
மாட்டாது; கொடுத்தாலும்‌ அந்நியர்‌ அதை விழுங்குவார்கள்‌ (ஓசி 8:6-7) 
அதற்குச்‌ சாமுவேல்‌: கர்த்தர்‌ உன்னைவிட்டு விலகி, உனக்குச்‌ சத்துருவாய்‌ 
இருக்கும்போது, நீ என்னிடத்தில்‌ கேட்பானேன்‌? (1 சாமு 28:16) 

ஆதலால்‌ ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும்‌ அப்படியே; அவர்கள்‌ 
வழிகளின்படி நான்‌ அவர்களை விசாரித்து, அவர்கள்‌ கிரியைகளின்படி 
அவர்களுக்குப்‌ பலனளிப்பேன்‌ (ஓசி 4:9) 

அநேகம்‌ ஜாதிகளும்‌ பெரிய ராஜாக்களும்‌ அவர்களை அடிமைகொள்வார்கள்‌; 
நான்‌ அவர்களுக்கு அவர்கள்‌ கிரியைகளுக்குத்தக்கதாகவும்‌, அவர்கள்‌ 
கைகளின்‌ செய்கை களுக்குத்தக்கதாகவும்‌ பதில்‌ அளிப்பேன்‌ என்கிறார்‌ (எரே 
25:14) 

அவன்‌ ஒளிக்கும்‌ இடங்களில்‌ காரிருள்‌ அடங்கியிருக்கும்‌; அவியாத அக்கினி 
அவனைப்‌ பட்சிக்கும்‌, அவன்‌ கூடாரத்தில்‌ மீதியாயிருக்கிறவன்‌ தீங்கு 
அனுபவிப்பான்‌ (யோபு 20:26) 

அவனவன்‌ தன்தன்‌ அக்கிரமத்தினிமித்தமே சாவான்‌. எந்த மனுஷன்‌ திராட்சக்‌ 
காய்களைத்‌ தின்பானோ அவனுடைய பற்களே கூசிப்போகும்‌ (எரே 31:30) 
அவர்‌ பதிவிருந்து புறப்படும்‌ சிங்கத்தைப்போலிருப்பார்‌; ஒடுக்குகிறவனுடைய 
உக்கிரத்தினாலும்‌, அவனுடைய உக்கிரகோபத்தினாலும்‌ அவர்கள்‌ தேசம்‌ 
பாழாயிற்றென்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌ 
(எரே 25:38) 

அவர்‌ பிரபுக்களின்மேல்‌ இகழ்ச்சிவரப்பண்ணி, வழியில்லாத அவாந்தர 
வெளியிலே அவர்களைத்‌ திரியச்செய்து... (சங்‌ 107:40) 

அவர்‌ ஆக்கினைக்குட்படுத்துவார்‌ (நீதி 12:2) 

அவர்களை இலக்காக வைத்து, உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள்‌ 
முகத்திற்கு நேரே விடுகிறீர்‌ (சங்‌ 21:12) 

அவர்களைப்‌ புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன்‌; தேசங்களில்‌ தூற்றிப்‌ 
போடப்பட்டார்கள்‌; அவர்களுடைய  நடக்கையின்படியேயும்‌ அவர்களுடைய 
கிரியைகளின்படியேயும்‌ அவர்களை நியாயந்தீர்த்தேன்‌ (எசே 36:19) 

அவர்கள்‌ கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ பிரியமாயிரார்‌; அவர்களுடைய அக்கிரமத்தை 
அவர்‌ நினைத்து, அவர்கள்‌ பாவத்தை விசாரிக்கும்போதோவெனில்‌, அவர்கள்‌ 
எகிப்துக்குத்‌ திரும்பிப்‌ போவார்கள்‌ (ஓசி 8:13) 

அவர்கள்‌ கர்த்தருடைய சத்தத்தைக்கேளாமல்‌, கர்த்தருடைய பார்வைக்குப்‌ 


பொல்லாப்பானதைச்‌ செய்வார்களானால்‌, நானும்‌ அவர்களுக்கு அருள்‌ 


Page 27 of 415 


செய்வேன்‌ என்று சொன்ன நன்மையைச்‌ செய்யாதபடிக்கு, மனம்‌ மாறுவேன்‌ 
(எரே 18:10) 

அவர்கள்‌ குழியில்‌ இறங்கினவர்களோடேகூடத்‌ தங்கள்‌ அவமானத்தைச்‌ 
சுமக்கிறார்கள்‌ (எசே 32:25) 

அவர்கள்‌ குருடரைப்போல்‌ நடக்கும்படி நான்‌ அவர்களை வருத்தப்படுத்துவேன்‌; 
அவர்கள்‌ இரத்தம்‌ புழுதியைப்போல்‌ சொரியப்படும்‌ அவர்கள்‌ மாம்சம்‌ 
எருவைப்போல்‌ கிடக்கும்‌ (செப்‌ 1:17) 

அவர்கள்‌ கண்களினால்‌ காணாமலும்‌, இருதயத்தினால்‌ உணராமலும்‌, 
குணப்படாமலும்‌ இருக்கும்படிக்கும்‌, நான்‌ அவர்களை ஆரோக்கியமாக்காமல்‌ 
இருக்கும்படிக்கும்‌, அவர்களுடைய கண்களை அவர்‌ குருடாக்கி, அவர்கள்‌ 
இருதயத்தைக்‌ கடினமாக்கினார்‌ என்றான்‌ (யோவா 12:40) 

அவர்கள்‌ பாழாய்ப்போகிறதற்கு ஒப்புக்கொடுத்தாரே (2 நாளா 30:7) 

அவர்கள்‌ துரோகம்‌ பண்ணினபடியினால்‌, நான்‌ தேசத்தைப்‌ பாழாய்ப்போகப்‌ 
பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றார்‌ (எசே 15:8) 

அவர்கள்‌ மடியிலே சரிக்கட்டுவேன்‌; நான்‌ அவர்கள்‌ முந்தின செய்கையின்‌ 
பலனை அவர்கள்‌ மடியிலே அளப்பேனென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (ஏசா 
65:7) 

அவர்கள்‌ மீறுதலை மிலாற்றினாலும்‌, அவர்கள்‌ அக்கிரமத்தை வாதைகளினா 
லும்‌ தண்டிப்பேன்‌ (சங்‌ 89:32) 

அவர்கள்‌ பொல்லாப்பையெல்லாம்‌ நான்‌ நினைவில்‌ வைத்திருக்கிறேன்‌ என்று 
அவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ சிந்திக்கிறதில்லை; இப்போதும்‌ அவர்களுடைய 
கிரியைகள்‌ அவர்களைச்‌ சூழ்ந்து கொண்டது; அவைகள்‌ என்‌ முகத்துக்கு 
முன்‌ இருக்கிறது (ஓசி 7:2) 

அவர்களுக்கு இருதய வேதனையைக்‌ கொடுப்பீர்‌, உம்முடைய சாபம்‌ 
அவர்கள்மேல்‌ இருக்கும்‌ (புல 3:65) 

அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர்‌ (ஏசா 2:9) 

அவர்களுடைய மகிமையை இலச்சையாக மாறப்பண்ணுவேன்‌ (ஓசி 4:7) 
அவர்களுடைய அக்கிரமத்தை உமது கண்ணுக்கு மறைவாக மூடாமலும்‌, 
அவர்கள்‌ பாவத்தைக்‌ குலைக்காமலும்‌ இருப்பீராக; அவர்கள்‌ உமக்கு 
முன்பாகக்‌ கவிழ்க்கப்படக்கடவர்கள்‌; உமது கோபத்தின்‌ காலத்திலே இப்படி 
அவர்களுக்குச்‌ செய்யும்‌ (எரே 18:23) 

அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்‌ நினைப்பார்‌, அவர்களுடைய பாவங்களை 
விசாரிப்பார்‌ (ஓசி 9:9) 


Page 28 of 415 


அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள்மேல்‌ திருப்பி, அவர்களுடைய 
பொல்லாப்பினிமித்தம்‌ அவர்களைச்‌ சங்கரிப்பார்‌; நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரே அவர்களைச்‌ சங்கரிப்பார்‌ (சங்‌ 94:23) 

அவர்களுடைய அசுத்தத்துக்குத்தக்கதாகவும்‌, அவர்களுடைய மீறுதல்களுக்குத்‌ 
தக்கதாகவும்‌, நான்‌ அவர்களுக்குச்‌ செய்து, என்‌ முகத்தை அவர்களுக்கு 
மறைத்தேன்‌ (எசே 39:24) 

அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம்‌ உமது முகத்துக்கு முன்பாக வரக்கடவது. 
என்‌ சகல பாதகங்களினிமித்தமும்‌ நீர்‌ எனக்குச்‌ செய்ததுபோல அவர்களுக்கும்‌ 
செய்யும்‌; என்‌ பெருமூச்சுகள்‌ மிகுதியாயின, என்‌ இருதயம்‌ பலட்சயமா 
யிருக்கிறது (புல 1:22) 

அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம்‌ கில்காலிலே நடக்கும்‌; அங்கே நான்‌ 
அவர்களை வெறுத்தேன்‌; அவர்களுடைய பொல்லாப்பினிமித்தம்‌ அவர்களை 
நான்‌ என்‌ சமுகத்தைவிட்டுத்‌ துரத்துவேன்‌; இனி அவர்களை நேசிக்கமாட்டேன்‌; 
அவர்களுடைய அதிபதிகள்‌ எல்லாரும்‌ துரோகிகள்‌ (ஓசி 9:15) 

அவனைக்‌ கடினமாய்த்‌ தண்டித்து, மாயக்காரரோடே அவனுக்குப்‌ பங்கை 
நியமிப்பான்‌; அங்கே அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கும்‌ (மத்‌ 24:51) 
அவமானத்தோடே நிந்தையும்‌ வருதல்‌ (நீதி 18:3) 

அவளுடைய பாவம்‌ வானபரியந்தம்‌ எட்டினது, அவளுடைய அநியாயங்களைத்‌ 
தேவன்‌ நினைவுகூர்ந்தார்‌ (வெளி 18:5) 

அவளுடைய வாசல்கள்‌ துக்கித்துப்‌ புலம்பும்‌; அவள்‌ வெறுமையாக்கப்பட்டுத்‌ 
தரையிலே உட்காருவாள்‌ என்கிறார்‌ (ஏசா 3:26) 

அவரும்‌ ஞானமுள்ளவர்‌; அவர்‌ தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல்‌, 
தீங்கு வரப்பண்ணி, தீமை செய்கிறவர்களின்‌ வீட்டுக்கும்‌, அக்கிரமக்காரருக்குச்‌ 
சகாயஞ்செய்கிறவர்களுக்கும்‌ விரோதமாக எழும்புவார்‌ (ஏசா 31:2) 
அடங்கார்களேயாகில்‌ பட்டயத்துக்கு இரையாகி, ஞானம்‌ அடையாமல்‌ மாண்டூ 
போவார்கள்‌ (யோபு 36:12) 

ஆனாலும்‌ கர்த்தர்‌ எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம்‌ பாபிலோனின்‌ 
குடிகளுக்கு விரோதமாகச்‌ சொன்னதைச்‌ செய்வார்‌ (எரே 51:12) 

ஆனாலும்‌ தன்‌ குடிகளினிமித்தமும்‌ அவர்கள்‌ கிரியைகளுடைய பலன்களினி 
மித்தமும்‌ தேசம்‌ பாழாயிருக்கும்‌ (மீகா 7:13) 

ஆகையால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, நான்‌ உங்களில்‌ அவனவனை 
அவனவன்‌ வழிகளுக்குத்தக்கதாக நியாயந்தீர்ப்பேன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌ (எசே 18:30) 


Page 29 of 415 


ஆகையால்‌ நான்‌ உன்‌ பாவங்களினிமித்தம்‌ உன்னை அடித்துப்‌ 
பாழாக்குகிறதினால்‌ உன்னைப்‌ பலட்சயமாக்குவேன்‌ (மீகா 6:13) 

ஆகையால்‌ நான்‌ உன்னைப்‌ புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும்‌, தேசங்களுக் 
கெல்லாம்‌ பரியாசமாகவும்‌ வைப்பேன்‌ (எசே 22:4) 

ஆகையால்‌ நான்‌ உங்கள்‌ பட்டணங்களில்‌ எல்லாம்‌ உங்கள்‌ பலலுகளுக்கு 
ஓய்வையும்‌, உங்கள்‌ ஸ்தலங்களில்‌ எல்லாம்‌ அப்பக்குறைவையும்‌ கட்டளை 
யிட்டேன்‌; ஆகிலும்‌ நீங்கள்‌ என்னிடத்தில்‌ திரும்பாமற்போனீர்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (ஆமோ 4:6) 

ஆகையால்‌ நான்‌ கர்த்தருடைய உக்கிரத்தால்‌ நிறைந்திருக்கிறேன்‌; அதை 
அடக்கி இளைத்துப்போனேன்‌; வீதிகளிலுள்ள பிள்ளைகளின்மேலும்‌, 
வாலிபருடைய கூட்டத்தின்‌ மேலும்‌ ஏகமாய்‌ அதை ஊற்றிவிடுவேன்‌; புருஷரும்‌, 
ஸ்திரீகளும்‌, கிழவரும்‌, பூரணவயதுள்ளவர்களுங்கூடப்‌ பிடிக்கப்படுவார்கள்‌ 
(எரே 6:11) 

ஆகையால்‌ நான்‌ அவர்களுக்குச்‌ சிங்கத்தைப்போல்‌ இருப்பேன்‌; சிவிங்கியைப்‌ 
போல்‌ வழியருகே பதிவிருப்பேன்‌ (ஓசி 13:7) 

ஆகையால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ சந்ததியாரையெல்லாம்‌ புறக்கணித்து, 
அவர்களைத்‌ தமது முகத்தைவிட்டுத்‌ தள்ளுமட்டாக ஒடுக்கி, அவர்களைக்‌ 
கொள்ளைக்காரர்‌ கையில்‌ ஒப்புக்கொடூத்தார்‌ (2 இரா 17:20) 

ஆகையால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ மிகவும்‌ கோபமடைந்து, அவர்களைத்‌ 
தம்முடைய முகத்தைவிட்டு அகற்றினார்‌; யூதா கோத்திரமாத்திரமே 
மீதியாயிற்று (2 இரா 17:18) 

ஆகையால்‌ கர்த்தர்‌ ஏதோமுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும்‌, 
அவர்‌ தேமானின்‌ குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும்‌ 
கேளுங்கள்‌; மந்தையில்‌ சிறியவர்கள்‌ மெய்யாகவே அவர்களைப்‌ 
பிடித்திழுப்பார்கள்‌, அவர்கள்‌ இருக்கிற தாபரங்களை அவர்‌ மெய்யாகவே 
பாழாக்குவார்‌ (எரே 49:20) 

ஆகையால்‌ கர்த்தர்‌: நான்‌ இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய்த்‌ தீமையை 
வருவிக்க நினைக்கிறேன்‌; அதினின்று நீங்கள்‌ கழுத்தை நீக்க மாட்டீர்கள்‌; 
நீங்கள்‌ மேட்டிமையாய்‌ நடப்பதில்லை; அது தீமையான காலம்‌ (மீகா 2:3) 
ஆகையால்‌ கர்த்தருடைய கோபம்‌ தமது ஜனங்களுக்கு விரோதமாய்‌ 
மூண்டது; அவர்‌ தமது கையை அவர்களுக்கு விரோதமாய்‌ நீட்டி, பர்வதங்கள்‌ 
அதிரத்தக்கதாயும்‌, அவர்கள்‌ பிணங்கள்‌ நடூவீதிகளில்‌ குப்பை போலாகத்‌ 


தக்கதாயும்‌, அவர்களை அடித்தார்‌; இவை எல்லாவற்றிலும்‌ அவருடைய 


Page 30 of 415 


கோபம்‌ ஆறாமல்‌, இன்னும்‌ அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது (ஏசா 
5:25) 

ஆகையால்‌ மகா கடுங்கோபம்‌ சேனைகளின்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
உண்டாயிற்று (சக 7:12) 

ஆகையால்‌ மதிக்கப்படாத ஜனங்களினால்‌ அவர்களுக்கு எரிச்சலை 
உண்டாக்கி, மதிகெட்ட ஜாதியினால்‌ அவர்களைக்‌ கோபப்படுத்துவேன்‌ (உபா 
32:21) 

ஆகையால்‌ அவனுடைய ஆண்டவர்‌ அவனுடைய இரத்தப்பழிகளை அவன்‌ 
மேல்‌ சுமத்தி, அவன்‌ செய்த நிந்தையை அவன்மேல்‌ திருப்புவார்‌ (ஓசி 12:14) 
ஆகையால்‌ அவர்கள்‌ காலையில்‌ காணும்‌ மேகத்தைப்போலவும்‌, விடியற்‌ 
காலையில்‌ ஒழிந்துபோகிற பனியைப்போலவும்‌, பெருங்காற்று களத்திலிருந்து 
பறக்கடிக்கிற பதரைப்போலவும்‌, புகைக்கூண்டில்‌ ஏறிப்போகிற புகையைப்‌ 
போலவும்‌ இருப்பார்கள்‌ (ஓசி 13:3) 

ஆகையால்‌ அவளுடைய சிநேகிதரின்‌ கையிலே, அவள்‌ மோகித்திருந்த 
அசீரியபுத்திரரின்‌ கையிலே, நான்‌ அவளை ஒப்புக்கொடுத்தேன்‌ (எசே 23:9) 
ஆகையால்‌ சேனைகளின்‌ கர்த்தரும்‌ இஸ்ரவேலின்‌ வல்லவருமாகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறதாவது: ஓகோ, நான்‌ என்‌ சத்துருக்களில்‌ கோபம்‌ ஆறி, என்‌ 
பகைஞருக்கு நீதியைச்‌ சரிக்கட்டுவேன்‌ (ஏசா 1:24) 

ஆகையால்‌ சேனைகளின்‌ ஆண்டவராகிய கர்த்தர்‌, அவனைச்சேர்ந்த கொழுத்த 
வர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார்‌; பட்சிக்கும்‌ அக்கினியைப்‌ போலும்‌ 
ஒரு அக்கினியை அவன்‌ மகிமையின்கீழ்‌ கொளுத்துவார்‌ (ஏசா 10:16) 
ஆகையால்‌ வயல்வெளியின்‌ படைச்சால்களில்‌ விஷப்பூண்டுகளைப்போல 
நியாயத்தீர்ப்பு முளைக்கும்‌ (ஓசி 10:4) 

ஆகையால்‌, நான்‌ பரிசுத்த ஸ்தலத்தின்‌ தலைவர்களைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்கி, யாக்கோபைச்‌ சாபத்துக்கும்‌, இஸ்ரவேலை நிந்தனைக்கும்‌ 
ஒப்புக்கொடூப்பேன்‌ (ஏசா 43:28) 

ஆகையால்‌, கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ பிரியமாயிராமல்‌, இப்பொழுது அவர்கள்‌ 
அக்கிரமத்தை நினைத்து, அவர்கள்‌ பாவங்களை விசாரிப்பார்‌ (எரே 14:10) 
ஆகையால்‌, கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: இதோ, நான்‌ அதின்‌ 
விக்கிரகங்களுக்கு விரோதமாய்‌ விசாரிக்கும்‌ நாட்கள்‌ வரும்‌; அப்பொழுது 
அதின்‌ தேசமெங்கும்‌ கொலையுண்கிறவர்கள்‌ கத்துவார்கள்‌ (எரே 51:52) 
ஆகையால்‌, என்‌ கையை உனக்கு விரோதமாய்‌ நீட்டி, உன்னை அழிப்பேன்‌; 


நான்‌ பொறுத்துப்‌ பொறுத்து இளைத்துப்போனேன்‌ என்று கர்த்தர்‌ 


Page 31 of 415 


சொல்லுகிறார்‌ (எரே 15:6) 

ஆதலால்‌ கர்த்தர்‌ கவனமாயிருந்து, அந்தத்‌ தீங்கை எங்கள்மேல்‌ 
வரப்பண்ணினார்‌ (தானி 9:14) 

ஆதலால்‌ அதை வெறுக்கிறேன்‌ (எரே 12:8) 

ஆதலால்‌ அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என்‌ உக்கிரத்தை 
அவர்கள்மேல்‌ ஊற்றுவேன்‌ என்றேன்‌ (எசே 20:13) 

ஆதலால்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ தீர்க்கதரிசிகளைக்குறித்து: இதோ, நான்‌ 
அவர்களுக்குப்‌ புசிக்க எட்டியையும்‌, குடிக்கப்‌ பிச்சுக்கலந்த தண்ணீரையும்‌ 
கொடூப்பேன்‌; எருசலேமின்‌ தீர்க்கதரிசிகளிலிருந்து மாயமானது தேசமெங்கும்‌ 
பரம்பிற்றே என்று சொல்லுகிறார்‌ (எரே 23:15) 

ஆதலால்‌ எகிப்து தேசத்தின்‌ நடுவிலே என்‌ கோபத்தை அவர்களிலே தீர்த்துக்‌ 
கொள்ளும்படிக்கு என்‌ உக்கிரத்தை அவர்கள்மேல்‌ ஊற்றுவேன்‌ என்றேன்‌ 
(எசே 20:8) 

ஆதலால்‌, இதோ, நான்‌ என்‌ கையை உனக்கு விரோதமாக நீட்டி, உனக்கு 
நியமித்த போஜனத்தைக்‌ குறுக்கி, உன்‌ முறைகேடான மார்க்கத்தைக்‌ குறித்து 
வெட்கப்பட்ட உன்‌ பகையாளிகளாகிய பெலிஸ்தருடைய குமாரத்திகளின்‌ 
இச்சைக்கு உன்னை ஓப்புக்கொடூத்தேன்‌ (எசே 16:27) 

ஆதலால்‌, சீயென்றிகழப்படத்தக்கதும்‌ அருவருக்கப்படத்தக்கதுமான உன்‌ 
கிரியைகளால்‌ நீ என்‌ பரிசுத்த ஸ்தலத்தைத்‌ தீட்டூப்படூுத்தினபடியால்‌ என்‌ கண்‌ 
உன்னைத்‌ தப்பவிடாது, நான்‌ உன்னைக்‌ குறுகிப்போகப்பண்ணுவேன்‌, நான்‌ 
இரங்கமாட்டேன்‌ இதை என்‌ ஜீவனைக்‌ கொண்டு சொல்லுகிறேன்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ (எசே 5:11) 

ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படூவ 
தில்லை (மத்‌ 12:31) 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ அக்கிரமத்தினிமித்தமே சிறைப்பட்டூப்‌ 
போனார்கள்‌ என்று அப்பொழுது புறஜாதிகள்‌ அறிந்துகொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
எனக்கு விரோதமாய்த்‌ துரோகம்‌ பண்ணினபடியால்‌, என்‌ முகத்தை நான்‌ 
அவர்களுக்கு மறைத்து, அவர்கள்‌ சத்துருக்களின்‌ கையில்‌ அவர்களை 
ஒப்புக்கொடுத்தேன்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ பட்டயத்தால்‌ விழுந்தார்கள்‌ (எசே 
39:23) 

இஸ்ரவேலுக்குச்‌ செய்யப்படும்‌ சகல நன்மைக்கும்‌ மாறாக என்‌ 
வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தைக்‌ காண்பாய்‌. ஒருபோதும்‌ உன்‌ வீட்டில்‌ ஒரு 
கிழவனும்‌ இருப்பதில்லை (1 சாமு 2:32) 


Page 32 of 415 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: இதோ, 
கேட்கப்போகிற யாவருடைய இரண்டு காதுகளிலும்‌ அது தொனித்துக்‌ கொண்டி 
ருக்கும்படியான பொல்லாப்பை கர்த்தர்‌ எருசலேமின்‌ மேலும்‌ யூதாவின்‌ மேலும்‌ 
வரப்பண்ணி, எருசலேமின்மேல்‌ சமாரியாவின்‌ மட்டநூலையும்‌ ஆகாப்‌ வீட்டின்‌ 
தூக்கு நூலையும்‌ பிடிப்பேன்‌; ஒருவன்‌ ஒரு தாலத்தைத்‌ துடைத்துப்‌ பின்பு 
அதைக்‌ கவிழ்த்து வைக்கிறதுபோல எருசலேமைத்‌ துடைத்து விடுவேன்‌ (2 
இரா 21:12,13) 

இந்த நகரத்தின்‌ எல்லாப்‌ பொல்லாப்பினிமித்தமும்‌ நான்‌ என்‌ முகத்தை 
மறைத்தபடியினாலே என்‌ கோபத்திலும்‌ உக்கிரத்திலும்‌ வெட்டுண்ட மனுஷப்‌ 
பிரேதங்களினாலே அவைகளை நான்‌ நிரப்பும்படியாகவே ...... (எரே 33:5) 
இப்படிப்பட்டவைகளினிமித்தமாகக்‌ கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகள்மேல்‌ தேவ 
கோபாக்கினை வருவதால்‌......... (எபே 5:6) 


இப்படிச்‌ செய்கிறவன்‌ எவனோ, அவன்‌ காவல்‌ காக்கிறவனாயினும்‌, உத்தரவு 
கொடூக்கிறவனாயினும்‌, சேனைகளின்‌ கர்த்தருக்குக்‌ காணிக்கை செலுத்துகிறவ 
னாயினும்‌, அவனை யாக்கோபின்‌ கூடாரங்களில்‌ இராதபடிக்குக்‌ கர்த்தர்‌ 
சங்கரிப்பார்‌ (மல்‌ 2:12) 

இப்போதும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனும்‌ சேனைகளின்‌ தேவனுமாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌, நீங்கள்‌ யூதாவில்‌ ஒருவரையும்‌ உங்களுக்கு 
மீதியாக வைக்காமல்‌, உங்களில்‌ புருஷனையும்‌ ஸ்திரீயையும்‌ பிள்ளையையும்‌ 
பால்குடிக்கிற குழந்தையையும்‌ வேரற்றுப்போகப்‌ பண்ணும்படிக்கு, உங்கள்‌ 
கைகளின்‌ கிரியைகளாலே எனக்குக்‌ கோபமூட்டுகிற பெரிய பொல்லாப்பை 
உங்கள்‌ ஆத்துமாக்களுக்கு விரோதமாகச்‌ செய்து, உங்களை வேரற்றுப்‌ 
போகப்‌ பண்ணுவதற்காகவும்‌, நீங்கள்‌ பூமியின்‌ சகல ஜாதிகளுக்குள்ளும்‌ 
சாபமும்‌ நிந்தையுமாயிருப்பதற்காகவும்‌, நீங்கள்‌ தங்கியிருக்கவந்த எகிப்து 
தேசத்திலே அந்நிய தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டுவானேன்‌? (எரே 44:7,8) 
இப்போதும்‌ குற்றஞ்சுமத்தப்படுவார்கள்‌; அவர்கள்‌ பலிபீடங்களை இடித்து, 
அவர்கள்‌ சிலைகளை நாசமாக்குவார்‌ (ஓசி 10:2) 

இப்போதே உன்மேல்‌ முடிவு வருகிறது; நான்‌ என்‌ கோபத்தை உன்மேல்‌ 
வருவித்து, உன்‌ வழிகளுக்குத்தக்கதாக உன்னை நியாயந்தீர்த்து, உன்‌ 
எல்லா அருவருப்புகளின்‌ பலனையும்‌ உன்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌ (எசே 7:3) 
இப்பொழுது விரைவில்‌ என்‌ உக்கிரத்தை உன்மேல்‌ ஊற்றி, என்‌ கோபத்தை 
உன்னில்‌ தீர்த்துக்கொண்டு, உன்னை உன்‌ வழிகளுக்குத்தக்கதாக நியாயந்‌ 


தீர்த்து, உன்‌ எல்லா அருவருப்புகளின்‌ பலனையும்‌ உன்மேல்‌ வரப்‌ 


Page 33 of 415 


பண்ணுவேன்‌ (எசே 7:8) 

இப்பொழுது என்‌ நடைகளை எண்ணுகிறீர்‌; என்‌ பாவத்தின்‌ மேலல்லவோ 
கவனமாயிருக்கிறீர்‌ (யோபு 14:16) 

இதைக்‌ கர்த்தர்‌ பார்த்து நியாயமில்லையென்று விசனமுள்ளவரானார்‌ (ஏசா 
59:15) 

இவைகளை நீ செய்யும்போது நான்‌ மவுனமாயிருந்தேன்‌, உன்னைப்போல்‌ 
நானும்‌ இருப்பேன்‌ என்று நினைவு கொண்டாய்‌; ஆனாலும்‌ நான்‌ உன்னைக்‌ 
கடிந்துகொண்டு, அவைகளை உன்‌ கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக 
நிறுத்துவேன்‌ (சங்‌ 50:21) 

இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என்‌ ஆத்துமா 
நீதியைச்‌ சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 5:29) 
இவைகளினிமித்தம்‌ அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு 
என்‌ ஆத்துமா நீதியைச்‌ சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(எரே 9:9) 

இலையுதிர்ந்த கர்வாலிமரத்தைப்போலவும்‌, தண்ணீரில்லாத தோப்பைப்‌ 
போலவும்‌ இருப்பீர்கள்‌ (ஏசா 1:30) 

இயேசு மறுபடியும்‌ அவர்களை நோக்கி: நான்‌ போகிறேன்‌, நீங்கள்‌ என்னைத்‌ 
தேடி உங்கள்‌ பாவங்களிலே சாவீர்கள்‌ (யோவா 8:21) 

இதோ, இதினிமித்தம்‌ நம்முடைய பிதாக்கள்‌ பட்டயத்தினால்‌ விழுந்து, 
நம்முடைய குமாரரும்‌ நம்முடைய குமாரத்திகளும்‌ நம்முடைய மனைவிகளும்‌ 
சிறையிருப்பில்‌ அகப்பட்டார்கள்‌ (2 நாளா 29:9) 

இதோ, யூதாவின்‌ ராஜா வாசித்த புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளிலெல்லாம்‌ 
காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான்‌ இந்த ஸ்தலத்தின்மேலும்‌, அதின்‌ 
குடிகளின்‌ மேலும்‌ வரப்பண்ணுவேன்‌ (2 இரா 22:16) 

இதோ, நான்‌ உங்களைப்‌ பட்டயத்துக்கும்‌, கொள்ளை நோய்க்கும்‌, 
பஞ்சத்துக்கும்‌ ஒப்புக்கொடுக்கிற விடுதலையை உங்களுக்குக்‌ கூறுகிறேன்‌; 
பூமியின்‌ ராஜ்யங்களிலெல்லாம்‌ அலைகிறதற்கும்‌ உங்களை ஒப்புக்கொடூப்பேன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 34:17) 

இதோ, நான்‌ உங்கள்பேரில்‌ உங்கள்‌ செய்கைகளின்‌ பொல்லாப்புக்கேற்ற 
தண்டனையை உங்கள்மேல்‌ வருவிப்பேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 
23.2) 

இதோ, நான்‌ உங்களுடைய பயிரைக்‌ கெடூத்து, உங்கள்‌ பண்டிகைகளின்‌ 


சாணியையே உங்கள்‌ முகங்களில்‌ இறைப்பேன்‌; அதனோடூகூட நீங்களும்‌ 


Page 34 of 415 


தள்ளுபடியாவீர்கள்‌ (மல்‌ 2:3) 

இதோ, கர்த்தராகிய ஆண்டவரின்‌ கண்கள்‌ பாவமுள்ள ராஜ்யத்துக்கு 
விரோதமாக  வைக்கப்பட்டிருக்கிறது; அதைப்‌ பூமியின்மேல்‌ இராதபடிக்கு 
அழித்துப்போடுவேன்‌; (ஆமோ 9:8) 

இதோ, திராணியும்‌ வல்லமையுமுடைய ஒருவன்‌ ஆண்டவரிடத்தில்‌ 
இருக்கிறான்‌; அவன்‌ கல்மழைப்போலவும்‌, சங்காரப்‌ புசல்போலவும்‌, புரண்டு 
வருகிற பெருவெள்ளம்போலவும்‌ வந்து, கையினாலே அதைத்‌ தரையில்‌ தள்ளி 
விடுவான்‌ (ஏசா 28:2) 

இவ்விதமாய்‌ அவள்‌ தன்‌ வேசித்தனங்களை வெளிப்படுத்தி, தன்னை நிர்வாண 
மாக்கினபோது, என்‌ மனம்‌ அவளுடைய சகோதரியை விட்டுப்‌ பிரிந்ததுபோல 
அவளையும்‌ விட்டூப்‌ பிரிந்தது (எசே 23:18) 

இவர்கள்‌ என்‌ கோபத்தாலாகிய புகையும்‌, நாள்முழுதும்‌ எரிகிற அக்கினியுமா 
யிருப்பார்கள்‌ (ஏசா 65:5) 

இரண்டு மூன்று பட்டணங்களின்‌ மனுஷர்‌ தண்ணீர்‌ குடிக்க ஒரே பட்டணத்‌ 
துக்குப்‌ போய்‌ அலைந்தும்‌ தாகந்தீர்த்துக்‌ கொள்ளவில்லை; ஆகிலும்‌ நீங்கள்‌ 
என்னிடத்தில்‌ திரும்பாமற்போனீர்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (ஆமோ 
4:8) 

உன்‌ புருஷர்‌ கட்கத்தினாலும்‌, உன்‌ பெலசாலிகள்‌ யுத்தத்திலும்‌ விழுவார்கள்‌ 
(ஏசா 3:25) 

உன்‌ வீட்டில்‌ ஒரு கிழவனும்‌ இராதபடிக்கு உன்‌ புயத்தையும்‌ உன்‌ பிதாவின்‌ 
வீட்டாருடைய புயத்தையும்‌ நான்‌ தறித்துப்போடும்‌ நாட்கள்‌ வரும்‌ (1 சாமு 
2:31) 

உன்‌ வீடுகளை அக்கினியால்‌ சுட்டெரித்து, அநேக ஸ்திரீகளின்‌ கண்களுக்கு 
முன்பாக உன்னில்‌ நியாயத்தீர்ப்புகளைச்‌ செய்வார்கள்‌; உன்‌ வேசித்தனத்தை 
ஒழியப்பண்ணுவேன்‌; நீ இனிப்பணையங்கொடுூப்பதில்லை (எசே 16:41) 
உன்னுடைய எல்லாப்‌ பாவங்களினிமித்தமும்‌, உன்னுடைய எல்லா 
எல்லைகளிலும்‌, நான்‌ உன்‌ ஆஸ்தியையும்‌, உன்‌ பொக்கிஷங்களையும்‌ 
கிரயமில்லாமல்‌ சூறையிடுவிப்பேன்‌ (எரே 15:13) 

உன்னை ஓஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்னக்‌ 
கொடுப்பேன்‌ (ஏசா 49:26) 

உக்கிரமான தண்டனைகளினால்‌ அவர்களில்‌ கொடிதாய்ப்‌ பழிவாங்குவேன்‌ 
(எசே 25:17) 


உமது தேவனாகிய கர்த்தர்‌ கேட்டிருக்கிற வார்த்தைகளினிமித்தம்‌ தண்டனை 


Page 35 of 415 


செய்வார்‌ (ஏசா 37:4) 

உங்களை நான்‌ பட்டயத்துக்கு எண்ணிக்கொடூப்பேன்‌: நீங்கள்‌ அனைவரும்‌ 
கொலை செய்யப்படக்‌ குனிவீர்கள்‌ (ஏசா 65:12) 

உங்கள்‌ பலிபீடங்கள்‌ நிர்மூலமும்‌ பாழுமாகும்படிக்கும்‌, உங்கள்‌ நரகலான 
விக்கிரகங்கள்‌ தகர்க்கப்பட்டு, ஓய்ந்து, உங்கள்‌ சிலைகள்‌ வெட்டுண்டு, 
உங்கள்‌ கிரியைகள்‌ குலைந்து போகும்படிக்கும்‌, உங்களுடைய சகல 
வாசஸ்தலங்களிலுமுள்ள பட்டணங்கள்‌ நிர்மூலமும்‌ உங்கள்‌ மேடைகள்‌ 
பாழுமாகும்‌ (எசே 6:6 

உங்கள்‌ பலிபீடங்கள்‌ பாழாக்கப்பட்டு, உங்கள்‌ சிலைகள்‌ தகர்க்கப்படும்‌; 
உங்களில்‌ கொலையுண்கிறவர்களை உங்கள்‌ நரகலான விக்கிரகங்களுக்கு 
முன்பாக விழப்பண்ணுவேன்‌ (எசே 6:4) 

என்‌ உக்கிரம்‌ இந்த ஸ்தலத்தின்மேல்‌ பற்றியெரியும்‌; அது அவிந்துபோவது 
இல்லையென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (2 இரா 22:17) 

என்‌ உக்கிரம்‌ அக்கினியைப்போல்‌ புறப்பட்டு, அவிக்கிறவன்‌ இல்லாமல்‌ 
எரியாதபடிக்கு, நீங்கள்‌ ஏற்கனவே நியாயங்கேட்டு, பறிகொடுத்தவனை ஒடுக்கு 
கிறவனுடைய கைக்குத்‌ தப்புவியுங்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 
21:12) 

என்‌ உக்கிரம்‌ அவிந்துபோகாதபடி இந்த ஸ்தலத்தின்மேல்‌ இறங்கும்‌ என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ (2 நாளா 34:25) 

என்‌ கண்‌ உன்னைத்‌ தப்பவிடாது; நான்‌ இரங்காமல்‌ உன்‌ வழிகளுக்குத்‌ 
தக்கதை உன்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌; உன்‌ அருவருப்புகளுக்குத்தக்கது உன்‌ 
நடுவில்‌ வந்திருக்கும்‌; அப்பொழுது அடிக்கிறவராகிய நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறிந்து கொள்வீர்கள்‌ (எசே 7:9) 

என்‌ கண்கள்‌ அவர்களுடைய எல்லா வழிகளின்மேலும்‌ நோக்கமாயிருக்கிறது. 
அவைகள்‌ என்‌ முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவர்களுடைய 
அக்கிரமம்‌ என்‌ கண்களுக்கு முன்பாக மறைவாயிருக்கிறதுமில்லை (எரே 
16:17) 

என்‌ பாதகங்களின்‌ நுகம்‌ அவருடைய கையால்‌ பூட்டப்பட்டிருக்கிறது. 
அவைகள்‌ பிணைக்கப்பட்டு என்‌ கழுத்தைச்‌ சுற்றிக்கொண்டது. என்‌ பெலனை 
விழப்பண்ணினார்‌. நான்‌ எழுந்திருக்கக்‌ கூடாதபடிக்கு ஆண்டவர்‌ என்னை 
ஒடூக்குகிறவர்களின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ (புல 1:14) 

என்‌ பலிபீடத்தில்‌ சேவிக்க, நான்‌ உன்‌ சந்ததியில்‌ நிர்மூலமாக்காதவர்களோ, 


உன்‌ கண்களைப்‌ பூத்துப்போகப்பண்ணவும்‌, உன்‌ ஆத்துமாவை வேதனைப்‌ 


Page 36 of 415 


படுத்தவும்‌ வைக்கப்படுவார்கள்‌, உன்‌ வம்சத்திலுள்ள யாவரும்‌ வாலவயதிலே 
சாவார்கள்‌ (1 சாமு 2:33) 

என்‌ முகத்தை அவர்களை விட்டுத்‌ திருப்புவேன்‌ (எசே 7:22) 

என்‌ முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன்‌; அவர்களுடைய முடிவு எப்படி 
யிருக்கும்‌ என்று பார்ப்பேன்‌ (உபா 32:20) 

என்‌ முகத்துக்குமுன்‌ பண்ணின உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை நிறைவேற்‌ 
றாமல்‌, என்‌ உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான்‌ துண்டங்களின்‌ 
நடூவாகக்‌ கடந்துபோகும்படி அவர்களை இரண்டாகத்‌ துண்டித்த கன்றுக்குட்டி 
யைப்போல்‌ ஆக்குவேன்‌ (எரே 34:18) 

என்‌ மீறுதல்‌ ஒரு கட்டாகக்‌ கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என்‌ 
அக்கிரமத்தை ஒருமிக்கச்‌ சேர்த்தீர்‌ (யோபு 14:17) 

என்‌ சினத்தை உன்மேல்‌ ஊற்றுவேன்‌; நான்‌ என்‌ மூர்க்கத்தின்‌ அக்கினியை 
உன்மேல்‌ ஊதி, மிருககுணமுள்ளவர்களும்‌, அழிக்கிறதற்குத்‌ திறமையுள்ளவர்க 
ளுமாகிய மனுஷரின்‌ கையில்‌ உன்னை ஒப்புக்கொடூப்பேன்‌ (எசே 21:31) 
என்னைப்‌ பாதாளக்குழியிலும்‌ இருளிலும்‌ ஆழங்களிலும்‌ வைத்தீர்‌ (சங்‌ 88:6) 
என்றென்றைக்கும்‌ மன்னிப்படையாமல்‌ நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான்‌ 
என்றார்‌ (மாற்‌ 3:29) 

எப்பிராயீமுடைய வெறியரின்‌ பெருமையான கிரீடம்‌ காலால்‌ மிதித்துப்‌ 
போடப்படும்‌ (ஏசா 28:3) 

எத்தனைச்‌ சடுதியில்‌ துன்மார்க்கரின்‌ விளக்கு அணைந்துபோம்‌; அவர்‌ தமது 
கோபத்தினால்‌ வேதனைகளைப்‌ பகிர்ந்துகொடுக்கையில்‌, அவர்கள்‌ ஆபத்து 
அவர்கள்‌ மேல்‌ வரும்‌ (யோபு 21:17) 

எங்கள்‌ அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும்‌, எங்கள்‌ அந்தரங்க 
பாவங்களை உமது முகத்தின்‌ வெளிச்சத்திலும்‌ நிறுத்தினீர்‌ (சங்‌ 90:8) 

எங்கள்‌ வழிகளின்படியேயும்‌, எங்கள்‌ கிரியைகளின்படியேயும்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ எங்களுக்குச்‌ செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்குச்‌ செய்தாரென்று 
அவர்கள்‌ திரும்பவந்து சொன்னதில்லையோ என்று சொல்‌ என்றார்‌ (சக 1:6 
எருசலேமையும்‌ யூதாவையும்‌ கர்த்தர்‌ தம்முடைய சமுகத்தைவிட்டு அகற்றித்‌ 
தீருதல்‌ ... (2 இரா 24:20) 

எல்லாரும்‌ பார்க்கும்படி அவர்களைத்‌ துன்மார்க்கரென்று அடிக்கிறார்‌ (யோபு 
34:28) 


ஏகமாய்ச்‌ சங்கரிக்கப்படுவார்கள்‌ (ஏசா 66:17) 


Page 37 of 415 


ஏதோம்‌ குமாரத்தியே உன்‌ அக்கிரமத்தை அவர்‌ விசாரிப்பார்‌; உன்‌ 
பாவங்களை வெளிப்படூத்துவார்‌ (புல 4:22) 

ஒடூங்குண்டு, நியாயவிசாரணையில்‌ நொறுக்கப்பட்டுப்போகிறான்‌ (ஓசி 5:11) 
ஒருவரும்‌ மீந்து தப்பாதபடிக்கு, தேவரீர்‌ எங்களை நிர்மூலமாக்குமட்டும்‌ 
எங்கள்மேல்‌ கோபமாயிருப்பீரல்லவோ? (எஸ்றா 9:14) 

கர்த்தர்‌ இந்த ஜனத்துக்கு விரோதமாகக்‌ கூறியிருக்கிற கோபமும்‌ உக்கிரமும்‌ 
பெரியது என்று சொன்னான்‌ (எரே 36:7) 

கர்த்தர்‌ உன்‌ பொல்லாப்பை உன்‌ தலையின்மேல்‌ திரும்பப்பண்ணுவார்‌ (1 
இரா 2:44) 

கர்த்தர்‌ நினைத்துத்‌ தம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டார்‌ (எரே 44:21) 
கர்த்தர்‌ மன்னிக்கச்‌ சித்தமில்லாதிருந்தார்‌ (2 இரா 24:4) 

கர்த்தர்‌ அப்புறம்‌ பொறுத்திருக்கக்கூடாதபடியினால்‌ அல்லவோ, உங்கள்‌ தேசம்‌ 
இந்நாளில்‌ இருக்கிறபடி குடியற்ற அந்தரவெளியும்‌ பாழும்‌ சாபமுமாயிற்று (எரே 
44:22) 

கர்த்தர்‌ சொல்கிறது என்னவென்றால்‌, இதோ, நான்‌ உன்‌ வீட்டிலே 
பொல்லாப்பை உன்மேல்‌ எழும்பப்பண்ணி, உன்‌ கண்கள்‌ பார்க்க, உன்‌ 
ஸ்திர்களை எடுத்து, உனக்கு அடுத்தவனுக்குக்‌ கொடுப்பேன்‌...... (2 சாமு 
12:11) 

கர்த்தர்‌ ஏலியின்‌ குடும்பத்திற்கு விரோதமாகச்‌ சொன்ன யாவையும்‌, அவன்‌ 
மேல்‌ அந்நாளிலே வரப்பண்ணுவேன்‌; அதைத்‌ தொடங்கவும்‌ அதை முடிக்கவும்‌ 
போகிறேன்‌ (1 சாமு 3:12) 

கர்த்தரின்‌ கை விரோதமாயிருக்கும்‌ (எசே 13:9) 

கர்த்தருக்கு விரோதமாய்‌ அவபக்தியுள்ள பாவிகள்‌ பேசின கடின வார்த்தைக 
ளெல்லாவற்றினிமித்தமும்‌, அவர்களைக்‌ கண்டிக்கிறதற்கும்‌, ஆயிரமாயிரமான 
தமது பரிசுத்தவான்‌௧ளோடுங்கூடக்‌ கர்த்தர்‌ வருகிறார்‌ என்று முன்னறிவித்தான்‌ 
(யூதா :15) 

கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்கின சகல  காரியங்களினிமித்தமும்‌ அவர்‌ 
யூதாவின்மேல்‌ கொண்ட தம்முடைய மகா கோபத்தின்‌ உக்கிரத்தை விட்டுத்‌ 
திரும்பாமல்‌: நான்‌ இஸ்ரவேலைத்‌ தள்ளிவிட்டதுபோல யூதாவையும்‌ என்‌ 
முகத்தைவிட்டுத்‌ தள்ளி, நான்‌ தெரிந்துகொண்ட இந்த எருசலேம்‌ 
நகரத்தையும்‌, என்‌ நாமம்‌ விளங்கும்‌ என்று நான்‌ சொன்ன ஆலயத்தையும்‌ 


வெறுத்து விடுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொன்னார்‌ (2 இரா 23:26,27) 


Page 38 of 415 


கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும்‌, அவனவன்‌ வழிகளுக்கும்‌ 
செய்கைகளின்‌ பலன்களுக்கும்‌ தக்கதைக்‌ கொடுக்கும்படிக்கு, இருதயத்தை 
ஆராய்கிறவரும்‌ உள்ளிந்திரியங்களைச்‌ சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன்‌ 
(எரே 17:10) 

கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: நீ உன்‌ 
சகோதரியினுடைய ஆழமும்‌ அகலமுமானதும்‌ நிறைய வார்க்கப்பட்டதுமான 
பாத்திரத்தைக்‌ குடித்து, நகைப்பும்‌ பரியாசமுமாவாய்‌ (எசே 23:32) 
கர்த்தருடைய உக்கிரம்‌ அவருடைய ஜனத்தின்மேல்‌ மூண்டது; 
சகாயமில்லாமல்‌ போயிற்று (2 நாளா 36:16) 

கர்த்தருடைய கோபம்‌ அவர்களைச்‌ சிதறடித்தது, அவர்களை இனி அவர்‌ 
நோக்கார்‌ (புல 4:16) 

கருக்காயினாலும்‌ விஷப்பனியினாலும்‌ உங்களை தண்டித்தேன்‌; உங்கள்‌ 
சோலைகளிலும்‌ திராட்சத்தோட்டங்களிலும்‌ அத்திமரங்களிலும்‌ ஒலிவ 
மரங்களிலும்‌ மிகுதியானதைப்‌ பச்சைப்புழு அரித்துப்போட்டது; ஆகிலும்‌ 
என்னிடத்தில்‌ திரும்பாமற்போனீர்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (ஆமோ 
4:9) 

கருக்காயினாலும்‌ விஷப்பனியினாலும்‌ கல்மழையினாலும்‌ உங்களை உங்கள்‌ 
கைகளின்‌ வேலையிலெல்லாம்‌ அடித்தேன்‌; ஆனாலும்‌ நீங்கள்‌ என்னிடத்தில்‌ 
மனதைத்‌ திருப்பாமல்‌ போனீர்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (ஆகா 2:17) 
கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தைக்‌ கண்டீர்‌; என்‌ நியாயத்தைத்‌ 
தீரும்‌ (புல 3:59) 

அவர்களுடைய எல்லாக்‌ குரோதத்தையும்‌, அவர்கள்‌ எனக்கு விரோதமாக 
நினைத்த எல்லா நினைவுகளையும்‌ கண்டீர்‌ (புல 3:60) 

கர்த்தாவே, அவர்கள்‌ நிந்திக்கும்‌ நிந்தையையும்‌, அவர்கள்‌ எனக்கு 
விரோதமாய்‌ நினைத்த எல்லா நினைவுகளையும்‌, (புல 3:61) 

எனக்கு விரோதமாய்‌ எழும்பினவர்களின்‌ வாய்மொழிகளையும்‌, அவர்கள்‌ நாள்‌ 
முழுதும்‌ எனக்கு விரோதமாய்‌ யோசிக்கும்‌ யோசனைகளையும்‌ கேட்டீர்‌ (புல 
3:62) 

குட்டிகளைப்‌ பறிகொடுத்த கரடியைப்போல நான்‌ அவர்களை எதிர்த்து, 
அவர்கள்‌ ஈரற்குலையைக்‌ கிழித்து, அவர்களை அங்கே சிங்கம்‌ பட்சிக்கிறது 
போல்‌ பட்சித்துப்போடுவேன்‌; காட்டூமிருகங்கள்‌ அவர்களைப்‌ பீறிப்போடும்‌ (ஓசி 
13:8) 


சமாரியா என்னும்‌ உன்‌ சகோதரியினுடைய பாத்திரமாயிருக்கிற பிரமிப்பும்‌ 


Page 39 of 415 


பாழ்க்கடிப்பும்‌ என்கிற பாத்திரத்தால்‌ வெறியினாலும்‌ சஞ்சலத்தினாலும்‌ 
நிறையப்படுவாய்‌ (எசே 23:33) 

சண்டைக்காரராயிருந்து, சத்தியத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, அநியாயத்திற்குக்‌ 
கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிரகோபாக்கினை வரும்‌ (ரோம 2:8) 
சீர்கெட்ட இஸ்ரவேல்‌ என்பவள்‌ விபசாரம்பண்ணின முகாந்தரங்கள்‌ எல்லாவற்‌ 
றினிமித்தமும்‌ நான்‌ அவளை அனுப்பிவிட்டு, அவளுடைய தள்ளுதற்சீட்டை 
அவளுக்குக்‌ கொடுத்தபோதும்‌, அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற 
துரோகி பயப்படாமல்‌ இவளும்‌ போய்‌ வேசித்தனம்‌ பண்ணினாள்‌, இதை நான்‌ 
கண்டேன்‌ (எரே 3:8) 

சுவிசேஷத்தின்படியே, தேவன்‌ இயேசுகிறிஸ்துவைக்‌ கொண்டு மனுஷருடைய 
அந்தரங்கங்களைக்‌ குறித்து நியாயத்தீர்ப்புக்கொடுக்கும்‌ நாளிலே இது 
விளங்கும்‌ (ரோம 2:16) 

சுகமாய்‌ வாழுகிற புறஜாதிகள்பேரில்‌ நான்‌ கடூுங்கோபங்கொண்டேன்‌ (சக 1:15) 
செவிகொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும்‌ உக்கிரத்தோடும்‌ நீதியைச்‌ 
சரிக்கட்டுவேன்‌ என்றார்‌ (மீகா 5:15) 

சோதோமையும்‌ கொமோராவையும்‌ தேவன்‌ கவிழ்த்துப்‌ போட்டதுபோல, 
உங்களைக்‌ கவிழ்த்துப்‌ போட்டேன்‌ (ஆமோ 4:11) 

தரிசனங்காணக்கூடாத  இராத்திரியும்‌,  குறிசொல்லக்கூடாத  அந்தகாரமும்‌ 
உங்களுக்கு வரும்‌; தீர்க்கதரிசிகளின்மேல்‌ சூரியன்‌ அஸ்தமித்து, அவர்கள்‌ 
மேல்‌ பகல்‌ காரிருளாய்ப்‌ போகும்‌ (மீகா 3:6) 

தங்கள்‌ பகைஞருக்கெல்லாம்‌ கொள்ளையும்‌ சூறையுமாய்ப்‌ போவார்கள்‌ 
என்றார்‌ (2 இரா 21:15) 

தண்ணீரிலே நாணல்‌ அசைகிறதுபோல, கர்த்தர்‌ இஸ்ரவேலை முறிந்தசையப்‌ 
பண்ணி, அவர்கள்‌ பிதாக்களுக்குத்‌ தாம்‌ கொடுத்த இந்த நல்ல 
தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடூங்கி, அவர்கள்‌, அவர்களை 
நதிக்கப்பாலே சிதறடித்து ... (1 இரா 14:15) 

தீர்க்கதரிசிகளினிமித்தம்‌ என்‌ இருதயம்‌ என்‌ உள்ளத்திலே நொறுங்கியிருக்‌ 
கிறது; என்‌ எலும்புகளெல்லாம்‌ அதிருகிறது; கர்த்தர்‌ நிமித்தமும்‌, அவருடைய 
பரிசுத்த வார்த்தைகளினிமித்தமும்‌ நான்‌ வெறித்திருக்கிற மனுஷனைப்‌ 
போலவும்‌ மதுபானம்‌ மேற்கொண்டவனைப்போலவும்‌ இருக்கிறேன்‌ (எரே 23:9) 
துயரத்துக்கும்‌ திகைப்புக்கும்‌ பழிப்புக்கும்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ (2 நாளா 29:8) 
தேசத்தின்‌ வாசல்களில்‌ அவர்களைத்‌ தூற்றுக்கூடையால்‌ தூற்றிப்போடுவேன்‌; 


என்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ வழிகளைவிட்டுத்‌ திரும்பாதபடியினால்‌ நான்‌ 


Page 40 of 415 


அவர்களைப்‌ பிள்ளைகள்‌ அற்றவர்களாக்கி அழிப்பேன்‌ (எரே 15:7) 

தேவன்‌ அவனுடைய அக்கிரமத்தை அவன்‌ பிள்ளைகளுக்கு வைத்து 
வைக்கிறார்‌; அவன்‌ உணரத்தக்கவிதமாய்‌ அதை அவனுக்குப்‌ பலிக்கப்‌ 
பண்ணுகிறார்‌ (யோபு 21:19) 

தேவன்‌ அவனவனுடைய கிரியைகளுக்குத்தக்கதாய்‌ அவனவனுக்குப்‌ 
பலனளிப்பார்‌ (ரோம 2:6) 

தேவன்‌ சுகவாழ்வைக்‌ கட்டளையிட்டால்‌, அதின்மேல்‌ உறுதியாய்‌ நம்பிக்கை 
வைக்கிறவர்களின்‌ வழிகளுக்கு விரோதமாய்‌ கர்த்தருடைய கண்கள்‌ 
இருக்கிறது (யோபு 24:23) 

தேவன்‌ என்னை அநியாயக்காரன்வசமாக ஒப்புவித்து, துன்மார்க்கரின்‌ கையில்‌ 
என்னை அகப்படப்பண்ணினார்‌ (யோபு 16:11) 

தேவனாகிய கர்த்தர்‌ கேட்டிருக்கிற வார்த்தைகளினிமித்தம்‌ தண்டனை செய்வார்‌ 
(2 இரா 19:4) 

தேவனும்‌ என்னைக்‌ கைவிட்டார்‌ (1 சாமு 28:15) 

தேவரீர்‌ உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து, எங்கள்‌ 
அக்கிரமங்களினிமித்தம்‌ எங்களைக்‌ கரையப்பண்ணுகிறீர்‌ (ஏசா 64:7) 

பயிர்‌ முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி அறுங்கள்‌, வந்து இறங்குங்கள்‌; ஆலை 
நிரம்பியிருக்கிறது, ஆலையின்‌ தொட்டிகள்‌ வழிந்தோடுகிறது; அவர்களுடைய 
பாதகம்‌ பெரியது (யோவே 3:13) 

பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகப்‌ பேசினால்‌ அது இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ 
அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை (மத்‌ 12:32) 

பராக்கிரமசாலி சணற்கூளமும்‌, அவன்‌ கிரியை அக்கினிப்பொறியுமாகி, 
இரண்டும்‌ அவிப்பாரில்லாமல்‌ ஏகமாய்‌ வெந்துபோம்‌ என்று சொல்லுகிறார்‌ 
(ஏசா 1:31) 

பாவத்தினிமித்தம்‌ உலகத்தையும்‌, அக்கிரமத்தினிமித்தம்‌ துன்மார்க்கரையும்‌ 
நான்‌ தண்டித்து, அகங்காரரின்‌ பெருமையை ஓஒழியப்பண்ணி, கொடியரின்‌ 
இடூம்பைத்‌ தாழ்த்துவேன்‌ (ஏசா 13:11) 

பாவஞ்செய்யாத மனுஷன்‌ இலலையே; ஆகையால்‌ அவர்கள்‌ உமக்கு 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்து, தேவரீர்‌ அவர்கள்மேல்‌ கோபங்கொண்டு, 
அவர்கள்‌ சத்துருக்கள்‌ கையில்‌ அவர்களை ஒப்புக்கொடுத்து, அந்தச்‌ 
சத்துருக்கள்‌ அவர்களைத்‌ தூரத்திலாகிலும்‌ சமீபத்திலாகிலும்‌ இருக்கிற 
தங்கள்‌ தேசத்திற்குச்‌ சிறைபிடித்துக்‌ கொண்டு போகும்போது, (1 இரா 8:46) 
பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனைப்‌ புறம்பான இருளிலே தள்ளிப்‌ 


Page 41 of 415 


போடூங்கள்‌; அங்கே அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கும்‌ என்றான்‌ (மத்‌ 
25:30) 

பூமியின்‌ எல்லா வம்சங்களுக்குள்ளும்‌ உங்களை மாத்திரம்‌ அறிந்து 
கொண்டேன்‌; ஆகையால்‌ உங்களுடைய எல்லா அக்கிரமங்களினிமித்தமும்‌ 
உங்களைத்‌ தண்டிப்பேன்‌ (ஆமோ 3:2) 

பொல்லாப்பு அவர்கள்மேல்‌ வந்ததென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 2:3) 
பொல்லாத நாவுள்ளவன்‌ பூமியிலே நிலைப்பதில்லை, கொடுமையான 
மனுஷனை பறக்கடிக்கப்‌ பொல்லாப்பு அவனை வேட்டையாடும்‌ (சங்‌ 140:11) 
நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பிரேதங்களை அவர்களுடைய நரகலான 
விக்கிரகங்களின்‌ முன்னே கிடக்கப்பண்ணி, உங்கள்‌ பலிபீடங்களைச்‌ சுற்றிலும்‌ 
உங்கள்‌ எலும்புகளைச்‌ சிதறப்பண்ணுவேன்‌ (எசே 6:5) 

நான்‌ இந்த நகரத்துக்கு விரோதமாய்ச்‌ சொன்ன எல்லாத்‌ தீங்கையும்‌ இதின்‌ 
மேலும்‌ இதற்கடுத்த பட்டணங்களின்‌ மேலும்‌ வரப்பண்ணுவேன்‌ என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌ 
(எரே 19:15) 

நான்‌ இரத்தப்‌ பழிக்கு உன்னை ஓப்புவிப்பேன்‌; இரத்தப்பழி உன்னைப்‌ 
பின்தொடரும்‌ என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான்‌ என்‌ ஜீவனைக்‌ 
கொண்டு சொல்லுகிறேன்‌; நீ இரத்தத்தை வெறுக்காதபடியினால்‌ இரத்தம்‌ 
உன்னைப்‌ பின்தொடரும்‌ (எசே 35:6) 

நான்‌ உன்னில்‌ நியாயஞ்செய்யும்‌ நாட்களில்‌ உன்‌ இருதயம்‌ தாங்குமோ? 
அப்பொழுது உன்‌ கைகள்‌ திடமாயிருக்குமோ? கர்த்தராகிய நான்‌ இதைச்‌ 
சொன்னேன்‌, இதை நிறைவேற்றுவேன்‌ (எசே 22:14) 

நான்‌ உன்னைப்‌ புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து, உன்னைத்‌ தேசங்களிலே 
தூற்றி, உன்‌ அசுத்தத்தை உன்னில்‌ ஒழியப்பண்ணுவேன்‌ (எசே 22:15) 

நான்‌ உங்கள்‌ கிரியைகளின்‌ பலனுக்குத்தக்கதாய்‌ உங்களை விசாரிப்பேன்‌; 
நான்‌ அதின்‌ காட்டிலே தீக்கொளுத்துவேன்‌; அது அதைச்‌ சுற்றிலுமுள்ள 
யாவையும்‌ பட்சிக்கும்‌ என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌ 
(எரே 21:14) 

நான்‌ உங்களுக்கு எதிர்த்து நடந்து, உங்கள்‌ பாவங்களினிமித்தம்‌ 
ஏழத்தனையாக வாதித்து,.... (லேவி 26:24) 

நான்‌ உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி, உங்கள்‌ ஆசீர்வாதங்களையும்‌ 
சாபமாக்குவேன்‌ (மல்‌ 2:2) 


நான்‌ பாவஞ்செய்தால்‌, அதை நீர்‌ என்னிடத்தில்‌ விசாரித்து, என்‌ 


Page 42 of 415 


அக்கிரமத்தை என்மேல்‌ சுமத்தாமல்‌ விடீர்‌ (யோபு 10:14) 

நான்‌ தண்டியாமல்‌ விட்டிருந்த அவர்களுடைய இரத்தப்பழியைத்‌ தண்டியாமல்‌ 
விடேன்‌; கர்த்தர்‌ சீயோனிலே வாசமாயிருக்கிறார்‌ (யோவே 3:21) 

நான்‌ முன்பு செய்யாததும்‌ இனிச்செய்யாதிருப்பதுமானவிதமாய்‌ உனக்கு உன்‌ 
எல்லா அருவருப்புகளினிமித்தமும்‌ செய்வேன்‌ (எசே 5:9) 

நான்‌ அதின்‌ வாசல்களில்‌ தீக்கொளுத்துவேன்‌ அது எருசலேமின்‌ அரமனை 
களைப்‌ பட்சித்தும்‌, அவிந்து போகாதிருக்கும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(எரே 17:27) 

நான்‌ அதற்கு விரோதமாக என்‌ கையைநீட்டி, அதில்‌ அப்பம்‌ என்னும்‌ 
ஆதரவுகோலை முறித்து, அதில்‌ பஞ்சத்தை அனுப்பி, மனுஷரையும்‌ மிருகங்‌ 
களையும்‌ அதில்‌ இராதபடிக்கு நாசம்‌ பண்ணுவேன்‌ (எசே 14:13) 

நான்‌ அவனுக்கு விரோதமாக என்‌ கையை நீட்டி, அவனை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தின்‌ நடுவில்‌ இராதபடிக்கு அழிப்பேன்‌ (எசே 14:9) 

நான்‌ அவனுக்குப்‌ பிதாவாயிருப்பேன்‌, அவன்‌ எனக்குக்‌ குமாரனாயிருப்பான்‌; 
அவன்‌ அக்கிரமம்‌ செய்தால்‌, நான்‌ அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும்‌ 
மனுபுத்திரருடைய அடிகளினாலும்‌ தண்டிப்பேன்‌ (2 சாமு 7:14) 

நான்‌ அவர்களைப்‌ புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து, அவர்களைத்‌ தேசங்‌ 
களிலே தூற்றிப்போடுகிறதற்கு வனாந்தரத்திலே ஆணையிட்டேன்‌ (எசே 20:24) 
நான்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்த என்‌ தேசத்தில்‌ இருந்து அவர்களைப்‌ பிடுங்கி, 
என்‌ நாமத்திற்கென்று நான்‌ பரிசுத்தப்படூுத்தின இந்த ஆலயத்தை என்‌ 
சமுகத்தினின்று தள்ளி, அதை எல்லா ஜனசதளங்களுக்குள்ளும்‌ பழமொழி 
யாகவும்‌ வசைச்சொல்லாகவும்‌ வைப்பேன்‌ (2 நாளா 7:20) 

நான்‌ தேசத்தைப்‌ பாழும்‌ அவாந்தரமுமாக்குவேன்‌; அப்பொழுது அதினுடைய 
பெலத்தின்‌ பெருமை ஒழிந்துபோகும்‌; அப்பொழுது இஸ்ரவேலின்‌ மலைகள்‌ 
கடந்து போவாரில்லாமல்‌ அவாந்தரமாய்க்‌ கிடக்கும்‌ (எசே 33:28) 

நான்‌ சொன்ன வசனமே அவனைக்‌ கடைசிநாளில்‌ நியாயந்தீர்க்கும்‌ (யோவா 
12:48) 

நான்‌ விசாரிக்கும்‌ நாளில்‌ அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில்‌ 
விசாரிப்பேன்‌ (யாத்‌ 32:34) 

நான்‌ என்‌ நியாயத்தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாகக்‌ கூறுவேன்‌ (எரே 
1:16) 

நான்‌ என்‌ கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி, அவர்களுடைய எல்லா 


வாசஸ்தலங்களுமுள்ள தேசத்தை அழித்து, அதைத்‌ திப்லாத்தின்‌ 


Page 43 of 415 


வனாந்தரத்தைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமாய்ப்‌ பாழாக்குவேன்‌, அப்பொழுது நான்‌ 
கர்த்தர்‌ என்று அறிந்து கொள்வார்கள்‌ என்றார்‌ (எசே 6:14) 

நான்‌ எப்பிராயீமுக்குப்‌ பொட்டரிப்பைப்போலவும்‌, யூதாவின்‌ வீட்டுக்கு 
உளுப்பைப்போலவும்‌ இருப்பேன்‌ (ஓசி 5:12) 

நான்‌ எப்பிராயீமுக்குச்‌ சிங்கம்போலவும்‌, யூதாவின்‌ வம்சத்தாருக்குப்‌ 
பாலசிங்கம்‌ போலவும்‌ இருப்பேன்‌; நான்‌ நானே பீறிவிட்டூுப்‌ போய்விடுவேன்‌; 
தப்புவிப்பார்‌ இல்லாமல்‌ எடுத்துக்கொண்டு போவேன்‌ (ஓசி 5:14) 

நானும்‌ உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து, நானே உங்கள்‌ 
பாவங்களினிமித்தம்‌ உங்களை ஏழத்தனையாய்த்‌ தண்டிப்பேன்‌ (லேவி 26:28) 
நானும்‌ அவர்களுடைய ஆபத்தைத்‌ தெரிந்துகொண்டு அவர்களுடைய 
திகில்களை அவர்கள்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌ (ஏசா 66:4) 

நாம்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தபடியால்‌, நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ நம்மைச்‌ சங்காரம்பண்ணி, நமக்குப்‌ பிச்சுக்கலந்த 
தண்ணீரைக்‌ குடிக்கக்‌ கொடுக்கிறார்‌ (எரே 8:14) 

நாங்கள்‌ துரோகஞ்செய்து, கலகம்பண்ணினோம்‌; ஆகையால்‌ தேவரீர்‌ மன்னியா 
திருந்தீர்‌ (புல 3:42) 

த்க்‌ நீதியுள்ள ஆக்கினையைச்‌ செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது 
வல்லமையின்‌ தூதரோடும்‌, ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும்‌, 
வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும்‌ (2தெச 1:7,8) 

நீ புசித்தும்‌ திருப்தியடையாதிருப்பாய்‌; உனக்குள்ளே சோர்வுண்டாகும்‌; நீ 
பதனம்‌ பண்ணியும்‌ தப்புவிப்பதில்லை; நீ தப்புவிப்பதையும்‌ பட்டயத்துக்கு 
ஒப்புக்கொடூப்பேன்‌ (மீகா 6:14) 

நீ புறஜாதிகளின்‌ கண்களுக்கு முன்பாகப்‌ பரிசுத்தக்குலைச்சலாயிருந்து, நான்‌ 
கர்த்தர்‌ என்று அறிந்து கொள்வாய்‌ என்று சொல்‌ என்றார்‌ (எசே 22:16) 


நீர்‌ என்‌ அக்கிரமத்தைக்‌ கிண்டிக்கிளப்பி, என்‌ பாவத்தை ஆராய்ந்து 


விசாரிக்கிறதற்கு......... (யோபு 10:5) 
நீங்கள்‌ ஆபிரகாமையும்‌ ஈசாக்கையும்‌ யாக்கோபையும்‌ சகல 
தீர்க்கதரிசிகளையும்‌ தேவனுடைய ராஜ்யத்திலிருக்கிறவர்களாகவும்‌, 


உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும்‌ காணும்போது உங்களுக்கு 
அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ அங்கே உண்டாயிருக்கும்‌ (லூக்‌ 13:28) 
நீங்கள்‌ அதைச்‌ சிந்தியாமற்போனதினால்‌ அவைகளைச்‌ சபித்தேன்‌ (மல்‌ 2:2) 


மனுஷர்‌ பேசும்‌ வீணான வார்த்தைகள்‌ யாவையும்‌ குறித்து நியாயத்தீர்ப்பு 


Page 44 of 415 


நாளிலே கணக்கொப்புவிக்கவேண்டும்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 
(மத்‌ 12:36) 

மனுஷருடைய மாயத்தை அவர்‌ அறிவார்‌; அக்கிரமத்தை அவர்‌ கண்டும்‌, 
அதைக்‌ கவனியாதிருப்பாரோ? (யோபு 11:11) 

மகா கசப்பான தீர்ப்புகளை என்பேரில்‌ எழுதுகிறீர்‌; என்‌ சிறுவயதின்‌ 
அக்கிரமங்களை எனக்குப்‌ பலிக்கப்‌ பண்ணுகிறீர்‌.(யோபு 13:26) 

முன்னமே நாங்கள்‌ உங்களுக்குச்‌ சொல்லி, சாட்சியாக எச்சரித்தபடியே 
இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாவற்றையுங்குறித்துக்‌ கர்த்தர்‌ நீதியைச்‌ சரிக்கட்‌ 
டூகிறவராயிருக்கிறார்‌ (1 தெச 4:6) 

முன்பு யூதரிலும்‌ பின்பு கிரேக்கரிலும்‌ பொல்லாங்குசெய்கிற எந்த மனுஷ 
ஆத்துமாவுக்கும்‌ உபத்திரவமும்‌ வியாகுலமும்‌ உண்டாகும்‌ (ரோம 2:9) 
முதலாவது நான்‌ அவர்களுடைய  அக்கிரமத்துக்கும்‌ அவர்களுடைய 
பாவத்துக்கும்‌ இரட்டிப்பாய்‌ நீதியைச்‌ சரிக்கட்டுவேன்‌ (எரே 16:18) 

யாக்கோபின்‌ வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தைக்‌ கைரெகிழ்ந்தீர்‌; (ஏசா 
2:6) 

யூதாவோடும்‌ கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது; அவர்‌ யாக்கோபை அவன்‌ 
வழிகளுக்குத்தக்கதாக விசாரிக்கப்போகிறார்‌; அவன்‌ கிரியைகளுக்குத்தக்கதாக 
அவனுக்கு நீதியைச்‌ சரிக்கட்டுவார்‌ (ஓசி 12:2) 

யூதாவின்‌ குடும்பத்தார்‌, அவரவர்‌ தங்கள்‌ பொல்லாத வழியைவிட்டூத்‌ 
திரும்பும்படியாகவும்‌, தங்கள்‌ அக்கிரமத்தையும்‌ தங்கள்‌ பாவத்தையும்‌ நான்‌ 
மன்னிக்கும்படியாகவும்‌, தங்களுக்கு நான்‌ செய்ய நினைத்திருக்கிற 
தீங்குகளைக்‌ குறித்து ஒருவேளை அவர்கள்‌ கேட்பார்கள்‌ என்றார்‌ (எரே 36:3) 
யூதாவின்மேலும்‌ எருசலேமின்‌ குடிகள்‌ எல்லாரின்மேலும்‌ நான்‌ அவர்களுக்கு 
விரோதமாகச்‌ சொன்ன எல்லாத்‌ தீங்கையும்‌ வரப்பண்ணுவேன்‌ என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனும்‌ சேனைகளின்‌ தேவனுமாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்று சொல்‌ என்றார்‌ (எரே 35:17) 


Page 45 of 415 


அத்தியாயம்‌ 6 
கர்த்தருடைய இரக்க செயல்கள்‌ 


கர்த்தர்‌ என்னதான்‌ அழிப்பேன்‌, வெட்டுவேன்‌ என ஒரு மனிதனுக்கு 
விரோதமாய்ச்‌ சொல்லிவிட்டாலும்‌ அவருடைய உள்ளம்‌ மனப்பூர்வமாய்‌ அவனை 
அழித்து பாதாளத்தினுள்‌ தள்ளுவதில்லை. கர்த்தர்‌ ஒரு மனிதனுக்கு விரோதமாய்‌, 
அவனுடைய பாவங்களின்‌ காரணமாய்‌ தீங்குகளை உருப்படூத்தினாலும்‌, அவனுக்கு 
தாம்‌ செய்யப்போகிறவற்றை வெளிப்படுத்தினாலும்‌ கர்த்தருடைய உள்ளம்‌ 
கொதிக்கிறது. எப்பிராயீம்‌ எனக்கு அருமையான குமாரன்‌ அல்லவோ? அவன்‌ 
எனக்குப்‌ பிரியமான பிள்ளையல்லவோ? அவனுக்கு விரோதமாய்ப்‌ பேசினது முதல்‌ 
அவனை நினைத்துக்கொண்டே இருக்கிறேன்‌; ஆகையால்‌ என்‌ உள்ளம்‌ 
அவனுக்காகக்‌ கொதிக்கிறது; அவனுக்கு உருக்கமாய்‌ இரங்குவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. (எரே 31:20). எப்படியாவது தம்‌ பிள்ளைகளை பாதாளத்தின்‌ 
வல்லமைக்கு மீட்டுவிட வேண்டும்‌ என கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. அதற்காகக்‌ கர்த்தர்‌ 
பலமுறை, பல காரியங்களைச்‌ செய்கிறார்‌. என்‌ ஆத்துமா படுகுழியில்‌ 
இறங்காதபடி, அவர்‌ அதை இரட்சிப்பார்‌; ஆகையால்‌ என்‌ பிராணன்‌ வெளிச்சத்தைக்‌ 
காணும்‌ என்று சொல்லுவான்‌. இதோ, தேவன்‌ மனுஷனுடைய ஆத்துமாவைப்‌ 
படுகுழிக்கு  விலக்குகிறதற்கும்‌, அவனை ஜீவனுள்ளோரின்‌ வெளிச்சத்தினாலே 
பிரகாசிப்பிக்கிறதற்கும்‌, அவர்‌ இவைகளையெல்லாம்‌ அவனிடத்தில்‌ பலமுறை 
நடப்பிக்கிறார்‌ (யோபு 33:28-30). 


கர்த்தர்‌ ஒரு ஆத்துமாவிற்காகச்‌ செய்கிற கிருபையுள்ள காரியங்களில்‌ 
சிலவற்றை இப்பகுதி விளக்குகிறது. சற்று கவனமாக வாசித்து கர்த்தரின்‌ 
இரக்கத்தை பெற்றுக்‌ கொள்வோமாக. தேவன்‌ நமக்கு இரங்கத்தக்க இரக்கத்தைத்‌ 
தருவாராக. ஆமென்‌. 


ஒரு மனிதனின்‌ மனந்திரும்புதலிலும்‌, பாவமன்னிப்பிலும்‌, இரட்சிப்பிலும்‌ 
கர்த்தராகிய இயேசுவின்‌ பணி மிக மகத்தானது. இயேசு என்ன என்ன 
காரியங்களையெல்லாம்‌ செய்கிறார்‌ என பட்டியலிட்டால்‌ புத்தகம்‌ போதாது. 
ஆகவே ஒரு சில குறிப்புகளை மட்டும்‌ இங்கே கொடுத்திருக்கிறேன்‌. தயவுசெய்து 
கொஞ்சம்‌ நேரமெடுத்து வாசியுங்கள்‌. இத்தகைய காரியங்களைச்‌ செய்கிற 
இயேசுவைத்‌ துதியுங்கள்‌. 


* அவருக்குள்‌, (குமாரனுக்குள்‌) அவருடைய இரத்தத்தினாலே, பாவமன்னிப்‌ 
பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது (கொலோ 1:14) 


Page 46 of 415 


அன்பு திரளான பாவங்களை மூடும்‌ (1பேது 4:8) 

அன்றியும்‌ ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர்‌ பாவிகளாக்‌ 
கப்பட்ட துபோல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர்‌ நீதிமான்களாக்‌ 
கப்படுவார்கள்‌ (ரோம 5:19) 

அன்றியும்‌, அவர்‌ ஜனத்தின்‌ பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக, 
தேவகாரியங்களைக்குறித்து இரக்கமும்‌ உண்மையுமுள்ள பிரதான ஆசாரிய 
ராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும்‌ தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக 
வேண்டியதாயிருந்தது (எபி 2:17) 

அந்நாட்களிலும்‌ அக்காலத்திலும்‌ இஸ்ரவேலின்‌ அக்கிரமம்‌ தேடப்பட்டாலும்‌ 
அது காணாதிருக்கும்‌. யூதாவின்‌ பாவங்கள்‌ தேடப்பட்டாலும்‌ அவைகள்‌ 
கிடையாதிருக்கும்‌. நான்‌ மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 50:20) 

அந்நாளிலே பாவத்தையும்‌ அழுக்கையும்‌ நீக்க, தாவீதின்‌ குடும்பத்தாருக்கும்‌ 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும்‌ (சக 
13:1) 

அந்தப்படியே, இயேசுவும்‌ தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தைப்‌ 
பரிசுத்தஞ்செய்யும்படியாக நகரவாசலுக்குப்‌ புறம்பே பாடுபட்டார்‌ (எபி 13:12) 
அக்கிரமங்களினாலும்‌ பாவங்களினாலும்‌ மரித்தவர்களாயிருந்த உங்களை 
உயிர்ப்பித்தார்‌ (எபே 2:1) 

அக்கிரமங்களில்‌ மரித்தவர்களாயிருந்த நம்மைக்‌ கிறிஸ்துவுடனேகூட 
உயிர்ப்பித்தார்‌, கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள்‌ (எபே 2:5) 

ஆகிலும்‌ நான்‌ இவர்களைப்‌ புறப்படப்பண்ணினதைக்‌ கண்ட புறஜாதிகளுடைய 
கண்களுக்கு முன்பாக என்‌ நாமம்‌ பரிசுத்தக்குலைச்சலாகாதபடிக்கு, என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ கிருபை செய்தேன்‌ (எசே 20:14) 

அப்பொழுது நான்‌ உங்கள்மேல்‌ சுத்தமான ஜலம்‌ தெளிப்பேன்‌, நான்‌ 
உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும்‌ உங்களுடைய எல்லா நரகலான 
விக்கிரகங்களையும்‌ நீக்கி உங்களைச்‌ சுத்தமாக்குவேன்‌, நீங்கள்‌ 
சுத்தமாவீர்கள்‌ (எசே 36:25) 

அப்பொழுது கர்த்தர்‌: உன்‌ வார்த்தையின்படியே மன்னித்தேன்‌ (எண்‌ 14:20) 
அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில்‌: நான்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்‌ செய்தேன்‌ என்றான்‌. நாத்தான்‌ தாவீதை நோக்கி: நீ சாகாதபடிக்கு, 
கர்த்தர்‌ உன்‌ பாவம்‌ நீங்கச்‌ செய்தார்‌ (2 சாமு 12:13) 


அப்பொழுது ஆண்டவர்‌, சீயோன்‌ குமாரத்திகளின்‌ அழுக்கைக்‌ கழுவி, 


Page 47 of 415 


நியாயத்தின்‌ ஆவியினாலும்‌, சுட்டெரிப்பின்‌ ஆவியினாலும்‌, எருசலேமின்‌ 
இரத்தப்பழிகளை அதின்‌ நடூவிலிருந்து நீக்கிவிடும்போது..... (ஏசா 4:3) 
அதினால்‌ என்‌ வாயைத்‌ தொட்டு: இதோ, இது உன்‌ உதடுகளைத்‌ 
தொட்டதினால்‌ உன்‌ அக்கிரமம்‌ நீங்கி, உன்‌ பாவம்‌ நிவர்த்தியானது என்றான்‌ 
(ஏசா 6:7) 

அதில்‌ வாசமாயிருக்கிற ஜனத்தின்‌ அக்கிரமம்‌ மன்னிக்கப்பட்டிருக்கும்‌ (ஏசா 
3324) 

அநேக இக்கட்டுகளையும்‌ ஆபத்துகளையும்‌ காணும்படி செய்த என்னை நீர்‌ 
திரும்பவும்‌ உயிர்ப்பித்து, திரும்பவும்‌ என்னைப்‌ பூமியின்‌ பாதாளங்களிலிருந்து 
ஏறப்பண்ணுவீர்‌ (சங்‌ 71:20) 

அதெப்படியெனில்‌, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம்‌ 
செய்யக்கூடாததைத்‌ தேவனே செய்யும்படிக்கு, தம்முடைய குமாரனைப்‌ பாவ 
மாம்சத்தின்‌ சாயலாகவும்‌, பாவத்தைப்‌ போக்கும்‌ பலியாகவும்‌ அனுப்பி, 
மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்தார்‌ (ரோம 8:3) 

அவன்‌ தன்னைத்‌ தாழ்த்தினபடியினால்‌, கர்த்தர்‌ அவனை முழுதும்‌ 
அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம்‌ அவனைவிட்டுத்‌ திரும்பிற்று, யூதாவிலே 
இன்னும்‌ சில காரியங்கள்‌ சீராயிருந்தது (2 நாளா 12:12) 

அவன்‌ செய்த அவனுடைய எல்லாப்‌ பாவங்களும்‌ அவனுக்கு விரோதமாக 
நினைக்கப்படுவதில்லை. அவன்‌ நியாயமும்‌ நீதியும்‌ செய்தான்‌, பிழைக்கவே 
பிழைப்பான்‌ என்று சொல்லு (எசே 33:16) 

அவர்‌ இஸ்ரவேலை அதின்‌ சகல அக்கிரமங்களினின்றும்‌ மீட்டுக்‌ கொள்வார்‌ 
(சங்‌ 1308) 

அவர்‌ இஸ்ரவேலின்‌ வருத்தத்தைப்‌ பார்த்து மனதுருகினார்‌ (நியா 10:16) 
அவர்‌ உங்களெல்லாரையும்‌ உங்கள்‌ பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, 
உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன்‌ தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை 
எழுப்பி, முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்‌ என்றான்‌ (அப்‌ 
3:26) 

அவர்‌ நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று 
விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய  சித்தத்தின்படியே 
நம்முடைய பாவங்களுக்காகத்‌ தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்தார்‌ (கலா 1:4) 
அவர்‌ நம்மைச்‌ சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு, தமக்குரிய 
சொந்த ஜனங்களாகவும்‌, நற்கிரியைகளைச்‌ செய்யப்‌ பக்திவைராக்கிய 


முள்ளவர்களாகவும்‌ நம்மைச்‌ சுத்திகரிக்கும்படி, நமக்காகத்‌ தம்மைத்தாமே 


Page 48 of 415 


ஒப்புக்கொடூத்தார்‌ (தீத்‌ 2:14) 

அவர்‌ நம்முடைய பாவங்களைச்‌ சுமந்து தீர்க்க வெளிப்பட்டாரென்று 
அறிவீர்கள்‌, அவரிடத்தில்‌ பாவமில்லை (1 யோவா 3:5) 

அவர்‌ நம்முடைய பாவங்களுக்குத்தக்கதாக நமக்குச்‌ செய்யாமலும்‌, 
நம்முடைய  அக்கிரமங்களுக்குத்‌ தக்கதாக நமக்குச்‌ சரிக்கட்டாமலும்‌ 
இருக்கிறார்‌ (சங்‌ 103:10) 

அவர்‌ தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலூற்றி, அக்கிரமக்காரரில்‌ ஒருவராக 
எண்ணப்பட்டு, அநேகருடைய பாவத்தைத்‌ தாமே சுமந்து, அக்கிரமக்கார 
ருக்காக வேண்டிக்‌ கொண்டதினிமித்தம்‌ அநேகரை அவருக்குப்‌ பங்காகக்‌ 
கொடுப்பேன்‌. பலவான்களை அவர்‌ தமக்குக்‌ கொள்ளையாகப்‌ பங்கிட்டுக்‌ 
கொள்வார்‌ (ஏசா 53:12) 

அவர்‌ தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி: இவன்மேல்‌ இருக்கிற 
அழுக்கு வஸ்திரங்களைக்‌ களைந்து போடுங்கள்‌ என்றார்‌, பின்பு அவனை 
நோக்கி: பார்‌, நான்‌ உன்‌ அக்கிரமத்தை உன்னிலிருந்து நங்கச்செய்து, 
உனக்குச்‌ சிறந்த வஸ்திரங்களைத்‌ தரிப்பித்தேன்‌ என்றார்‌ (சக 3:4) 

அவர்‌ தமது ஆத்தும வருத்தத்தின்‌ பலனைக்‌ கண்டு திருப்தியாவார்‌. என்‌ 
தாசனாகிய நீதிபரர்‌ தம்மைப்‌ பற்றும்‌ அறிவினால்‌ அநேகரை நீதிமான்க 
ளாக்குவார்‌. அவர்களுடைய அக்கிரமங்களைத்‌ தாமே சுமந்து கொள்வார்‌ 
(ஏசா 53:11) 

அவர்‌ திரும்ப நம்மேல்‌ இரங்குவார்‌, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, 
நம்முடைய பாவங்களையெல்லாம்‌ சமுத்திரத்தின்‌ ஆழங்களில்‌ போட்டூ 
விடுவார்‌ (மீகா 7:19) 

அவர்‌ அவன்மேல்‌ மனதுருகுவார்‌. நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக்‌ 
கடவன்‌. அவர்‌ மன்னிக்கிறதற்குத்‌ தயை பெருத்திருக்கிறார்‌ (ஏசா 55:7) 

அவர்‌ அவனுக்கு இரங்கி, அவன்‌ படுகுழியில்‌ இறங்காதபடிக்கு: நீர்‌ அவனை 
இரட்சியும்‌. மீட்கும்‌ பொருளை நான்‌ கண்டுபிடித்தேன்‌ என்பார்‌ (யோபு 33:24) 
அவர்களை கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துக்குத்‌ திருப்ப அவர்களைத்‌ 
திடசாட்சியாய்க்‌ கடிந்து கொண்டீர்‌ (நெகே 9:29) 

அவர்கள்‌ இனித்‌ தங்கள்‌ நகரலான  விக்கிரகங்களினாலும்‌ தங்கள்‌ 
அருவருப்புகளினாலும்‌ தங்களுடைய சகல மீறுதல்களினாலும்‌ தங்களைத்‌ 
தீட்டுப்படுத்துவதுமில்லை. அவர்கள்‌ குடியிருந்து பாவஞ்செய்த எல்லா 
இடங்களிலிருந்தும்‌ நான்‌ அவர்களை நீங்கலாக்கி இரட்சித்து, அவர்களைச்‌ 


சுத்தம்‌ பண்ணுவேன்‌. அப்பொழுது அவர்கள்‌ என்‌ ஜனமாயிருப்பார்கள்‌, நான்‌ 


Page 49 of 415 


அவர்கள்‌ தேவனாயிருப்பேன்‌ (எசே 37:23) 

அவர்கள்‌ தங்களைத்‌ தாழ்த்தினதைக்‌ கர்த்தர்‌ கண்டபோது, கர்த்தருடைய 
வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி, அவர்‌ சொன்னது: அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாழ்த்தினார்கள்‌, ஆகையால்‌ அவர்களை அழிக்கமாட்டேன்‌. என்‌ உக்கிரகம்‌ 
சீஷாக்கைக்‌ கொண்டு எருசலேமின்மேல்‌ ஊற்றப்படாதபடிக்கு, அவர்களுக்குக்‌ 
கொஞ்சம்‌ சகாயத்தைக்‌ கட்டளையிடுவேன்‌ (2 நாளா 12:7) 

அவர்கள்‌ தங்கள்‌ அவமானத்தையும்‌, பயப்படுத்துவார்‌ இல்லாமல்‌, தாங்கள்‌ 
சுகமாய்த்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ குடியிருக்கும்போது எனக்கு விரோதமாய்த்‌ 
தாங்கள்‌ செய்த எல்லாத்‌ துரோகத்தையும்‌ சுமந்து தீர்த்தபின்பு, நான்‌ 
யாக்கோபின்‌ சிறையிருப்பைத்‌ திருப்பி, இஸ்ரவேல்‌ வம்சமனைத்துக்கும்‌ 
இரங்கி, என்‌ பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன்‌ (எசே 39:26) 
அவர்கள்‌ தங்கள்‌ பொல்லாத வழியைவிட்டூத்‌ திரும்பினார்களென்று தேவன்‌ 
அவர்களுடைய கிரியைகளைப்‌ பார்த்து, தாம்‌ அவர்களுக்குச்‌ செய்வேன்‌ 
என்று சொல்லியிருந்த தீங்கைக்‌ குறித்து மனஸ்தாபப்பட்டு, அதைச்‌ 
செய்யாதிருந்தார்‌ (யோனா 3:10) 

அவர்கள்‌ என்‌ கட்டளைகளின்படி நடந்து, என்‌ நியாயங்களைக்‌ கைக்‌ 
கொண்டு, அவைகளின்படி செய்ய நான்‌ அவர்களுக்கு ஏக இருதயத்தைத்‌ 
தந்து, அவர்கள்‌ உள்ளத்தில்‌ புதிய ஆவியைக்‌ கொடுத்து, கல்லான 
இருதயத்தை அவர்கள்‌ மாம்சத்திலிருந்து எடுத்துப்போட்டு, சதையான 
இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன்‌ (எசே 11:19) 

அவர்கள்‌ எனக்கு விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்த அவர்களுடைய எல்லா 
அக்கிரமங்களுக்கும்‌ அவர்களை நீங்கலாக்கிச்‌ சுத்திகரித்து, அவர்கள்‌ எனக்கு 
விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்து, எனக்கு விரோதமாய்த்‌ துரோகம்‌ பண்ணின 
அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும்‌ மன்னிப்பேன்‌ (எரே 33:8) 
அவர்களுக்கு நன்மைசெய்யும்படி, நான்‌ அவர்களை விட்டுப்‌ பின்வாங்கு 
வதில்லையென்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி, 
அவர்கள்‌ என்னைவிட்டு அகன்று போகாதபடிக்கு, எனக்குப்‌ பயப்படும்‌ 
பயத்தை அவர்கள்‌ இருதயத்திலே வைத்து....... (எரே 32:40) 

அவர்களுடைய பாவத்தை அவர்‌ அகற்றுவாரென்பதே அதினால்‌ உண்டாகும்‌ 
பலன்‌ (ஏசா 27:9) 

அவர்களுடைய பாவங்களையும்‌ அவர்களுடைய அக்கிரமங்களையும்‌ நான்‌ 
இனி நினைப்பதில்லை என்பதைச்‌ சொல்லுகிறார்‌ (எபி 10:17) 


அவர்களுடைய விசுவாசத்தை அவர்‌ கண்டு, திமிர்வாதக்காரனை நோக்கி: 


Page 50 of 415 


மனுஷனே, உன்‌ பாவங்கள்‌ உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்‌ (லூக்‌ 5:20) 
அவரோ அவர்களை அழிக்காமல்‌, இரக்கமுள்ளவராய்‌ அவர்கள்‌ 
அக்கிரமத்தை மன்னித்தார்‌. அவர்‌ தமது உக்கிரம்‌ முழுவதையும்‌ எழுப்பாமல்‌, 
அநேகந்தரம்‌ தமது கோபத்தை விலக்கிவிட்டார்‌.(சங்‌ 78:38) 

அவள்‌ மனந்திரும்பும்படியாய்‌ அவளுக்குத்‌ தவணை கொடுத்தேன்‌ (வெளி 
2:20) 

அவள்‌ ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌. அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக, 
ஏனெனில்‌ அவர்‌ தமது ஜனங்களின்‌ பாவங்களை நீக்கி அவர்களை 
இரட்சிப்பார்‌ என்றான்‌ (மத்‌ 1:21) 

அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே 
பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்‌ நமக்கு உண்டாயிருக்கிறது (எபே 1:7) 
அல்லாமலும்‌, ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த ஒருவன்மூலமாய்‌, மரணம்‌ 
ஆண்டுகொண்டிருக்க, கிருபையின்‌ பரிபூரணத்தையும்‌ நீதியாகிய ஈவின்‌ 
பரிபூரணத்தையும்‌ பெறுகிறவர்கள்‌ இயேசுகிறிஸ்து என்னும்‌ ஒருவராலே 
ஜீவனை அடைந்து ஆளுவார்களென்பது அதிக நிச்சயமாமே (ரோம 5:17) 
அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல்‌, 
அவருடைய தயவு பொறுமை நீடியசாந்தம்‌ இவைகளின்‌ ஜசுவரியத்தை 
அசட்டை பண்ணுகிறாயோ? (ரோம 2:4) 

அவளை நோக்கி: உன்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டது என்றார்‌ (லூக்‌ 7:48) 
ஆயிரம்‌ தலைமுறைகளுக்கு இரக்கத்தைக்‌ காக்கிறவர்‌, அக்கிரமத்தையும்‌ 
மீறுதலையும்‌ பாவத்தையும்‌ மன்னிக்கிறவர்‌, குற்றவாளியைக்‌ குற்றமற்றவனாக 
விடாமல்‌, பிதாக்கள்‌ செய்த அக்கிரமத்தைப்‌ பிள்ளைகளிடத்திலும்‌, பிள்ளைக 
ளுடைய பிள்ளைகளிடத்திலும்‌ மூன்றாம்‌ நான்காம்‌ தலைமுறை மட்டும்‌ 
விசாரிக்கிறவர்‌ என்று கூறினார்‌ (யாத்‌ 34:7) 

ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு இரங்கி, ஆபிரகாம்‌ ஈசாக்கு யாக்கோபு 
என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையினிமித்தம்‌ அவர்களை 
அழிக்கச்‌ சித்தமாயிராமலும்‌, அவர்களை இன்னும்‌ தம்முடைய முகத்தை 
விட்டுத்‌ தள்ளாமலும்‌ அவர்கள்மேல்‌ மனதுருகி, அவர்களை நினைத்த 
ருளினார்‌ (2 இரா 13:23) 

ஆனாலும்‌ மீறுதலின்‌ பலன்‌ கிருபை வரத்தின்‌ பலனுக்கு ஒப்பானதல்ல. 
எப்படியெனில்‌, ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர்‌ மரித்திருக்க, 
தேவனுடைய கிருபையும்‌ இயேசுகிறிஸ்து என்னும்‌ ஒரே மனுஷனுடைய 
கிருபையினாலே வரும்‌ ஈவும்‌ அநேகர்மேல்‌ அதிகமாய்ப்‌ பெருகியிருக்கிறது 


Page 51 of 415 


(ரோம 5:15) 

ஆனாலும்‌ என்னிடத்தில்‌ உனக்குச்‌ சகாயம்‌ உண்டு (ஓசி 13:9) 

ஆகிலும்‌ நான்‌ என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி, இவர்களுக்கு முன்பாக 
என்‌ நாமம்‌ பரிசுத்தக்குலைச்சலாகாதபடிக்கு, இவர்களை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்‌ பண்ணி, என்‌ நாமத்தினிமித்தம்‌ கிருபை செய்தேன்‌ 
(எசே 20:9) 

ஆகையால்‌ கர்த்தர்‌ நீடிய சாந்தமும்‌ மிகுந்த கிருபையுமுள்ளவர்‌ என்றும்‌, 
அக்கிரமத்தையும்‌ மீறுதலையும்‌ மன்னிக்கிறவர்‌ என்றும்‌, குற்றமுள்ளவர்களைக்‌ 
குற்றமற்றவர்களாக விடாமல்‌, பிதாக்கள்‌ செய்த அக்கிரமத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ நான்காம்‌ தலைமுறைமட்டூம்‌ விசாரிக்கிறவர்‌ 
(எண்‌ 14:17) 

ஆகையால்‌ முதலாம்‌ உடன்படிக்கையின்‌ காலத்திலே நடந்த அக்கிரமங்களை 
நிவிர்த்தி செய்யும்‌ பொருட்டு அவர்‌ மரணமடைந்து, அழைக்கப்பட்டவர்கள்‌ 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட நித்திய சுதந்தரத்தை அடைந்து 
கொள்வதற்காக, புது உடன்படிக்கையின்‌ மத்தியஸ்தராயிருக்கிறார்‌ (எபி 9:15) 
ஆகையால்‌ ராஜாவே, நான்‌ சொல்லும்‌ ஆலோசனையை நீர்‌ அங்கீகரித்துக்‌ 
கொண்டூ நீதியைச்‌ செய்து உமது பாவங்களையும்‌, சிறுமையானவர்களுக்கு 
இரங்கி உமது அக்கிரமங்களையும்‌ அகற்றிவிடும்‌. அப்பொழுது உம்முடைய 
வாழ்வு நீடித்திருக்கலாம்‌ என்றான்‌ (தானி 4:27) 

ஆகையால்‌ ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும்‌ ஆக்கினைக்கு 
ஏதுவான தீர்ப்பு உண்டானதுபோல, ஒரேநீதியினாலே எல்லா மனுஷருக்கும்‌ 
ஜீவனை அளிக்கும்‌ நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று (ரோம 5:18) 
ஆதலால்‌ நான்‌ உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌: இவள்‌ செய்த அநேக பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டது, இவள்‌ மிகவும்‌ அன்பு கூர்ந்தாளே. எவனுக்குக்‌ கொஞ்சம்‌ 
மன்னிக்கப்படூகிறதோ, அவன்‌ கொஞ்சமாய்‌ அன்புகூருவான்‌ என்ற சொல்லி, 
(லூக்‌ 7:47) 

ஆதலால்‌ பாவம்‌ மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டுகொண்டதுபோல, 
கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய  இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
நீதியினாலே நித்தியஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டுகொண்டது (ரோம 5:21) 
ஆதலால்‌, நீங்கள்‌ முற்காலத்திலே தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாதிருந்து, 
இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம்‌ பெற்றிருக்கிறது 
போல...... (ரோம 11:30) 


இஸ்ரவேல்‌ கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில்‌ கிருபையும்‌, 


Page 52 of 415 


அவரிடத்தில்‌ திரளான மீட்பும்‌ உண்டூ (சங்‌ 130:7) 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, உங்கள்‌ பொல்லாத வழிகளுக்குத்‌ தக்கதாகவும்‌, 
உங்கள்‌ கெட்ட கிரியைகளுக்குத்தக்கதாகவும்‌ நான்‌ உங்களுக்குச்‌ 
செய்யாமல்‌, என்‌ நாமத்தினிமித்தம்‌ உங்களுக்குக்‌ கிருபை செய்யும்போது, 
நான்‌ கர்த்தர்‌ என்று அறிந்துகொள்வீர்கள்‌ என்கிறதைக்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌ (எசே 20:44) 

இந்தப்பிரகாரம்‌ இஸ்ரவேலரெல்லாரும்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌. மீட்கிறவர்‌ 
சீயோனிலிருந்து வந்து, அவபக்தியை யாக்கோபைவிட்டு, விலக்குவார்‌ 
என்றும்‌, நான்‌ அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது, இதுவே நான்‌ 
அவர்களுடனே செய்யும்‌ உடன்படிக்கை என்றும்‌ எழுதியிருக்கிறது (ரோம 
11:26,27) 

இப்பொழுது நீங்கள்‌ பாவத்தினின்று விடூதலையாக்கப்பட்டு, தேவனுக்கு 
அடிமைகளானதினால்‌, பரிசுத்தமாகுதல்‌ உங்களுக்குக்‌ கிடைக்கும்‌ பலன்‌, 
முடிவோ நித்தியஜீவன்‌ (ரோம 6:22) 

இப்பொழுதும்‌ எங்கள்‌ தேவனே, எங்கள்‌ பொல்லாத செய்கைகளினாலும்‌, 
எங்கள்‌ பெரிய குற்றத்தினாலும்‌, இவைகளெல்லாம்‌ எங்கள்மேல்‌ வந்தும்‌, 
தேவரீர்‌ எங்கள்‌ அக்கிரமத்துக்குத்‌ தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல்‌, 
எங்களை இப்படித்‌ தப்பவிட்டிருக்கையில்‌...... (எஸ்றா 9:13) 

இடுக்கணிலும்‌ நியாயத்தீர்ப்பிலுமிருந்து அவர்‌ எடுக்கப்பட்டார்‌, அவருடைய 
வம்சத்தை யாரால்‌ சொல்லி முடியும்‌. ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து 
அறுப்புண்டு போனார்‌. என்‌ ஜனத்தின்‌ மீறுதலினிமித்தம்‌ அவர்‌ 
வாதிக்கப்பட்டார்‌ (ஏசா 53:8) 

இயேசு உன்‌ அக்கிரமங்களையெல்லாம்‌ மன்னித்து, உன்‌ நோய்களை 
யெல்லாம்‌ குணமாக்கி, உன்‌ பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, 
உன்னைக்‌ கிருபையினாலும்‌ இரக்கங்களினாலும்‌ முடிசூட்டி, (சங்‌ 103:3,4) 
இதோ, நான்‌ அதின்‌ சித்திவேலையை நிறைவேற்றி, இந்ததேசத்தில்‌ 
அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கிப்போடுவேன்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (சக 3:9) 

இதோ, தேவன்‌ மனுஷனுடைய ஆத்துமாவைப்‌ படுகுழிக்கு விலக்குகிறதற்கும்‌, 
அவனை ஜீவனுள்ளோரின்‌ வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும்‌, அவர்‌ 
இவைகளையெல்லாம்‌ அவனிடத்தில்‌ பலமுறை நடப்பிக்கிறார்‌ (யோபு 
33:29,30) 


இவ்விதமாய்‌ அவன்‌ ஆத்துமாவைப்‌ படுகுழிக்கும்‌, அவன்‌ ஜீவனைப்பட்டய 


Page 53 of 415 


வெட்டூக்கும்‌ தப்புவிக்கிறார்‌ (யோபு 33:18) 

இவர்‌ அவருடைய மகிமையின்‌ பிரகாசமும்‌, அவருடைய தன்மையின்‌ 
சொரூபமுமாயிருந்து, சர்வத்தையும்‌ தம்முடைய வல்லமையுள்ள 
வசனத்தினாலே தாங்குகிறவராய்‌, தம்மாலேதாமே நம்முடைய பாவங்களை 
நீக்கும்‌ சுத்திகரிப்பை உண்டுபண்ணி, உன்னதத்திலுள்ள மகத்துவமான 
வருடைய வலதுபாரிசத்திலே உட்கார்ந்தார்‌ (எபி 1:3) 
இரத்தஞ்சிந்துதலில்லாமல்‌ மன்னிப்பு உண்டாகாது (எபி 9:22) 

இருளில்‌ இருக்கும்‌ ஜனங்கள்‌ பெரிய வெளிச்சத்தைக்‌ கண்டார்கள்‌, மரண 
இருளின்‌ திசையிலிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம்‌ உதித்தது... (மத்‌ 4:15) 
உன்‌ மீறுதல்களை மேகத்தைப்போலவும்‌, உன்‌ பாவங்களைக்‌ கார்‌ 
மேகத்தைப்‌ போலவும்‌ அகற்றிவிட்டேன்‌. என்னிடத்தில்‌ திரும்பு, உன்னை 
நான்‌ மீட்டுக்‌ கொண்டேன்‌ (ஏசா 44:22) 

உமக்குப்‌ பயப்படும்படிக்கு உம்மிடத்தில்‌ மன்னிப்பு உண்டு (சங்‌ 130:4) 
உமது ஜனத்தின்‌ அக்கிரமத்தை மன்னித்து, அவர்கள்‌ பாவத்தையெல்லாம்‌ 
மூடினீர்‌ (சேலா.) (சங்‌ 85:2) 

உமது உக்கிரத்தையெல்லாம்‌ அடக்கிக்கொண்டு, உமது கோபத்தின்‌ 
எரிச்சலை விட்டூத்‌ திரும்பினீர்‌ (சங்‌ 85:3) 

உங்கள்‌ பாவங்களினாலேயும்‌, உங்கள்‌ மாம்ச விருத்தசேதனமில்லாமை 
யினாலேயும்‌ மரித்தவர்களாயிருந்த உங்களையும்‌ அவரோடே உயிர்ப்பித்து, 
அக்கிரமங்களெல்லாவற்றையும்‌ உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரிடை 
யாகவும்‌ கட்டளைகளால்‌ நமக்கு விரோதமாகவும்‌ இருந்த கையெழுத்தைக்‌ 
குலைத்து, அதை  நடூவிலிராதபடிக்கு எடுத்து, சிலுவையின்‌ மேல்‌ 
ஆணியடித்து, துரைத்தனங்களையும்‌ அதிகாரங்களையும்‌ உரிந்து கொண்டு, 
வெளியரங்கமான கோலமாக்கி, அவைகளின்மேல்‌ சிலுவையிலே வெற்றி 
சிறந்தார்‌ (கொலோ 2:13-15) 

உங்கள்‌ அசுத்தங்களையெல்லாம்‌ நீக்கி, உங்களை இரட்சித்து, உங்கள்மேல்‌ 
பஞ்சத்தைக்‌ கட்டளையிடாமல்‌, கோதுமையை வரவழைத்து, அதைப்‌ பெருகப்‌ 
பண்ணி, நீங்கள்‌ இனிமேல்‌ ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினாலுண்டாகும்‌ 
நிந்தையை அடையாதபடிக்கு, விருட்சத்தின்‌ கனிகளையும்‌ வயலின்‌ 
பலன்களையும்‌ பெருகப்‌ பண்ணுவேன்‌ (எசே 36:29,30) 

உங்கள்‌ பாவங்கள்‌ சிவேரென்றிருந்தாலும்‌ உறைந்த மழையைப்போல்‌ 
வெண்மையாகும்‌. அவைகள்‌ இரத்தாம்பரச்சிவப்பாயிருந்தாலும்‌ பஞ்சைப்‌ 


போலாகும்‌ (ஏசா 1:18) 


Page 54 of 415 


எவர்களுடைய அக்கிரமங்கள்‌ மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள்‌ 
மூடப்பட்டதோ, அவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. எவனுடைய பாவத்தைக்‌ கர்த்தர்‌ 
எண்ணாதிருக்கிறாரோ, அவன்‌ பாக்கியவான்‌ என்று தாவீது 
சொல்லியிருக்கிறான்‌ (ரோம 4:7,8) 

எருசலேமுடன்‌ பட்சமாய்ப்பேசி, அதின்‌ போர்‌ முடிந்தது என்றும்‌, அதின்‌ 
அக்கிரமம்‌ நிவிர்த்தியாயிற்று என்றும்‌, (ஏசா 40:2) 

ஏனெனில்‌ நான்‌ அவர்கள்‌ அநியாயங்களைக்‌ கிருபையாய்‌ மன்னித்து, 
அவர்கள்‌ பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ இனி நினையாமலிருப்பேன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எபி 8:12) 

ஏனெனில்‌ தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஓரேதரம்‌ செய்து 
முடித்தார்‌ (எபி 7:27) 

ஏனெனில்‌ எல்லா மனுஷருக்கும்‌ இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவகிருபை 
யானது பிரசன்னமாகி ....... (தீத்‌ 2:11) 

ஒருவன்‌ பாவஞ்செய்வானானால்‌ நீதிபரராயிருக்கிற இயேசுகிறிஸ்து நமக்காகப்‌ 
பிதாவினிடத்தில்‌ பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்‌ (1 யோவா 2:1) 


Page 55 of 415 


அத்தியாயம்‌ 7 
சுத்தமாக்கும்‌ பரிசுத்த வஸ்துக்கள்‌ 


கிறிஸ்துவுக்குள்‌ பிரியமானவர்களே! ஒரு பாவியை கர்த்தர்‌ மிகுந்த 
இரக்கத்தோடு பாவத்திலிருந்து இரட்சித்து கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமானாக்குகிறார்‌. 
உங்களில்‌ சிலர்‌ இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள்‌; ஆயினும்‌ கர்த்தராகிய 
இயேசுவின்‌ நாமத்தினாலும்‌, நமது தேவனுடைய ஆவியினாலும்‌ கழுவப்பட்டீர்கள்‌, 
பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்‌, நீதிமான்களாக்கப்‌ பட்டீர்கள்‌ (1கொரி 6:11). பரிசுத்தத்தின்‌ 
மேல்‌ பரிசுத்தமடைய கர்த்தராகிய இயேசு சில பரிசுத்த வஸ்துகளை வைத்து 
வைத்துள்ளார்‌. அவைகளை இவ்வத்தியாயம்‌ உரைக்கிறது. கவனமாய்‌ வாசித்து, 
“இயேசுவே! கர்த்தரிடமுள்ள இப்பரிசுத்த வஸ்துகளினால்‌ என்னைக்‌ கழுவி 
பரிசுத்தமாக்கி நீதிமானாக்குவீராக' என கேட்போம்‌. பரிசுத்தமாவோம்‌. ஆவியானவர்‌ 


உதவி செய்வாராக. 


நம்முடைய உள்ளான மனுஷன்‌ நாளுக்கு நாள்‌ கழுவப்பட்டு 

பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்‌ என்பது தேவனுடைய ஆலோசனையாகும்‌. 
கழுவப்படூதலில்‌ பல நிலைகள்‌ உள்ளன. பாவத்திலிருந்து நம்மைக்‌ கழுவ 
இயேசுவின்‌ இரத்தம்‌ முதலாவது பயன்படுகிறது. மற்றவைகளை கர்த்தர்‌ பிற்பாடு 
பயன்படுத்திக்‌ கழுவுகிறார்‌. நாமும்‌ விசுவாசத்தோடு கேட்போம்‌. 

1. இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ (1யோவா 1:7) 

2. ஈசோப்பினால்‌ (சங்‌ 51:7) 

3. உப்பால்‌ (எசே 16:4) 

4. திருவசனத்தைக்கொண்டூ தண்ணீர்‌ முழுக்கினால்‌ (எபே 5:26) 

5. தண்ணீரினால்‌ (எசே 16:4) 

6. தீட்டுக்கழிக்கும்‌ தண்ணீரினால்‌ (எண்‌ 31:23) 

7. சுத்தமான ஜலத்தினால்‌ (எசே 36:25) 

8. சுத்த ஜலத்தினால்‌ (எபி-10:22) 

9. அக்கினியால்‌ (எண்‌ 31:23) 

10. பிதாவாகிய தேவனால்‌ (யூதா 1:1) 


11. கர்த்தருடைய உபதேசத்தினால்‌ (யோவா 15:3) 


Page 56 of 415 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21: 


22. 


23. 


மறுஜென்ம முழுக்கினால்‌ (தீத்‌ 3:5) 

பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலால்‌ (தீத்‌ 3:5) 
கர்த்தருடைய மகிமையினால்‌ (யாத்‌ 29:43) 
பரிசுத்தமாக்குகிற தேவாலயத்தால்‌ (மத்‌ 23:17) 
தேவவசனத்தினால்‌ (1தீமோ 4:5) 

ஜெபத்தினால்‌ (1தீமோ 4:5) 

நியாயத்தின்‌ ஆவியினால்‌ (ஏசா 4:3) 

சுட்டெரிப்பின்‌ ஆவியினால்‌ (ஏசா 4:3) 
விசுவாசத்தினால்‌ இருதயங்களை (அப்‌ 15:9) 
கர்த்தராகிய இயேசுவின்‌ நாமத்தினால்‌ (1கொரி 6:11) 
நமது தேவனுடைய ஆவியினால்‌ (1கொரி 6:11) 


சத்தியத்தால்‌ (யோவா-17:19) 


கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்‌ ஆவி ஆத்துமா சரீரத்தை 


சுத்திகரிக்கிறார்‌. 


Page 57 of 415 


அத்தியாயம்‌ 8 
பாவத்தினால்‌ இயேசுவின்‌ வேதனைகள்‌ 


தேவனுக்குப்‌ பிரியமானவர்களே! இவ்வத்தியாயம்‌, நம்முடைய 
பாவங்களினால்‌ இயேசு எவ்விதமாய்‌ வேதனைப்படுகிறார்‌? அவருடைய மனநிலை 
என்ன என்பதை வேதவாக்கியங்களின்‌ துணையோடூ விளக்குகிறது. ஆகவே சற்று 
கவனமாக வாசித்தறியுங்கள்‌. நம்முடைய கர்த்தர்‌ நம்‌ பாவங்களினால்‌ தாம்‌ இன்றும்‌ 
அனுபவிக்கும்‌ ஆத்தும வேதனைகளை நமக்கு கிருபையாய்‌ வெளிப்படுத்துவாராக. 
நாம்‌ தேவனையும்‌ அவருடைய ஆவியையும்‌ துக்கப்படுத்தாதிருப்போமாக. 
அடிக்கப்படுகிறார்‌ (அப்‌ 8:32) 
அறியாதிருக்கப்படுகிறார்‌ (எரே 9:3) 
அக்கிரமங்களினால்‌ வருத்தப்படுகிறார்‌ (ஏசா 43:24) 
அக்கிரமங்களினிமித்தம்‌ அவர்‌ நொறுக்கப்படுகிறார்‌ (ஏசா 53:5) 
அநேகம்‌ பாடூபடூகிறார்‌ (லூக்‌ 17:25) 
அசட்டை பண்ணப்படுகிறார்‌ (ஏசா 49:7) 
அவமதிக்கப்படுகிறார்‌ (எண்‌ 16:30) 
அருவருக்கப்படுகிறார்‌ (ஏசா 49:7) 
ஆகாதவரென்று தள்ளப்படூகிறார்‌ (லூக்‌ 17:25) 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ மட்டூப்படுத்தப்படுகிறார்‌ (சங்‌ 78:41) 


Kx XxX XX KX XX XX % % 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ நம்‌ முன்பாக இராமல்‌ ஓயப்பண்ணப்படுகிறார்‌ (ஏசா 
30:11) 


இகழப்படுகிறார்‌ (லூக்‌ 23:39) 
உக்கிரமான கோபமடைகிறார்‌ (சங்‌ 78:49) 
உக்கிரமடைகிறார்‌ (சங்‌ 85:3) 
எரிச்சலடைகிறார்‌ (சங்‌ 78:58) 


எண்ணிமுடியாத நாட்களாய்‌ கர்த்தர்‌ மறக்கப்படுகிறார்‌ (எரே 2:32) 


x x Xx x x Xx 


ஒடுக்கப்படுகிறார்‌ (ஏசா 53:7) 


Page 58 of 415 


x % % XX XX KX KX XX XK KX XK KX XX 4 ஆ 


x Xx Xx x x 


கரிகறுத்திருக்கிறார்‌ (எரே 8:21) 
கனவீனம்‌ பண்ணப்படுகிறார்‌ (யோவா 8:49) 


கர்த்தரின்‌ இருதயம்‌ அவருக்குள்‌ குழம்புகிறது (ஓசி 11:8) 


கர்த்தரின்‌ நாமம்‌ நிந்தித்துத்‌ தூஷிக்கப்படுகிறது (லேவி 24:11) 


கர்த்தரின்‌ நாமம்‌ தூஷிக்கப்படுகிறது (லேவி 24:16) 
கர்த்தரின்‌ பரிதாபங்கள்‌ ஏகமாய்ப்‌ பொங்குகிறது (ஓசி 11:8) 


கர்த்தருடைய நாமம்‌ நிந்திக்கப்படுகிறது (லேவி 24:16) 


கர்த்தருடைய ஆத்துமா ஜனங்களால்‌ வெறுக்கப்டூகிறது (சக 11:8) 


கர்த்தருடைய சத்துருக்களால்‌ இயேசு தூஷிக்கப்படுகிறார்‌ சோமு 12:14) 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ பின்னாக எறிந்து போடப்படுகிறது (சங்‌ 50:17) 


கடங்கோபமடைகிறார்‌ (புல 5:22) 

கண்ணீர்‌ விட்டழுகிறார்‌ (லூக்‌ 19:41) 

கிருபையின்‌ ஆவியை நிந்திக்கப்படுகிறார்‌ (எபி 10:29) 
கோபத்தின்‌ உக்கிரமடைகிறார்‌ (யாத்‌ 32:12) 
கோபத்தின்‌ எரிச்சலடைகிறார்‌ (சங்‌ 85:3) 
கோபமடைகிறார்‌ (சங்‌ 78:58) 
சகிக்கமாட்டாமலிருக்கிறார்‌ (ஏசா 1:13) 
சபிக்கப்படுகிறார்‌ (மாற்‌ 14:71) 

சினமடைகிறார்‌ (சங்‌ 78:49) 

சுமந்து இளைத்துப்போகிறார்‌ (ஏசா 1:14) 


தன்னைப்‌ பரிசுத்தஞ்செய்த உடன்படிக்கையின்‌ இரத்தம்‌ 
எண்ணப்படுகிறது (எபி 10:29) 


தள்ளி விடப்படுகிறார்‌ (1சாமு 8:7) 
திகைப்பு பிடித்திருக்கிறது (எரே 8:21) 
துக்கமடைகிறார்‌ (மத்‌ 26:37) 
துப்பப்படுகிறார்‌ (மாற்‌ 10:34) 


தேவ மகிமையை அவமானப்படூகிறது (சங்‌ 4:2) 


Page 59 of 415 


அசுத்தமென்று 


xX xX XxX XX XX XX XX % XX XX XXX % XX KX KX XX ஆ 


தேவனுடைய நாமம்‌ பரிசுத்தக்குலைச்சலாகிறது (லேவி 19:12) 
தேவனுடைய குமாரன்‌ காலின்கீழ்‌ மிதிக்கப்படுகிறார்‌ (எபி 10:29) 
தேவமகிமை மாற்றப்படுகிறது (எரே 2:11) 

பரியாசம்‌ பண்ணப்படுகிறார்‌ (மத்‌ 27:29) 

பரியாசமும்‌ நிந்தையும்‌ அடைகிறார்‌ (லூக்‌ 18:32) 

பரீட்சை பார்க்கப்படுகிறார்‌ (சங்‌ 78:41) 

பரிசுத்த ஸ்தலத்தைவிட்டு தூரமாய்ப்‌ போகப்பண்ணப்படூகிறார்‌ (எசே 8:6 
பகைக்கப்படுகிறார்‌ (யோவா 15:23) 

பாடூ அநுபவிக்கிறார்‌ (ஏசா 53:3) 

பாவங்களினால்‌ சங்கடப்படுகிறார்‌ (ஏசா 43:24) 
புறக்கணிக்கப்படுகிறார்‌ (ஏசா 53:3) 

புறம்பே தள்ளிவிடப்படுகிறார்‌ (எசே 23:35) 

நகைக்கப்படுகிறார்‌ (லூக்‌ 8:53) 

நினைக்கப்படாமற்போகிறார்‌ (ஏசா 57:11) 

நெருக்கப்படுகிறார்‌ (ஏசா 53:7) 

மனஸ்தாபமடைகிறார்‌ (1சாமு 15:11) 

மனதிலே வைக்கப்படாமற்போகிறார்‌ (ஏசா 57:11) 

மனங்கசந்து அழுகிறார்‌ (ஏசா 22:4) 

மனமடிவுண்டாக்கப்படுகிறார்‌ (எரே 7:18) 

மகா உக்கிரமடைகிறார்‌ (1சாமு 5:9) 

மகா கோபத்தின்‌ உக்கிரமடைகிறார்‌ (2இரா 23:26) 

மகா எரிச்சலடைகிறார்‌ (உபா 29:28) 

மறந்து போகப்படுகிறார்‌ (எசே 23:35) 

மறுபடியும்‌ சிலுவையில்‌ அறைந்து அவமானப்படுத்தப்பட௫ூகிறார்‌ (எபி 6:6 
மறுதலிக்கப்படுகிறார்‌ (எபி 6:6) 

மீறுதல்களினிமித்தம்‌ அவர்‌ காயப்படூகிறார்‌ (ஏசா 53:5) 


Page 60 of 415 


x Xx x x x 


மீறுதலினிமித்தம்‌ அவர்‌ வாதிக்கப்படுகிறார்‌ (ஏசா 53:8) 
மூர்க்கமடைகிறார்‌ (சங்‌ 78:49) 
வாதிக்கப்படுகிறார்‌ (ஏசா 53:8) 
வியாகுலப்படுகிறார்‌ (மத்‌ 26:37) 


விசனப்படுகிறார்‌ (சங்‌ 78:40) 


Page 61 of 415 


அத்தியாயம்‌ 9 
பரிசுத்த தேவனின்‌ அழைப்பு 


கர்த்தருடையவர்களே! தேவனாகிய கர்த்தர்‌ மனிதர்கள்‌ பாதாளத்தின்‌ 
வாசலில்‌ நிற்கிறவர்களையும்‌ கூட தம்மிடம்‌ பரிசுத்த அழைப்பினால்‌ அழைக்கிறார்‌. 
அவருடைய அழைப்புகளில சிலவற்றை இப்போது காணலாம்‌. கணவனுக்குத்‌ 
துரோகம்‌ செய்து போன மனைவியை கணவன்‌ தம்மிடம்‌ திரும்பச்‌ சேர்க்க 
வேண்டுமானால்‌ புருஷனுக்கு அவனுடைய மனைவியின்‌ மேல்‌ தீராத அன்பு 
இருந்தால்‌ மட்டுமே முடியும்‌. அத்தகைய அன்பைக்‌ காட்டிலும்‌ கோடி மடங்கு 
அன்புடையவர்‌ இயேசு. அவருடைய அழைப்பைப்‌ பாருங்களேன்‌. ஏற்றுக்‌ 
கொள்ளுங்களேன்‌. வருத்தப்பட்டுப்‌ பாரஞ்சுமக்கிறவர்களே! நீங்கள்‌ எல்லாரும்‌ 
என்னிடத்தில்‌ வாருங்கள்‌; நான்‌ உங்களுக்கு இளைப்பாறுதல்‌ தருவேன்‌. (மத்‌ 11:28) 
என்பதே இயேசுவின்‌ நம்பிக்கை நிறைந்த அருள்வாக்கு மற்றும்‌ பரிசுத்த 
அழைப்பாகும்‌. 
ர்‌ அதுமுதல்‌ இயேசு: மனந்திரும்புங்கள்‌, பரலோகராஜ்யம்‌ சமீபித்திருக்கிறது 

என்று பிரசங்கிக்கத்‌ தொடங்கினார்‌ (மத்‌ 4:17) 

அவர்கள்‌ புறப்பட்டுப்போய்‌: மனந்திரும்புங்கள்‌ என்று பிரசங்கித்து (மாற்‌ 6:12) 

ஆதலால்‌ நீங்கள்‌ இப்பொழுதே உபவாசத்தோடும்‌ அழுகையோடும்‌ 


புலம்பலோடும்‌ உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ என்னிடத்தில்‌ திரும்புங்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (யோவே 2:12) 


இப்போதும்‌ நீ உன்‌ தேவனிடத்தில்‌ திரும்பு (ஓசி 12:6) 
இஸ்ரவேலே, உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ திரும்பு (ஓசி 14:1) 


இஸ்ரவேலே, நீ திருழ்புகிறதற்கு மனதாயிருந்தால்‌ என்னிடத்தில்‌ திரும்பு 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 4:1) 

ந்‌ இஸ்ரவேலாகிய குமாரத்தியே, திரும்பு; இந்த உன்னுடைய பட்டணங்‌ 
களுக்கே திரும்பு (எரே 31:21) 

ர்‌ சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள்‌; உங்கள்‌ சீர்கேடுகளைக்‌ 
குணமாக்குவேன்‌ என்றார்‌ (எரே 3:22) 

ந்‌ சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 
3:14) 


Page 62 of 415 


சீர்கெட்ட இஸ்ரவேலே, திரும்பு என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 3:12) 
திரும்புங்கள்‌, உங்கள்‌ நரகலான விக்கிரகங்களை விட்டூத்‌ திரும்புங்கள்‌ 
(எசே 14:6) 

நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்குத்‌ திரும்புங்கள்‌ (சக 9:12) 


நீங்கள்‌ மனந்திரும்புங்கள்‌, உங்களுடைய எல்லா மீறுதல்களையும்‌ விட்டுத்‌ 


திரும்புங்கள்‌ (எசே 18:30) 


நீங்கள்‌ உங்கள்‌ வஸ்திரங்களையல்ல, உங்கள்‌ இருதயங்களைக்‌ கிழித்து, 


உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ இடத்தில்‌ திரும்புங்கள்‌ (யோவே 2:13) 


மனந்திரும்புங்கள்‌, பரலோகராஜ்யம்‌ சமீபித்திருக்கிறது எனறு பிரசங்கம்‌ 
பண்ணினான்‌ (மத்‌ 3:2) 


வார்த்தைகளைக்கொண்டு கர்த்தரிடத்தில்‌ திரும்புங்கள்‌ (ஓசி 14:2) 


Page 63 of 415 


அத்தியாயம்‌ 10 


பாவங்கள்‌ எத்தனையோ 


கர்த்தருக்குள்‌ மிகவும்‌ பிரியமானவர்களே! இவ்வத்தியாயம்‌ பாவங்களைக்‌ 
குறித்து கர்த்தருடைய புத்தகமான வேதம்‌ சொல்லுகிற 6,500 க்கும்‌ மேற்பட்ட 
காரியங்களை விளக்குகிறது. இவ்வத்தியாயத்தில்‌ குறிக்கப்படாத பாவங்கள்‌ 
வேதபுத்தகத்திலுண்டு. இப்புத்தகம்‌ முழுமையானதல்ல. பரிசுத்த வேதமே 
முழுமையானது. இதை ஒருசில முறைகள்‌ வாசித்துவிட்டு மன்னிப்புக்‌ கேட்டு 
பரிசுத்த வேதாகமத்தை பின்பற்றுங்கள்‌. 

ஒருவேளை குறிக்கப்பட்ட பாவங்களைச்‌ செய்திருந்தால்‌, “தேவனே! 
இப்பாவத்தை நான்‌ செய்தேன்‌. என்னை மன்னியும்‌” என கேட்போம்‌. செய்தோமா? 
இல்லையா? என சந்தேகப்பட்டால்‌, “தேவனே! இப்பாவத்தை நான்‌ செய்திருந்தால்‌ 
என்னை மன்னியும்‌ என கேட்போம்‌. மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர்‌ 
மன்னிப்பார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த சித்தத்தை மாத்திரம்‌ நம்மிடத்தில்‌ 
நிறைவேற்றுவாராக. ஆமென்‌. அல்லேலூயா. 
ர அஸ்தரோத்‌ (கர்த்தரல்லாத ஒரு தெய்வம்‌) (1 சாமு 7:3) 
* அஸ்தோத்‌ (கர்த்தரல்லாத ஒரு தெய்வம்‌) (2 நாளா 26:6) 


+ அஸ்தோத்‌, அம்மோன்‌, மோவாப்‌ ஜாதிகளான ஸ்திரீகளைச்‌ சேர்த்துக்‌ 


கொள்ளுதல்‌ (நெகே 13:23) 
ர்‌ அஸ்தோத்தின்‌ அலங்கம்‌ (2 நாளா 26:6) 


ந்‌ அயலான்‌ சலித்து வெறுக்கும்படிக்கு, அடிக்கடி அவன்‌ வீட்டில்‌ கால்‌ 
வைத்தல்‌ (நீதி 25:17) 


ந்‌ அயலானுக்கு இரக்கங்கிடையாத துன்மார்க்கனுடைய கண்கள்‌ (நீதி 21:10) 


ந்‌ அயலானுக்குச்‌ சமாதான வாழ்த்துதலைச்‌ சொல்லியும்‌, தங்கள்‌ 


இருதங்களில்‌ பொல்லாப்பை வைத்திருத்தல்‌ (சங்‌ 28:3) 
ச்‌ அயலானுடைய பொறாமை (பிர 4:4) 


* அயலானுடைய வாசலை எட்டிப்‌ பார்த்தல்‌ (யோபு 31:9) 


Page 64 of 415 


Xx XK 4 Xx Xx 


x xX Xx x 4 


x x x 4 


அடியாரின்‌ அக்கிரமம்‌ (ஆதி 44:16) 


அடிக்கடி கடிந்துகொள்ளப்பட்டும்‌ தன்‌ பிடரியைக்‌ கடினப்படுத்துதல்‌ (நீதி 
29:1) 


அடிக்கிறவராய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 3:3) 

அடிகளை வரவழைக்கும்‌ மூடனுடைய வாய்‌ (நீதி 18:6 
அடிமை கொள்ளுதல்‌ (யாத்‌ 6:5) 

அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனம்‌ (ஏசா 14:3) 


அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
கர்த்தரை மறத்தல்‌ (உபா 6:12) 


அடிமைத்தன வீடாகிய எகிப்து (யாத்‌ 13:14) 


அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி ஏவுதல்‌ (உபா 13:10) 


அடிமைத்தனத்தின்‌ ஆவியைப்‌ பெறுதல்‌ (ரோம 8:15) 
அடிமைத்தனம்‌ (யாத்‌ 6:6) 

அடித்தல்‌ (தீத்‌ 1:7) 

அடியேனின்‌ அக்கிரமம்‌ (1 நாளா 21:8) 


அன்பின்‌ விருந்துகளில்‌ கறைகளாயிருந்து, பயமின்றிக்கூட விருந்துண்டு, 
தங்களைத்‌ தாங்களே மேய்த்துக்‌ கொள்ளுதல்‌ (யூதா :12) 


அன்பின்‌ விருந்துகளில்‌ கறைகளாயிருத்தல்‌ (யூதா :12) 
அந்நிய ஜனங்களோடே கலந்திருத்தல்‌ (ஓசி 7:8) 
அந்நிய ஜனங்களால்‌ வந்த மோசங்கள்‌ (2 கொரி 11:26) 


அந்நிய ஜாதியாரான அநேகம்‌ ஸ்திரீகள்‌ மேல்‌ ஆசைவைத்து, 
அவர்களோடு ஜக்கியமாயிருத்தல்‌ (1 இரா 11:2) 


அந்நிய ஜாதியாரான அநேகம்‌ ஸ்திரீகள்‌ மேலும்‌ ஆசைவைத்தல்‌ (1 இரா 
11:1) 


அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன்‌ பிணைக்கப்படுதல்‌ (2 கொரி 6:14) 


அந்நிய காரியங்களில்‌ தலையிட்டூுக்‌ கொண்டவனாய்‌ வாழ்தல்‌ (1 பேது 


Page 65 of 415 


4:15) 
அந்நிய புத்திரர்மேல்‌ பிரியப்படுதல்‌ (ஏசா 2:6) 
அந்நிய பிள்ளைகளைப்‌ பெறுதல்‌ (ஓசி 5:7) 


அந்நிய அக்கினியைக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ கொண்டு வருதல்‌ (எண்‌ 
3:4) 


அந்நிய தெய்வங்கள்‌ (ஆதி 35:2) 
அந்நிய தேவன்‌ (தானி 11:39) 


அந்நிய தேவர்களை மதித்து, திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புதல்‌ 
(ஓசி 3:1) 

அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்ற வேண்டாம்‌ என்று கட்டளையிட்டிருந்தும்‌, 
கர்த்தரை விட்டுத்‌ தன்‌ இருதயத்தைத்‌ திருப்பி, அவர்‌ கற்பித்ததைக்‌ கைக்‌ 
கொள்ளாமற்போதல்‌ (1 இரா 11:9,10) 

அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றும்‌ ஜனங்களுடைய  குமாரத்திகளை 
குமாரருக்குக்‌ கொள்ளுதல்‌ (உபா 7:3) 

அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றும்‌ ஜனங்களுடன்‌ சம்பந்தம்‌ கலத்தல்‌ (உபா 
73) 

அந்நிய தேவர்களைச்‌ சேவி என்று சொல்லி, கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு 
அடூத்தவனாயிராதபடிக்கு, துரத்திவிடுதல்‌ (1 சாமு 26:19) 

அந்நிய தேவர்களைச்‌ சேவிக்கும்படி அவர்களைப்‌ பின்பற்றாமல்‌, அவனவன்‌ 
தன்‌ பொல்லாத வழியை விட்டுத்‌ திரும்பி, நடக்கையைச்‌ சீர்திருத்தா 
திருத்தல்‌ (எரே 35:15) 

அந்நிய தேவர்கள்‌ (1 சாமு 7:3) 


அந்நிய தேவர்களுக்குப்‌ பயப்படாமலும்‌, அவர்களைப்‌ பணிந்து 
கொள்ளாமலும்‌, சேவியாமலும்‌, அவர்களுக்குப்‌ பலியிடாமலும்‌, மகா 
வல்லமையினாலும்‌ ஓங்கிய புயத்தினாலும்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து, அவரையே பணிந்து கொண்டு, 
அவருக்கே பலியிட்டு, அவர்‌ எழுதிக்கொடுத்த  திட்டங்களின்படியும்‌, 
முறைமைகளின்படியும்‌, நியாயப்பிரமாணத்தின்படியும்‌, கற்பனைகளின்படியும்‌, 
சகல நாளும்‌ செய்கிறதற்குக்‌ கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்குப்‌ 
பயப்படாதிருங்கள்‌ என்று கர்த்தர்‌ உடன்படிக்கை பண்ணி, கற்பித்த 


கட்டளையை மீறுதல்‌ (2இரா 17:35-37) 


Page 66 of 415 


XxX XX 3 XX XX XX XX 4 XxX % x x x 4 


Xx XK XX XX x % 


அந்நிய 


தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டாதபடிக்கு, கர்த்தருடைய சொல்லைக்‌ 


கேளாமலும்‌, பொல்லாப்பை விட்டுத்‌ திரும்புவதற்குச்‌ செவியைச்‌ 


சாய்க்காமலும்‌ போதல்‌ (எரே 44:5) 


அந்நிய 
அந்நிய 
அந்நிய 


அந்நிய 
23:13) 


அந்நிய 
அந்நிய 
அந்நிய 
அந்நிய 
அந்நிய 


அந்நிய 


தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டுதல்‌ (எரே 44:8) 
தேவர்களால்‌ கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டூுதல்‌ (உபா 32:16) 
தேவர்களின்‌ பலிபீடங்கள்‌ (2 நாளா 14:3) 


தேவர்களின்‌ பேர்‌ வாயிலிருந்து பிறக்கக்‌ கேட்கப்படுதல்‌ (யாத்‌ 


தேவர்களின்‌ பேரைச்‌ சொல்லுதல்‌ (யாத்‌ 23:13) 
தேவர்களின்‌ மேடைகள்‌ (2 நாளா 14:3) 
தேவர்களின்‌ சிலைகள்‌ (2 நாளா 14:3) 
தேவர்களின்‌ விக்கிரகத்தோப்புகள்‌ (2 நாளா 14:3) 
தேவனை நமஸ்கரித்தல்‌ (சங்‌ 81:9) 


தேவனை பணிந்து கொள்ளுதல்‌ (யாத்‌ 34:14) 


அந்நியன்‌ ஆசாரிய ஊழியத்தைச்‌ செய்யும்படி சேருதல்‌ (எண்‌ 3:10) 


அந்நியன்‌ வாசஸ்தலத்தில்‌ சேருதல்‌ (எண்‌ 3:38) 


அந்நியனுக்காகப்‌ பிணைப்படூதல்‌ (நீதி 11:15) 


அந்நியனுடைய நியாயத்தையும்‌ திக்கற்ற பிள்ளையின்‌ நியாயத்தையும்‌ 


புரட்டுதல்‌ (உபா 24:17) 


அந்நியரின்‌ மும்முரம்‌ (ஏசா 25:5) 


அந்நியனை ஓடுக்குதல்‌ (யாத்‌ 23:9) 


அந்நியனைச்‌ சிறுமைப்படுத்துவதும்‌ ஒடுக்குவதும்‌ (யாத்‌ 22:21) 


அந்நியதேவனுடைய நாமங்களை உதடூகளினால்‌ உச்சரித்தல்‌ (சங்‌ 16:4) 


அந்நியதேவனை நாடிப்‌ பின்பற்றுதல்‌ (சங்‌ 16:4) 


அந்நியதேவனை நாடிப்‌ பின்பற்றி செலுத்துகிற இரத்த பானபலிகள்‌ (சங்‌ 


16:4) 


அந்நியராயும்‌ துர்க்கிரியைகளினால்‌ மனதிலே சத்துருக்களாயும்‌ இருத்தல்‌ 


Page 67 of 415 


Xx x x xX 


Xx xX KX XK XX xX 4 4 


(கொலோ 1:21) 


அந்தந்தப்‌ பருவத்திலே தங்களுக்கு மழையையும்‌,  முன்மாரியையும்‌ 
பின்மாரியையும்‌ கொடுத்து, அறுப்புக்கு நியமித்த வாரங்களை தங்களுக்குத்‌ 
தற்காக்கிற எங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயந்திருப்போம்‌ என்று 
தங்கள்‌ இருதயத்திலே சொல்லாதிருத்தல்‌ (எரே 5:24) 

அந்தகார வழிகளில்‌ நடக்க நீதிநெறிகளை விட்டு, தீமைசெய்ய மகிழ்ந்து, 


துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில்‌ களிகூருகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
2:13,14) 


அந்தகாரத்தின்‌ கிரியைகள்‌ (ரோம 13:12) 
அந்தகாரத்தினிமித்தம்‌ முறைதப்பிப்‌ பேசுதல்‌ (யோபு 37:19) 
அந்தகாரத்திலே நடத்தல்‌ (ஏசா 59:9) 


அந்தகாரத்திலே அவரவர்‌ தங்கள்‌ விக்கிரகங்களின்‌ சித்திர விநோத 
அறைகளில்‌ செய்கிற அருவருப்பு (எசே 8:12) 


அந்தகாரத்திலிருக்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (1 தெச 5:4) 
அந்தகாரம்‌ (1 பேது 2:9) 

அந்தகாரமாயிருத்தல்‌ (எபே 5:8) 

அந்தரங்கமாய்‌ முகதாட்சிணியம்‌ பண்ணுதல்‌ (யோபு 13:10) 
அந்தரங்க பாவங்கள்‌ (சங்‌ 90:8) 

அந்தரங்கமாய்க்‌ கொடுக்கப்பட்ட வெகுமதி (நீதி 21:14) 
அந்தரங்கமான ஒவ்வொரு (பாவமான) காரியம்‌ (பிர 12:14) 
அநியாய வட்டியினாலும்‌ ஆதாயத்தினாலும்‌ தன்‌ ஆஸ்தியைப்‌ பெருகப்‌ 
பண்ணுதல்‌ (நீதி 28:8) 

அநியாயக்காரராய்‌ வாழ்தல்‌ (1 கொரி 6:9) 
அநியாயக்காரருடைய கடைவாய்ப்‌ பற்கள்‌ (யோபு 29:17) 


அநியாயத்‌ தீர்ப்புச்‌ செய்து, துன்மார்க்கருக்கு முகதாட்சிணியம்‌ பண்ணுதல்‌ 
(சங்‌ 82:2) 


அநியாயத்தை உழுது, தீவினையை விதைத்தல்‌ (யோபு 4:8) 


அநியாயத்தை உழுதல்‌ (ஓசி 10:13) 


Page 68 of 415 


Xx x x Xx 


3 XX XX XK XX XX XX XX XX XX XX XX % 4 % 


அநியாயத்தை நடப்பிக்கும்‌ இருதயம்‌ (ஏசா 32:6) 
அநியாயத்தை விதைத்தல்‌ (நீதி 22:8) 
அநியாயத்தைக்‌ கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தைப்‌ பெறுதல்‌ (யோபு 15:35) 


அநியாயத்தைத்‌ தண்ணீரைப்‌ போலக்‌ குடிக்கிற மனுஷனின்‌ எத்தனை 
அதிகமான அருவருப்பும்‌ அசுத்தமும்‌ (யோபு 15:16) 


அநியாயத்தைச்‌ செய்தல்‌ (உபா 25:16) 

அநியாயத்துக்குத்‌ தன்‌ கையை விலக்காமலிருத்தல்‌ (எசே 18:8) 
அநியாயத்தின்‌ திரவியங்கள்‌ (நீதி 10:2) 

அநியாயத்திற்குத்‌ தங்கள்‌ கைகளை நீட்டுதல்‌ (சங்‌ 125:3) 
அநியாயத்தில்‌ சந்தோஷப்படுதல்‌ (1 கொரி 13:6 

அநியாயம்‌ (1 கொரி 6:7) 

அநியாயம்‌ இருக்கிற நியாயஸ்தலம்‌ (பிர 3:16) 

அநியாயம்‌ செய்ய ஜீவப்பிரமாணங்களில்‌ நடவாதிருத்தல்‌ (எசே 33:15) 
அநியாயமாய்‌ நடத்துதல்‌ (அப்‌ 7:24) 

அநியாயமாய்‌ துன்பப்படூத்துதல்‌ (சங்‌ 119:86) 

அநியாயமாய்‌ வந்த அதிக வருமானம்‌ (நீதி 16:8) 

அநியாயமாய்க்‌ கொண்டிருக்கும்‌ ஆலோசனை (யோபு 21:27) 
அநியாயமாய்ப்‌ பொருள்‌ சம்பாதிக்கிறதற்கு இரத்தஞ்சிந்துதல்‌ (எசே 22:27) 
அநியாயமாய்ச்‌ சம்பாதித்த பொருள்‌ (எசே 22:13) 
அநியாயமாயிருக்கிற பெலன்‌ (எரே 23:10) 

அநியாயமான தீர்ப்புகளைச்‌ செய்தல்‌ (ஏசா 10:2) 

அநியாயஞ்செய்ய விரும்புதல்‌ (ஓசி 12:7) 

அநியாயஞ்செய்தல்‌ (செப்‌ 3:13) 

அநியாயங்கள்‌ (எபி 8:12) 


அநீதத்தின்‌ கூலியினால்‌ நிலத்தைச்‌ சம்பாதித்தல்‌ (அப்‌ 1:18) 


Page 69 of 415 


33 XK 34 34% XX 34% xX x % 


Xx KX 3 xX x Xx 


Xx xX x x 4 


அநீதத்தின்‌ கூலியை விரும்புதல்‌ (2 பேது 2:15) 


அநீதி (ரோம 3:5) 


அநீதி இருக்கிற நீதிஸ்தலம்‌ (பிர 3:16) 


அநீதி நிறைந்த உலகம்‌ (யாக்‌ 3:6) 


அநீதியான உலகப்பொருளைப்‌ பற்றி உண்மையாயிராதிருத்தல்‌ (லூக்‌ 16:11) 


அநீதியான உலகப்பொருள்‌ (லூக்‌ 16:9) 


அநீதியுள்ள உக்கிராணக்காரனாய்‌ வாழ்தல்‌ (லூக்‌ 16:8) 


அநீதியுள்ள நியாயாதிபதியாய்‌ வாழ்தல்‌ (லூக்‌ 18:6) 


அக்கினிக்கு இரையாக்குதல்‌ (2 இரா 8:12) 


அக்கினியைப்போல எரிகிற ஆகாமியம்‌ (ஏசா 9:18) 


அக்கிரம ஸ்தலம்‌ (ஓசி 12:11) 


அக்கிரம உதடுகள்‌ சொல்வதை உற்றுக்கேட்கிற துஷ்டனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 


17:4) 


அக்கிரம நினைவுகள்‌ (ஏசா 59:7) 


அக்கிரம மாந்தர்‌ பூர்வத்தில்‌ நடந்த மார்க்கம்‌ (யோபு 22:15) 


அக்கிரம விஷயங்கள்‌ மிஞ்சி வல்லமை கொள்ளுதல்‌ (சங்‌ 65:3) 


அக்கிரமக்காரியாய்‌ வாழ்தல்‌ (சக 5:8) 


அக்கிரமக்காரன்‌ குடியிருந்த ஸ்தானங்கள்‌ (யோபு 18:21) 


அக்கிரமக்காரன்‌ தன்‌ நினைவுகளையும்‌ விட்டு, 
திருத்தல்‌ (ஏசா 55:7) 


அக்கிரமக்க 
அக்கிரமக்க 
அக்கிரமக்க 
அக்கிரமக்க 


அக்கிரமக்க 
34:8) 


T 


T 


T 


T 





T 





ரரோடே 


ரரின்‌ அபேட்சை (நீதி 11:7) 


ரரின்‌ சுருக்குகள்‌ (சங்‌ 141:9) 


கூடிக்கொண்டு, துன்மார்க்கரோடே 


Page 70 of 415 


கர்த்தரிடத்தில்‌ 


ரரென்று விரோதமாய்ப்‌ பேசும்‌ விஷயம்‌ (1 பேது 2:12) 


ரரென்று விரோதமாய்ச்‌ சொல்லுதல்‌ (1 பேது 3:16) 


திரிதல்‌ 


திரும்பா 


(யோபு 


Xx x x XxX 


Xx XX XxX x 4 


Xx XX XX 34 XX XX XX % x % 


அக்கிரமக்காரருக்குச்‌ சகாயஞ்செய்தல்‌ (ஏசா 31:2) 
அக்கிரமக்காரராய்‌ வாழ்தல்‌ (2 பேது 2:9) 


அக்கிரமக்காரருடைய கலகம்‌ (சங்‌ 64:2) 








அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே இழுப்புண்டு உறுதியிலிருந்து விலகி 
விழுந்து போதல்‌ (2 பேது 3:17) 


அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே இழுப்புண்டு போதல்‌ (2 பேது 3:17) 
அக்கிரமக்காரருடைய வஞ்சகம்‌ (2 பேது 3:17) 


அக்கிரமக்கிரியை (2 பேது 2:8) 





அக்கிரமக்கிரியைகள்‌ (ஏசா 59:6) 


அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே அவயவங்களை அசுத்தத்திற்கும்‌ 
அக்கிரமத்திற்கும்‌ அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தல்‌ (ரோம 6:19) 


அக்கிரமத்தை யோசித்து, தங்கள்‌ படுக்கைகளின்மேல்‌ பொல்லாப்பு செய்ய 
எத்தனம்‌ பண்ணித்‌ தங்கள்‌ கையில்‌ வல்லமை இருக்கிறபடியினால்‌, 
விடியற்காலமாகிறபோது அதை நடப்பித்து, வயல்களை இச்சித்துப்‌ பறித்துக்‌ 
கொண்டு, வீடுகளை இச்சித்து எடுத்துக்‌ கொண்டு, புருஷனையும்‌ அவன்‌ 
வீட்டையும்‌, மனுஷனையும்‌ அவன்‌ சுதந்தரத்தையும்‌ ஒடுக்குதல்‌ (மீகா 2:1,2) 
அக்கிரமத்தை விழுங்கும்‌ துன்மார்க்கருடைய வாய்‌ (நீதி 19:28) 
அக்கிரமத்தைப்‌ பெறக்‌ கர்ப்பவேதனைப்படுதல்‌ (சங்‌ 7:14) 

அக்கிரமத்தைச்‌ சொல்லிக்காட்டூகிற வாய்‌ (யோபு 15:5) 

அக்கிரமத்துக்கு மிலாறாக எழும்பும்‌ கொடுமை (எசே 7:11) 
அக்கிரமத்துக்குத்‌ திரும்ப எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ (யோபு 36:21) 
அக்கிரமத்தால்‌ பாரஞ்சுமந்த ஜனமாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 1:4) 

அக்கிரமத்தாலும்‌ கறைப்பட்டிருக்கிற விரல்கள்‌ (ஏசா 59:3) 

அக்கிரமத்தின்‌ கறைகள்‌ (எரே 2:22) 

அக்கிரமத்தின்‌ கட்டுகள்‌ (ஏசா 58:6) 


அக்கிரமத்தின்‌ வருஷங்கள்‌ (எசே 4:5) 





அக்கிரமத்தின்மேல்‌ அக்கிரமம்‌ (சங்‌ 69:27) 


Page 71 of 415 


Xx XX XxX x Xx 


Xx KX XxX x 4 


Xx XX XxX x 4 


அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாதப்பிறப்பு (ஏசா 1:13) 
அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற சபைக்கூட்டம்‌ (ஏசா 1:13) 
அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற ஓய்வுநாள்‌ (ஏசா 1:13) 
அக்கிரமம்‌ (சங்‌ 5:5) 


அக்கிரமம்‌ இல்லாதவர்களுக்கு விரோதமாய்‌ ஓடித்திரிந்து யுத்தத்துக்கு 
ஆயத்தமாதல்‌ (சங்‌ 59:4) 


அக்கிரமம்‌ உள்ள நாவு (யோபு 6:30) 

அக்கிரமம்‌ பண்ணுதல்‌ (2 சாமு 24:17) 

அக்கிரமம்‌ செய்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 13:41) 
அக்கிரமம்‌ செய்கிறவர்களின்‌ பட்டணம்‌ (ஓசி 6:8) 


அக்கிரமமான நினைவுகளை நினைத்து, துராலோசனை சொல்லுதல்‌ (எசே 
11:2) 


அக்கிரமமும்‌ வாதையும்‌ (சங்‌ 55:10) 


அக்கிரமமும்‌ வஞ்சகமுமுள்ள துன்மார்க்கனின்‌ வாயின்‌ வார்த்தைகள்‌ (சங்‌ 
36:3) 


அக்கிரமங்களை விட்டுத்‌ திரும்புகிறதற்கும்‌, கர்த்தருடைய சத்தியத்தைக்‌ 
கவனிக்கிறதற்கும்‌, தேவனாகிய கர்த்தரின்‌ முகத்தை நோக்கிக்‌ கெஞ்சாம 
லிருத்தல்‌ (தானி 9:13) 


அக்கிரமங்கள்‌ (எஸ்றா 9:6) 


அக்கிரமங்களின்‌ ஏராளத்தினாலும்‌, வியாபாரத்தின்‌ அநீதத்தினாலும்‌ பரிசுத்த 
ஸ்தலங்களைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (எசே 28:18) 


அக்கிரமங்களினால்‌ கர்த்தரை வருத்தப்படூத்துதல்‌ (ஏசா 43:24) 
அக்கிரமங்களினாலும்‌ பாவங்களினாலும்‌ மரித்தல்‌ (எபே 2:1) 
அக்கிரமங்களில்‌ மரித்தல்‌ (எபே 2:5) 

அக்கிரமஞ்செய்ய உழைத்தல்‌ (எரே 9:5) 


அக்கிரமஞ்செய்கிற மனுஷரோடே ஆகாமியக்‌ கிரியைகளை நடப்பிக்கும்படி 
துன்மார்க்கத்திற்கு இணங்குகிற இருதயம்‌ (சங்‌ 141:4) 


Page 72 of 415 


Xx KX 3 34 34 4 Xx XxX Xx xX x XxX 


Xx XxX x x 4 


அக்கிரமச்‌ செய்கைக்காரராய்‌ வாழ்தல்‌ (யோபு 31:3) 


ஆகடியம்‌ பேசித்திரிகிற பேலியாளின்‌ மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கனாய்‌ 
வாழ்தல்‌ (நீதி 6:12) 


அகந்தை (ஏசா 9:10) 


அகந்தையாயிருந்து, கழுத்தை நெறித்து நடந்து, கண்களால்‌ மருட்டிப்‌ 
பார்த்து, ஒய்யாரமாய்‌ நடந்து, தங்கள்‌ கால்களில்‌ சிலம்பு ஒலிக்கத்‌ திரிகிற 
சீயோன்‌ குமாரத்திகளாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 3:16) 


அகந்தையான பேச்சு வாயிலிருந்து புறப்படுதல்‌ (1 சாமு 2:3) 
அகந்தையான சினத்தோடே நடத்தல்‌ (நீதி 21:24) 


அகந்தையான வீண்வார்த்தைகளைப்‌ பேசுதல்‌ (2 பேது 2:18) 





அகந்தையான வீண்வார்த்தைகளைப்‌ பேசி, மாம்ச இச்சைகளினாலும்‌ காம 


விகாரங்களினாலும்‌ தந்திரமாய்ப்‌ பிடித்தல்‌ (2 பேது 2:18) 
அகந்தையான வீண்வார்த்தைகள்‌ (2 பேது 2:18) 
அகந்தையுள்ளவராய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:2) 
அகந்தைக்கேற்ற மிலாறுள்ள மூடன்‌ வாய்‌ (நீதி 14:3) 
ஆகாப்‌ வீட்டாரோடே சம்பந்தங்கலந்திருந்தல்‌ (2 இரா 8:27) 
அகங்காரியாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 40:4) 

அகங்காரியாயிருத்தல்‌ (ஆப 2:4) 


அகங்காரியின்‌ வீடு (நீதி 15:25) 





அகங்காரிகளையும்‌ பொய்யைச்‌ சார்ந்திருக்கிறவர்களையும்‌ நோக்குதல்‌ (சங்‌ 
40:4) 


அகங்காரிகளோடே கொள்ளைப்‌ பொருளைப்‌ பங்கிடூதல்‌ (நீதி 16:19) 
அகங்காரிகளாய்‌ வாழ்தல்‌ (2 பேது 2:10) 
அகங்காரிகளுடைய இகழ்ச்சி (சங்‌ 123:4) 


அகங்காரரின்‌ பெருமை (ஏசா 13:11) 





அகங்காரமாய்‌ நடந்து, தங்கள்‌ கழுத்தைக்‌ கடினப்படூத்தி, கர்த்தருடைய 
கற்பனைகளுக்குச்‌ செவிகொடாதே போதல்‌ (நெகே 9:16) 


Page 73 of 415 


Xx x x XxX 


Xx x x 4 


அகங்காரமும்‌ இடும்புமுள்ள பரியாசக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 21:24) 
அகங்காரமும்‌ இடும்புமுள்ளவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 21:24) 


அகங்காரமுள்ள ஜீவன்களாய்‌ வாழ்தல்‌ (யோபு 41:34) 





அகங்காரங்கொண்டு, கர்த்தருடைய கற்பனைகளுக்குச்‌ செவிகொடாமல்‌, 
கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன்‌ செய்து பிழைக்கிற கர்த்தருடைய நீதி 
நியாயங்களுக்கு விரோதமாகப்‌ பாவஞ்செய்து, தோளை முரண்டூத்தனமாய்‌ 
விலக்கி, செவிகொடாமல்‌, கழுத்தைக்‌ கடினப்படுத்திக்‌ கொள்ளுதல்‌ (நெகே 
9:29) 


அப்பத்தையும்‌, தண்ணீரையும்‌, ஆட்டூமயிரையும்‌, பஞ்சையும்‌, 
எண்ணெயையும்‌, பானங்களையும்‌ கொடுத்துவருகிற என்‌ நேசர்களைப்‌ 


பின்பற்றிப்‌ போவேன்‌ என்று சொல்லுதல்‌ (ஓசி 2:5) 
அப்பத்தைப்‌ பட்சிக்கிறதுபோல்‌ கர்த்தரின்‌ ஜனத்தைப்‌ பட்சித்தல்‌ (சங்‌ 53:4) 
அப்பத்தின்‌ புளித்தமாவைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ (மத்‌ 16:12) 


அப்பத்திற்காக இச்சகம்‌ பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து கொண்டு 
பற்கடித்தல்‌ (சங்‌ 35:16) 


அப்பத்தோடும்‌ தண்ணீரோடும்‌ எதிர்கொண்டு வராதிருத்தல்‌ (உபா 23:4) 


அப்பமல்லாததற்காகப்‌ பணத்தையும்‌, திருப்திசெய்யாத பொருளுக்காக 
பிரயாசத்தையும்‌ செலவழித்தல்‌ (ஏசா 55:2) 


அப்பிரயோஜனமும்‌ வீணுமாயிருக்கிறவைகள்‌ (தீத்‌ 3:9) 
அப்பங்களைக்‌ குறித்து உணராமற்போதல்‌ (மாற்‌ 6:52) 
அப்பஞ்சுடுகிறவன்‌ எரிக்கும்‌ அடூப்பைப்போல்‌ இருத்தல்‌ (ஓசி 7:4) 


அப்போஸ்தலரல்லாதவர்கள்‌ தங்களை அப்போஸ்தலரென்று சொல்லுதல்‌ 
(வெளி 2:2) 


அபாத்திரமாய்க்‌ கர்த்தருடைய அப்பத்தைப்‌ புசித்து, கர்த்தருடைய 
பாத்திரத்தில்‌ பானம்‌ பண்ணி கர்த்தருடைய சரீரத்தையும்‌ இரத்தத்தையும்‌ 
குறித்துக்‌ குற்றமுள்ளவனாயிருத்தல்‌ (1 கொரி 11:27) 


அபாத்திரமாய்ப்‌ போஜனபானம்‌ பண்ணுதல்‌ (1 கொரி 11:29) 


அபாத்திரராய்ப்‌ போதல்‌ (மத்‌ 22:8) 


Page 74 of 415 


Xx x x XxX 


* 


Xx XxX KX XK XX 4 x 4 


Xx XX XxX x 4 


அபாண்டமான சொல்‌ (யாத்‌ 23:1) 
அபத்தம்‌ (ஏசா 44:20) 
அபத்தம்‌ பேசும்‌ பொய்ச்சாட்சி (நீதி 6:19) 


அபத்தமானதைத்‌ தரிசித்து, பொய்க்குறியைச்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசிகளாய்‌ 
வாழ்தல்‌ (எசே 13:9) 


அபத்தமானதைத்‌ தரிசித்து, பொய்ச்சாஸ்திரத்தை சொல்லி, கர்த்தர்‌ 
உரைக்காதிருந்தும்‌, கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைத்தாரென்று சொல்லி, 
சாரமற்ற சாந்தைப்‌ பூசுகிற தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ (எசே 22:28) 


அபத்தமானதைத்‌ தரிசித்தல்‌ (எசே 13:23) 

அபத்தமானதைச்‌ சொல்லி, பொய்யானதைத்‌ தரிசித்தல்‌ (எசே 13:8) 
அபத்தமானதைச்‌ சொல்லிடும்‌ சுரூபங்கள்‌ (சக 10:2) 

அபத்தமானது தரிசிக்கப்படூதல்‌ (எசே 21:29) 

அபத்தமும்‌ வியர்த்தமுமான தரிசனங்களை தரிசித்தல்‌ (புல 2:14) 
அபத்தராதல்‌ (ஓசி 12:11) 

அர்பாத்‌ பட்டணங்களின்‌ தேவர்கள்‌ (2 இரா 18:34) 


அதைச்‌ செய்தவரை நோக்காமலும்‌, அதை ஏற்படுத்தித்‌ தூரத்திலிருந்து 
வரப்பண்ணினவரைக்‌ கவனியாமலும்‌ போதல்‌ (ஏசா 22:11) 


அடையாளமான எழுத்துகளைக்‌ குத்திக்‌ கொள்ளுதல்‌ (லேவி 19:28) 
அடைப்பைப்‌ பிடுங்குதல்‌ (பிர 10:8) 

அடைமானத்தை வைத்துக்‌ கொண்டிருத்தல்‌ (எசே 18:16) 
அழைத்தவரால்‌ உண்டாகாத போதனை (கலா 5:8) 


அவைகளினால்‌ தன்‌ பங்கு கொழுப்புள்ளதும்‌ தன்‌ போஜனம்‌ ருசிகர 
முள்ளதுமாயிற்று என்று சொல்லி அவன்‌ தன்‌ வலைக்குப்‌ பலியிட்டூத்‌ தன்‌ 
பறிக்குத்‌ தூபங்காட்டுதல்‌ (ஆப 1:16) 

அலைக்கழித்தல்‌ (ஆப 2:7) 

அலைகள்‌ மோதியடித்தாலும்‌ மேற்கொள்ளாதபடிக்கும்‌, அவைகள்‌ 
இரைந்தாலும்‌ கடவாதபடிக்கும்‌, கடக்கக்கூடாத நித்தியபிரமாணமாகச்‌ 


சமுத்திரத்தின்‌ மணலை எல்லையாய்‌ வைத்திருக்கிறவராகிய கர்த்தருக்கு 


Page 75 of 415 


3 Xx KX 3 4 x XxX 


x x x 4 


முன்பாக அதிராதிருத்தல்‌ (எரே 5:22) 
அது கூடாதகாரியம்‌, நான்‌ அப்படிச்‌ செய்யமாட்டேன்‌, அந்நியரை 


நேசிக்கிறேன்‌, அவர்கள்‌ பிறகே போவேன்‌ என்று சொல்லுதல்‌ (எரே 2:25) 


அது கூடாதகாரியம்‌, நாங்கள்‌ எங்கள்‌ யோசனைகளின்படியே நடந்து, 
அவரவர்‌ தம்தம்‌ பொல்லாத  இருதயத்தினுடைய கடினத்தின்படியே 
செய்வோம்‌ என்று சொல்லுதல்‌ (எரே 18:12) 


அது புத்திபிசகினால்‌ செய்தது என்று தூதனுக்குமுன்‌ சொல்லுதல்‌ (பிர 5:6) 


அதமாகிறவைகளைப்‌ பராமரிக்காமலும்‌, சிதறுண்டதைத்‌  தேடாமலும்‌, 
நொறுங்குண்டதைக்‌  குணமாக்காமலும்‌, இளைத்திருக்கிறதை  ஆதரிக்‌ 
காமலும்‌ வாழ்தல்‌ (சக 11:16) 


அதிக அவபக்தியுள்ளவர்களாதல்‌ (2 தீமோ 2:16 
அதிக அருவருப்புகள்‌ (எசே 8:15) 

அதிக பொல்லாப்புச்‌ செய்தல்‌ (ஆதி 19:9) 
அதிக பேதையுமாயிருத்தல்‌ (பிர 7:17) 

அதிக ஞானியுமாக்குதல்‌ (பிர 7:16) 


அதிக வசனிப்பினால்‌ தங்கள்‌ ஜெபம்‌ கேட்கப்படுமென்று நினைத்தல்‌ (மத்‌ 
6:7) 


அதிகாரத்திற்கு எதிர்த்து நின்று தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்றல்‌ 
(ரோம 13:2) 


அதிகம்‌ அதிகமாய்‌ விலகிப்‌ போதல்‌ (ஏசா 1:5) 
அதிகமாய்ப்‌ பகைத்தல்‌ (ஆதி 37:5) 
அதிகமாய்ப்‌ பிசினித்தனம்‌ பண்ணுதல்‌ (நீதி 11:24) 


அதிகமதிகமாய்ப்‌ பாவஞ்செய்து, தங்கள்‌ வெள்ளியினால்‌ வார்ப்பித்த 
சுரூபங்களையும்‌, தங்கள்‌ புத்திக்கேற்க விக்கிரகங்களையும்‌ தங்களுக்கு 


உண்டு பண்ணுதல்‌ (ஓசி 13:2) 


அதிசயமானவிதமாக அழிம்புண்டாக்கி, அநுகூலம்‌ பெற்றுக்‌ கிரியைசெய்து, 
பலவான்களையும்‌ பரிசுத்த ஜனங்களையும்‌ அழித்தல்‌ (தானி 8:24) 


அம்மோன்‌ புத்திரரின்‌ மூன்று பாதகங்கள்‌ (ஆமோ 1:13) 


Page 76 of 415 


Xx XX Xx x Xx 


அம்மோன்‌ புத்திரரின்‌ நாலு பாதகங்கள்‌ (ஆமோ 1:13) 
அம்மோன்‌ புத்திரரின்‌ அருவருப்பாகிய மில்கோம்‌ (2 இரா 23:13) 


அம்மோன்‌ புத்திரரின்‌ அருவருப்பாகிய மில்கோமுக்கு கட்டியிருந்த 
மேடைகள்‌ (2 இரா 23:13) 


அம்மோன்‌ புத்திரரின்‌ அருவருப்பாகிய மோளோகு (1 இரா 11:7) 


அம்மோன்‌ புத்திரரின்‌ அருவருப்பாகிய மோளோகுக்கும்‌ மேடையைக்‌ 
கட்டுதல்‌ (1 இரா 11:7) 


அம்மோன்‌ புத்திரரின்‌ தேவனாகிய மில்கோமை பணிதல்‌ (1 இரா 11:33) 
அம்மோன்‌ புத்திரரின்‌ தேவனாகிய மில்கோம்‌ (1 இரா 11:33) 
அம்மோனியரின்‌ அருவருப்பாகிய மில்கோமை பின்பற்றுதல்‌ (1 இரா 11:5) 
அம்மோனியரின்‌ அருவருப்பாகிய மில்கோம்‌ (1 இரா 11:5) 


அமர்ந்திருக்கக்கூடாமல்‌, கொந்தளிக்கும்‌ கடலின்‌ ஜலங்களாய்‌ சேற்றையும்‌ 


அழுக்கையும்‌ கரையில்‌ ஒதுக்குதல்‌ (ஏசா 57:20) 
அமாவாசி கணித்தல்‌ (ஏசா 47:13) 


அமலேக்கின்மேல்‌ அவருக்கு இருந்த கோபத்தின்‌ உக்கிரத்தைத்‌ 
தீர்க்காமலும்‌ போதல்‌ (1 சாமு 28:18) 


அமளி பண்ணும்‌ மதுபானம்‌ (நீதி 20:1) 
அமளியின்‌ சத்தம்‌ (ஏசா 33:3) 


அடுப்பைப்போல அனலாகி, தங்கள்‌ நியாயாதிபதிகளைப்‌ பட்சித்தல்‌ (ஓசி 
7:7) 


அடங்காத கிடாரியைப்போல்‌ அடங்காதிருத்தல்‌ (ஓசி 4:16) 
அடங்காத துஷ்டனாயிருத்தல்‌ (உபா 21:20) 


அடங்காத பொலலாங்குள்ளதும்‌ சாவுக்கேதுவான விஷம்‌ நிறைந்தது 
மாயிருக்கிற நாவு (யாக்‌ 3:8) 


அடங்காதவர்களாய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 1:10) 
அயோக்கியமானதைச்‌ செய்தல்‌ (1 கொரி 13:5) 


அநேக ஜனங்களை வெட்டிப்போட்டதினால்‌ வீட்டுக்கு வெட்கமுண்டாக 


Page 77 of 415 


Xx xX XK 34 34% XX XX XX XX x % 


ஆலோசனை பண்ணுதல்‌ (ஆப 2:10) 
அநேக உபாயதந்திரங்களைத்‌ தேடிக்கொள்ளுதல்‌ (பிர 7:29) 
அநேக காரியங்களைக்‌ கண்டும்‌ கவனியாதிருத்தல்‌ (ஏசா 42:20) 


அநேக காலமாய்த்‌ தன்னுடைய மாயவித்தைகளினாலே பிரமிக்கப்‌ 


பண்ணுதல்‌ (அப்‌ 8:11) 
அநேக பாவங்கள்‌ (லூக்‌ 7:47) 


அநேக தூஷண வார்த்தைகளையும்‌ இயேசுவுக்கு விரோதமாகச்‌ சொல்லுதல்‌ 
(லூக்‌ 22:65) 
அநேக நேசரோடே வேசித்தனம்‌ பண்ணுதல்‌ (எரே 3:1) 


அநேக மேய்ப்பர்கள்‌ கர்த்தருடைய திராட்சத்தோட்டத்தை அழித்து, 
கர்த்தரின்‌ பங்கைக்‌ காலால்‌ மிதித்து, கர்த்தருக்குப்‌ பிரியமான பங்கைப்‌ 


பாழான வனாந்தரமாக்குதல்‌ (எரே 12:10) 


அநேக வருஷமாக கர்த்தர்‌ பொறுமையாயிருந்து, கர்த்தருடைய 
ஆவியினால்‌ பேசின கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளைக்‌ கொண்டூ திடசாட்சி 
யாய்க்‌ கடிந்து கொண்டாலும்‌, செவிகொடாமல்‌ போதல்‌ (நெகே 9:30) 


அநேகந்தரம்‌ பிறரை நிந்தித்தல்‌ (பிர 7:22) 

அநேகர்‌ பலவந்தமாய்‌ ஒடுக்குதல்‌ (யோபு 35:9) 

அநேகர்‌ சொல்லும்‌ அவதூறு (சங 31:13) 

அநேகரை வஞ்சிக்கிற கள்ளத்தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 24:11) 
அநேகரைக்‌ காயப்படுத்தி, விழப்பண்ணின பரஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (நீதி 7:26) 
அநேகரைக்‌ கொலை செய்தல்‌ (எசே 11:6 

அநேகத்திலும்‌ அநீதி (லூக்‌ 16:10) 

அநேகம்‌ ஜாதிகளைக்‌ கொள்ளையிடூதல்‌ (ஆப 2:8) 
அநேகமாயிரம்பேரை மடிவித்தல்‌ (தானி 11:12) 

அநேகருடைய பாவம்‌ (ஏசா 53:12) 

அநேகருடைய பாவங்கள்‌ (எபி 9:28) 


அநேகருடைய அன்பு தணிந்துபோய்‌ அக்கிரமம்‌ மிகுதியாதல்‌ (மத்‌ 24:12) 


Page 78 of 415 


Xx x x 4 


Xx XX KX KX XxX xX 4 4 


அகோலாளின்‌ அருவருப்புகள்‌ (எசே 23:36) 
அகோலிபாளின்‌ அருவருப்புகள்‌ (எசே 23:36) 
அழுக்கான கந்தைபோல இருக்கிற நீதிகள்‌ (ஏசா 64:6) 


அழுக்கறக்‌ கழுவப்படாமலிருந்தும்‌, தங்கள்‌ பார்வைக்குச்‌ சுத்தமாகத்‌ 
தோன்றுகிற சந்ததியாயிருத்தல்‌ (நீதி 30:12) 


அழகினால்‌ இருதயம்‌ மேட்டிமையாதல்‌ (எசே 28:17) 


அழகை நம்பி, கீர்த்தியினால்‌ சோரமார்க்கமாய்‌ நடந்து, வழிப்போக்கரில்‌ 
நேர்பட்ட யாவரோடும்‌ வேசித்தனம்பண்ணி, வஸ்திரங்களில்‌ சிலவற்றை 
எடூத்து, பலவருணச்‌ சோடிப்பான மேடைகளை உண்டாக்கி, அவைகளின்‌ 


மேல்‌ வேசித்தனம்‌ பண்ணுதல்‌ (எசே 16:15,16) 
அழிக்க காத்திருத்தல்‌ (சங்‌ 119:95) 
அழிவை உண்டு பண்ணும்‌ இச்சகம்‌ பேசும்‌ வாய்‌ (நீதி 26:28) 


அழிவை நாடூகிற, தன்‌ வாசலை உயர்த்திக்‌ கட்டுகிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
17:19) 


அழித்துக்‌ கொன்று நிர்மூலமாக்குதல்‌ (எஸ்தர்‌ 8:12) 

அழிம்பு செய்தல்‌ (2 சாமு 14:11) 

அழிவுக்கு முன்னான அகந்தை (நீதி 16:18) 

அழிவுக்குரிய அடிமைத்தனம்‌ (ரோம 8:33) 
அஞ்ஞானிகளைப்போல வீண்வார்த்தைகளை அலப்புதல்‌ (மத்‌ 6:7) 
அஞ்ஞானிகளுக்குள்ளும்‌ சொல்லப்படாத விபசாரம்‌ (1 கொரி 5:1) 
அஞ்ஞானிகளாய்‌ வாழ்தல்‌ (1 கொரி 10:20) 


அஞ்ஞானிகளாயிருந்தபோது  ஏவப்பட்டபடியே, ஊமையான  விக்கிரகங்க 
ளிடத்தில்‌ மனதைச்‌ செலுத்துதல்‌ (1 கொரி 12:2) 


அஞ்சனம்‌ (2 இரா 23:24) 
அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (1 சாமு 28:7) 


அஞ்சனம்‌ பார்க்கிறவனுடைய சத்தத்தைப்போல்‌ தரையிலிருந்து முணு 
முணுத்து, வாக்கு மண்ணிலிருந்து கசுகு சென்று உரைத்தல்‌ (ஏசா 29:4) 


Page 79 of 415 


Xx x 3 34 3 3 34 34 234 34 4 XX 


அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களை நாடி, குறிசொல்லுகிறவர்களைத்‌ தேடி 
அவர்களாலே தீட்டுப்படூதல்‌ (லேவி 19:31) 


அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களை நாடி, குறிசொல்லுகிறவர்களைத்‌ தேடுதல்‌ 
(லேவி 19:31) 


அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌ குறிசொல்லுகிறவர்களையும்‌ பின்தொடர்ந்து 
சோரம்போக நாடுகிற ஆத்துமா (லேவி 20:6) 


அஞ்சனம்‌ பார்த்துக்‌ குறிசொல்லுதல்‌ (1 சாமு 28:8) 

அஞ்சனம்‌ பார்த்தல்‌ (1 சாமு 28:3) 

அச்சமின்றி தன்னிடத்தில்‌ வாசம்‌ பண்ணுகிற அயலானுக்கு விரோதமாக 
தீங்கு நினைத்தல்‌ (நீதி 3:29) 

ஆசாரியர்களின்‌ அக்கிரமங்கள்‌ (புல 4:13) 


அசுத்த இச்சை (2 பேது 2:10) 


அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கேற்றபடி நடந்து, கர்த்தத்துவத்தை 
அசட்டை பண்ணுதல்‌ (2 பேது 2:10) 


அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கேற்றபடி நடத்தல்‌ (2 பேது 2:10) 
அசுத்த ஆவி (சக 13:2) 

அசுத்தனாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 52:1) 

அசுத்தத்தோடே இருக்கிற முறைகேடு (எசே 24:13) 
அசுத்தம்‌ (1தெச 4:7) 

அசுத்தமாயிருக்கும்‌ புத்தி (தீத்‌ 1:15) 

அசுத்தமாயிருக்கும்‌ மனச்சாட்சி (தீத்‌ 1:15) 
அசுத்தமாயிருத்தல்‌ (வெளி 22:11) 

அசுத்தமானதைத்‌ தொடூதல்‌ (ஏசா 52:11) 

அசுத்தமாகி இருவரும்‌ ஒரே வழியில்‌ போதல்‌ (எசே 23:13) 
அசுத்தமுள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 1:15) 

அசுத்தராய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 1:9) 


அசதியாயிருத்தல்‌ (ரோம 12:11) 


Page 80 of 415 


Xx XX KX XK 34 xX x 4 


அசட்டை பண்ணுகிற சிறுபிள்ளைகளாய்‌ வாழ்தல்‌ (யோபு 19:18) 
அசட்டை பண்ணுதல்‌ (புல 1:8) 

அசட்டைக்காரராய்‌ வாழ்தல்‌ (அப்‌ 13:41) 

அசீரிய ராஜாவினுடைய கண்களின்‌ மேட்டிமையான பார்வை (ஏசா 10:12) 
அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின்‌ வினை (ஏசா 10:12) 
அசீரியாவின்‌ கர்வம்‌ (சக 10:11) 

அசுசியான காரியம்‌ (உபா 23:14) 


அளவைக்‌ கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை 
பாராட்டுதல்‌ (2 கொரி 10:15) 

அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டுதல்‌ (2 கொரி 10:13) 

அளவிலும்‌, நிறையிலும்‌, படியிலும்‌ அநியாயம்‌ செய்தல்‌ (லேவி 19:35) 
அவயவங்களை அநீதியின்‌ ஆயுதங்களாகப்‌ பாவத்திற்கு ஒப்புக்கொடூத்தல்‌ 
(ரோம 6:13) 

அவயவங்களில்‌ போர்செய்கிற இச்சைகள்‌ (யாக்‌ 4:1) 

அவயவங்களில்‌, முழுச்சரீரத்தையும்‌ கறைப்படுத்தி, ஆயுள்‌ சக்கரத்தைக்‌ 
கொளுத்திவிடுகிறதாயும்‌, நரக  அக்கினியினால்‌ கொளுத்தப்படுகிறதாயும்‌ 
இருக்கிற நாவு (யாக்‌ 3:6) 

அவன்‌ எனக்குச்‌ செய்தபிரகாரம்‌ நானும்‌ அவனுக்குச்‌ செய்வேன்‌, அவன்‌ 
செய்த செய்கைக்குத்தக்கதாக நானும்‌ அவனுக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று 
சொல்லுதல்‌ (நீதி 24:29) 

அவன்‌ எப்பொழுது சாவான்‌, அவன்‌ பேர்‌ எப்பொழுது அழியும்‌? என்று 
விரோதமாய்ச்‌ சொல்லுதல்‌ (சங்‌ 41:5) 

அவன்பேரில்‌ ஒரு பழமொழியையும்‌, அவனுக்கு விரோதமான வசைச்‌ 
சொல்லையும்‌ வசனித்து, தன்னுடையதல்லாததைத்‌ தனக்காகச்‌ சேர்த்துக்‌ 


கொள்ளுகிறவனுக்கு ஜயோ என்றும்‌ அது எந்தமட்டூம்‌ நிற்கும்‌ என்றும்‌, 
தன்மேல்‌ களிமண்‌ சுமையையல்லவா சுமத்திக்‌ கொள்ளுதல்‌ (ஆப 2:6) 


அவனவன்‌ நடக்கை (யோபு 34:11) 
அவனவன்‌ தன்தன்‌ பொல்லாத வழியையும்‌, உங்கள்‌ கிரியைகளின்‌ 


பொல்லாப்பையும்‌ விட்டுத்‌ திரும்பி, கர்த்தர்‌ உங்களுக்கும்‌ உங்கள்‌ 


Page 81 of 415 


Xx KX KX 34 x x XxX 


பிதாக்களுக்கும்‌ கொடுத்த தேசத்தில்‌ சதாகாலமும்‌ குடியிருந்து, அந்நிய 
தேவர்களைப்‌ பின்பற்றாமலும்‌, அவைகளுக்கு ஆராதனைசெய்யாமலும்‌, 
அவைகளைப்‌ பணியாமலுமிருந்து, கர்த்தர்‌ உங்களுக்குத்‌ தீமை செய்யாத 
படிக்கு உங்கள்‌ கைகளின்‌ செய்கைகளால்‌ கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்‌ 
காமலும்‌ இருங்கள்‌ என்று சொல்லியனுப்புகையில்‌ நாம்‌ நமக்குத்‌ தீமையாக 
நம்‌ கைகளின்‌ செய்கைகளாலே கர்த்தருக்குக்‌ கோபமூட்டும்படிக்கு, 


கர்த்தருடைய சொல்லைக்‌ கேளாமற்போதல்‌ (எரே 25:5-7) 


அவனவன்‌ தன்தன்‌ சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடூதல்‌ 
(மீகா 72) 


அவனவன்‌ செய்த பாவம்‌ (உபா 24:16) 

அவபக்தி (1 சாமு 15:23) 

அவபக்தியாய்‌ நடத்தல்‌ (2 பேது 2:6) 

அவபக்தியாய்ச்‌ செய்துவந்த சகல அவபக்தியான கிரியைகள்‌ (யூதா :15) 
அவபக்தியான ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 10:6) 

அவபக்தியுள்ள பாவிகளாய்‌ வாழ்தல்‌ (யூதா :15) 

அவபக்தியுள்ளவர்கள்‌ யாவரும்‌ அவபக்தியாய்ச்‌ செய்துவந்த சகல 
அவபக்தியான கிரியைகள்‌ (யூதா :15) 

அவபக்தியுள்ளவர்கள்‌ நிறைந்த உலகம்‌ (2 பேது 2:5) 

அவபக்திக்கும்‌ விக்கிரகாராதனைக்கும்‌ சரியாய்‌ இருக்கிற முரட்டாட்டம்‌ 
பண்ணுதல்‌ (1சாமு 15:23) 

அவர்‌ வருவார்‌ என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம்‌ எங்கே? பிதாக்கள்‌ 


நித்திரையடைந்தபின்பு சகலமும்‌ சிருஷ்டிப்பின்‌ தோற்றமுதல்‌ இருந்தவிதமா 
யிருக்கிறதே என்று சொல்லுதல்‌ (2 பேது 3:4) 


அவர்களை நோக்க கண்களை ஏறெடுத்தல்‌ (எசே 23:27) 
அவர்களை ஏகமாய்‌ நிர்த்தூளியாக்குவோம்‌ என்று தங்கள்‌ இருதயத்தில்‌ 


சொல்லி, தேசத்திலுள்ள ஆலயங்களையெலலாம்‌ சுட்டெரித்துப்‌ போடூதல்‌ 
(சங்‌ 74:8) 


அவர்கள்‌ இச்சித்ததுபோல பொல்லாங்கானவைகளை இச்சித்தல்‌ (1 கொரி 
10:6) 


அவர்கள்‌ உண்டுபண்ணின கன்றுக்குட்டி (யாத்‌ 32:20) 


Page 82 of 415 


34 x x x x XxX * Xx KX KX XxX x 4 


x x x x 


அவர்கள்‌ நம்பின கன்மலை [பிசாசு] (உபா 32:37) 

அவர்கள்‌ கண்‌ பிள்ளைகளைத்‌ தப்பவிடாதிருத்தல்‌ (ஏசா 13:18) 
அவர்கள்மேல்‌ வைத்த வர்மத்தினால்‌ செய்த கோபம்‌ (எசே 35:11) 
அவர்கள்மேல்‌ வைத்த வர்மத்தினால்‌ செய்த பொறாமை (எசே 35:11) 
அவர்களுடைய கண்ணியாகிற தேவர்கள்‌ (நியா 2:3) 


அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமலும்‌, அவர்களுடைய அருவருப்பு 
களின்படி செய்யாமலும்‌, அது மகா அற்பகாரியம்‌ என்கிறதுபோல எல்லா 


வழிகளிலேயும்‌ அவர்களைப்‌ பார்க்கிலும்‌ கேடாய்‌ நடத்தல்‌ (எசே 16:47) 


அவர்களுடைய மஞ்சத்தைக்‌ காண்கிற எல்லா இடத்திலும்‌ அதை நேசித்தல்‌ 
(ஏசா 57:8) 


அவர்களுடைய தேவன்‌ எங்கே என்று புறஜாதிகள்‌ சொல்லுதல்‌ (சங்‌ 79:10) 
அவர்களுடைய தேவர்களைப்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (யோசுவா 23:7) 
அவர்களுடைய தேவர்களைச்‌ சேவித்தல்‌ (யோசுவா 23:7) 

அவர்களுடைய தேவர்களின்‌ பேரை நினைத்தல்‌ (யோசுவா 23:7) 


அவர்களுடைய தேவர்களின்‌ பேரைக்‌ கொண்டு ஆணையிடூதல்‌ (யோசுவா 
23:7) 


அவர்களின்‌ பிறகே போய்‌, அவர்களை நோக்கிக்‌ கொண்டிருக்கிறதினால்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு தங்கள்‌ அக்கிரமத்தை நினைப்பூட்டுதல்‌ 
(எசே 29:16) 

அவனை மேற்கொண்டேன்‌ என்று பகைஞன்‌ சொலலுதல்‌ (சங்‌ 13:4) 

அவரை அறியாதிருத்தல்‌ (1 யோவா 3:6) 

அவரைக்‌ காட்டிக்கொடுக்கப்‌ போகிறவனாய்‌ வாழ்தல்‌ (யோவா 12:4) 
அவரைச்‌ சேர்ந்து, ஓய்வுநாளைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்காதபடி ஆசரியா 
திருத்தல்‌ (ஏசா 56:6) 

அவதூறு பண்ணுதல்‌ (தீத்‌ 2:3) 

அவதூறு செய்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:3) 


அவமானப்படுத்த மனது வைத்தல்‌ (மத்‌ 1:19) 


Page 83 of 415 


Xx XxX KX 4 34 KX 34 4 x 4 


33% Xx x x 


அவமானப்படூத்தவும்‌ கல்லெறியவும்‌ வேண்டுமென்று, அமளி பண்ணுதல்‌ 
(அப்‌ 14:5) 

அவமானம்‌ (எசே 39:26) 

அவமானம்‌ பண்ணினபோது பொல்லாப்பு வெளியாதல்‌ (எசே 16:56) 
அவமதித்தல்‌ (நெகே 4:4) 

அவிசுவாசத்தினாலே பாவஞ்செய்தல்‌ (1 தீமோ 1:13) 
அவிசுவாசத்திலே நிலைத்திருத்தல்‌ (ரோம 11:23) 

அவிசுவாசம்‌ (மாற்‌ 6:6 

அவிசுவாசமுள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 1:15) 

அவிசுவாசி, பிரிந்து போகிற அவிசுவாசியாய்‌ வாழ்தல்‌ (1கொரி 7:15) 
அவிசுவாசியாயிருத்தல்‌ (1 கொரி 7:13) 


அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும்‌ சகோதரனோடே சகோதரன்‌ வழக்காடுதல்‌ 
(1 கொரி 6:6) 


அவிசுவாசிகளாய்‌ வாழ்தல்‌ (வெளி 21:8) 
அவருக்குக்‌ கைகள்‌ இல்லையென்று சொல்லுதல்‌ (ஏசா 45:9) 


அவருடைய கண்களைக்‌ கட்டி, அவருடைய முகத்தில்‌ அறைந்து: உன்னை 
அடித்தவன்‌ யார்‌, அதை ஞானதிருஷ்டியினால்‌ சொல்‌ என்று அவரைக்‌ 
கேட்டல்‌ (லூக்‌ 22:64) 


அவருடைய தாசனின்‌ சொல்லைக்‌ கேளாதிருத்தல்‌ (ஏசா 50:10) 
அவரவர்‌ தங்கள்‌ தோழரோடே பொய்பேசுதல்‌ (சங்‌ 12:2) 
அவலட்சணம்‌ (எபே 5:12) 

அருக்களிப்பான சிலைகள்‌ (எரே 50:38) 

அருக்களிப்பான சிலைகளின்மேல்‌ மனமயங்கியிருத்தல்‌ (எரே 50:38) 


அருமையான உயிரை வேட்டையாடூகிற விபசாரியானவளாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
6:26) 


அருவருக்கப்படத்தக்கவர்களாய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 1:16) 


அருவருக்கிற தேசம்‌ (ஏசா 7:16) 


Page 84 of 415 


Xx XX XK KX 74% xX x % 


XX XX XK Xx x x 


அருவருப்பு (லேவி 18:22) 


அருவருப்புகளையும்‌, அவர்களிடத்திலிருக்கிற மரமும்‌ கல்லும்‌ வெள்ளியும்‌ 
பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும்‌ கண்டிருத்தல்‌ 
(உபா 29:17) 


அருவருப்புகள்‌ (எரே 4:1) 

அருவருப்புகளுள்ள ஜனங்களோடே சம்பந்தங்கலத்தல்‌ (எஸ்றா 9:14) 
அருவருப்பாயிருக்கிற தூபங்காட்டூதல்‌ (ஏசா 1:13) 

அருவருப்பான காரியம்‌ (எரே 32:35) 

அருவருப்பான காரியம்‌ செய்தல்‌ (லேவி 20:13) 

அருவருப்பான தாறுமாறு (லேவி 20:12) 

அருவருப்பான விக்கிரகாராதனையைச்‌ செய்தல்‌ (1 பேது 4:3) 
அருவருப்பான விக்கிரகம்‌ (ஏசா 44:19) 


அருவருப்பானதை சீ என்று வெறுத்து முற்றிலும்‌ அருவருக்காதிருத்தல்‌ 
(உபா 7:26) 


அருவருப்பானதை வீட்டிலே கொண்டு போதல்‌ (உபா 7:26) 
அருவருப்பானதைச்‌ செய்ததினிமித்தம்‌ நாணவும்‌ அறியாதிருத்தல்‌ (எரே 8:12) 


அருவருப்பானதைச்‌ செய்ததினிமித்தம்‌ பரிச்சேதம்‌ வெட்கப்படாதிருத்தல்‌ (எரே 
6:15) 


அருவருப்பானதைச்‌ செய்ததினிமித்தம்‌ வெட்கப்படாதிருத்தல்‌ (எரே 6:15) 
அருவருப்பானவைகளினால்‌ கர்த்தரைக்‌ கோபப்படுத்துதல்‌ (உபா 32:16) 
அருவருப்பானதொன்றையும்‌ புசித்தல்‌ (உபா 14:3) 
அருவருப்பானவர்களாய்‌ வாழ்தல்‌ (வெளி 21:8) 

அரசாண்டவர்களின்‌ செங்கோல்‌ (ஏசா 14:5) 


அரண்களின்‌ தேவனைத்‌ தன்‌ ஸ்தானத்திலே கனம்‌ பண்ணி, தன்‌ பிதாக்கள்‌ 
அறியாத ஒரு தேவனைப்‌ பொன்னினாலும்‌, வெள்ளியினாலும்‌ இரத்தினங்‌ 
களினாலும்‌, உச்சிதமான வஸ்துக்களினாலும்‌ கனம்‌ பண்ணுதல்‌ (தானி 
11:38) 


Page 85 of 415 


XxX XxX XK 34 x Xx 


x x x 4 


அரணிப்பான கோட்டைகளையும்‌ அந்நிய தேவனையும்‌ மதிக்கிறவர்களுக்கு 
மகா கனமுண்டாக்கி, அவர்கள்‌ அநேகரை ஆளும்படிச்‌ செய்து, அவர்க 


ளுக்குத்‌ தேசத்தைக்‌ கிரயத்துக்காகப்‌ பங்கிடுதல்‌ (தானி 11:39) 


அரணிப்பான கோட்டைகளையும்‌ அந்நிய தேவனையும்‌ மதித்தல்‌ (தானி 
11:39) 


அரணிப்பான கோட்டைகள்‌ (தானி 11:39) 
அற்ப விசுவாசிகளாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 6:30) 


அற்புதங்களை இயேசு செய்திருந்தும்‌, அவரை  விசுவாசியாதிருத்தல்‌ 
(யோவா 12:37) 


அற்பமாய்‌ எண்ணுதல்‌ (1 கொரி 16:11) 

அற்பவிலையும்‌ பெறாத துன்மார்க்கனுடைய மனம்‌ (நீதி 10:20) 
அற்பவிசுவாசியாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 14:31) 

அறுப்புக்காலத்தில்‌ தூங்குதல்‌ (நீதி 10:5) 

அறியாமையினாலே செய்திருத்தல்‌ (அப்‌ 3:17) 


அறியாமையினால்‌ கர்த்தரின்‌ கட்டளைகளில்‌ யாதொன்றை மீறி, 
செய்யத்தகாததை செய்து, பாவத்துக்குட்பட்டுக்‌ குற்றவாளியாதல்‌ (லேவி 
4:27) 


அறியாமையினால்‌ பாவஞ்செய்தல்‌ (லேவி 4:13) 


அறியாமையினால்‌, செய்யத்தகாதென்று கர்த்தருடைய கட்டளைகளினால்‌ 


விலக்கப்பட்ட யாதொன்றைச்‌ செய்து பாவத்துக்குட்படுதல்‌ (லேவி 5:17) 
அறியாத வேறே தேவர்களைப்‌ பின்பற்றுதல்‌ (உபா 13:2) 


அறியாத வேறே தேவர்களைப்‌ பின்பற்றி, அவர்களைச்‌ சேவிப்போம்‌ 
வாருங்கள்‌ என்று சொல்லி, ஒரு அடையாளத்தையும்‌ அற்புதத்தையும்‌ 


காண்பிப்பேன்‌ என்று குறிப்பாய்ச்‌ சொல்லிக்‌ கூப்பிநுதல்‌ (உபா 13:2) 
அறியாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (எபி 5:2) 
அறியாமல்‌ கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌ கொல்லுதல்‌ (யோசுவா 20:2) 


அறியாமல்‌ தவறி நடத்தல்‌ (எண்‌ 15:24) 





அறியாமல்‌ செய்த தப்பிதம்‌ (லேவி 5:18) 


Page 86 of 415 


Xx XxX XK 34 XX XX KX XX % 


அறியாமலும்‌ உணராமலும்‌ இருத்தல்‌ (ஏசா 44:18) 


அறிந்துகொண்டு இராமுழுதும்‌ விடியங்காலமட்டூம்‌ இலச்சையாய்‌ நடத்துதல்‌ 
(நியா 19:25) 


அறிவை இறைக்காத மூடரின்‌ இருதயம்‌ (நீதி 15:7) 
அறிவை வெறுத்தல்‌ (ஓசி 4:6 


அறிவைத்‌ தரும்‌ வார்த்தைகளை விட்டு விலகச்‌ செய்யும்‌ போதகங்களை 
கேட்டல்‌ (நீதி 19:27) 


அறியேன்‌ என்று சொல்லி, சபிக்கவும்‌ சத்தியம்‌ பண்ணவும்‌ தொடங்குதல்‌ 
(மாற்‌ 14:71) 


அறிவில்லாமையினால்‌ சிறைப்பட்டூுப்போகிற கர்த்தருடைய ஜனங்களாய்‌ 


வாழ்தல்‌ (ஏசா 5:13) 
அறிவில்லாமையினால்‌ சங்காரமாதல்‌ (ஓசி 4:6) 
அறிவில்லாத இஸ்ரவேலாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 1:3) 


அறிவில்லாத வார்த்தைகளினால்‌ ஆலோசனையை அந்தகாரப்படுத்துதல்‌ 
(யோபு 38:2) 


அறிவில்லாமல்‌ மிருக குணமாதல்‌ (எரே 51:17) 

அறிவில்லாமல்‌ மிருககுணமுள்ளவர்களாதல்‌ (எரே 10:14) 
அறிவில்லாமல்‌ ஆலோசனையை மறைத்தல்‌ (யோபு 42:3) 
அறிவில்லாமலிருக்கிற ஆத்துமா (நீதி 19:2) 

அலப்புகிற மூடனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 10:10) 

அலப்புவாயனாய்‌ வாழ்தல்‌ (பிர 10:11) 

அலப்புவாயனின்‌ மதியீனமான வாய்மொழிகளின்‌ துவக்கம்‌ (பிர 10:13) 
அலப்புவாயனின்‌ கொடிய பைத்தியமுமான வாக்கின்‌ முடிவு (பிர 10:13) 
ஆ ஆ! ஆ ஆ! என்று சொல்லுதல்‌ (சங்‌ 40:15) 


ஆஸ்தியைக்‌ கொள்ளையிட்டு, சரக்குகளைச்‌ சூறையாடி, மதில்களை 
இடித்து, விருப்பமான வீடுகளை அழித்து, கல்லுகளையும்‌ மரங்களையும்‌ 
மண்ணையும்‌ கடலின்‌ நடூவிலே போட்டூ விடுதல்‌ (எசே 26:12) 


Page 87 of 415 


36 XxX XxX XK 34 x % 


x x x x 


Xx x x x 4 


ஆஸ்தி பெரியதென்றும்‌, என்‌ கைக்கு மிகுதியும்‌ கிடைத்ததென்றும்‌ மகிழ்தல்‌ 
(யோபு 31:25) 


ஆயக்காரராயும்‌ பாவிகளுமாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 11:19) 


ஆயுதமணிந்த வில்வீரரான புத்திரர்‌ யுத்தநாளிலே முதுகு காட்டூதல்‌ (சங்‌ 
78:9) 


ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்தல்‌ (யோவா 8:10) 

ஆக்கிரமித்துச்‌ சீறுகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 27:12) 

ஆகாப்‌ குடும்பத்தாரின்‌ வழிகளில்‌ நடத்தல்‌ (2 நாளா 22:3) 

ஆகாப்‌ வீட்டாருடைய எல்லா ஆலோசனைகளிலே நடத்தல்‌ (மீகா 6:16) 
ஆகாப்‌ வீட்டாருடைய எல்லாச்‌ செய்கைகள்‌ (மீகா 6:16) 


ஆகாபுடைய வீட்டாரின்‌ வழியே நடந்து, ஆகாபின்‌ வீட்டாரைப்போல்‌ 


கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (2 இரா 8:27) 


ஆகாபின்‌ குடும்பத்தாரைப்போல்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பா 


னதைச்‌ செய்தல்‌ (2 நாளா 22:4) 

ஆகாத வழி (எசே 3:19) 

ஆகாதவைகள்‌ (யோபு 6:30) 

ஆகாமியக்‌ கூடாரங்களில்‌ வாசமாயிருத்தல்‌ (சங்‌ 84:10) 


ஆகாமியத்தின்‌ அப்பத்தைப்‌ புசித்து, கொடுமையின்‌ இரசத்தைக்‌ குடித்தல்‌ 
(நீதி 4:17) 

ஆகாமியத்தின்‌ கொடுங்கோல்‌ (சங்‌ 125:3) 

ஆகாமியம்‌ (1 சாமு 24:13) 


ஆகாமியம்‌ பண்ணுதல்‌ (நெகே 9:33) 





ஆகாமியம்‌ பேசும்‌ எல்லா வாய்‌ (ஏசா 9:17) 


ஆகாரம்‌ விளையாதபடி வெள்ளமாய்‌ அடித்துக்‌ கொண்டு போகிற 
மழையைப்‌ போலிருக்கிற, ஏழைகளை ஓடுக்குகிற தரித்திரனாய்‌ வாழ்தல்‌ 
(நீதி 28:3) 
ஆகாரமில்லாதவனாயிருந்தும்‌, தன்னைத்தான்‌ கனம்‌ பண்ணிக்‌ கொள்ளுதல்‌ 
(நீதி 12:9) 


Page 88 of 415 


Xx x x XxX 


XX XX XX XX XX XX XxX % 


ஆபத்தைக்‌ குறித்துக்‌ களிக்கிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 17:5) 
ஆபத்துக்காலத்தில்‌ துரோகியை நம்புதல்‌ (நீதி 25:19) 
ஆடையைப்போல்‌ மூடிக்‌ கொள்ளும்‌ கொடுமை (சங்‌ 73:6) 


ஆணையுறுதியின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டும்‌, தாகத்தினிமித்தம்‌ வெறிக்கக்‌ 
குடித்து, மனஇஷ்டப்படி நடந்தாலும்‌ எனக்குச்‌ சுகமுண்டாயிருக்கும்‌ என்று 
தன்‌ உள்ளத்தைத்‌ தேற்றிக்‌ கொள்ளுதல்‌ (உபா 29:19) 


ஆத்துமா இச்சித்த பழவர்க்கங்கள்‌ (வெளி 18:14) 
ஆத்துமா திக்கற்றுப்‌ போகப்‌ பார்த்தல்‌ (சங்‌ 35:12) 


ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்குச்‌ சகல கைகளுக்கும்‌ தழுவணை 
களைத்‌ தைத்து, அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும்‌ தலையணை 


களை உண்டூ பண்ணுதல்‌ (எசே 13:18) 

ஆத்துமாக்களைக்‌ குறித்து மிகவும்‌ எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ (உபா 4:19) 
ஆத்துமாக்களைக்‌ கொள்ளையிடூதல்‌ (எசே 22:27) 

ஆத்துமாக்களைப்‌ பறக்கடிக்கும்படி வேட்டையாடூதல்‌ (எசே 13:20) 
ஆத்துமாக்களுக்கு விரோதமாய்‌ மோசம்‌ போக்குதல்‌ (எரே 42:20) 
ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ (எரே 17:22) 

ஆத்துமாவை விரோதித்தல்‌ (சங்‌ 71:13) 

ஆத்துமாவை ஓஒடுூக்குதல்‌ (சங்‌ 143:12) 

ஆத்துமாவைத்‌ தொடர்ந்து, பிராணனைத்‌ தரையோடே நசுக்கி, வெகு 
காலத்துக்கு முன்‌ மரித்தவர்கள்போல்‌ இருளில்‌ இருக்கப்‌ பண்ணுதல்‌ (சங்‌ 
143:3) 

ஆத்துமாவுக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தல்‌ (ஆப 2:10) 


ஆத்துமாவுக்கு விரோதமாய்ப்‌ போர்செய்கிற மாம்சஇச்சைகளை விட்டு 
விலகாதிருத்தல்‌ (1 பேது 2:11) 


ஆத்துமாவுக்கு விரோதமாய்ப்‌ போர்செய்கிற மாம்சஇச்சைகள்‌ (1 பேது 2:11) 
ஆத்துமாவுக்கு விரோதமாய்த்‌ தீங்கு பேசுதல்‌ (சங்‌ 109:20) 


ஆத்துமாவுக்கு விரோதமாக மகாபொல்லாப்பை வரப்பண்ணுதல்‌ (எரே 26:19) 


Page 89 of 415 


Xx KX KX XxX x x XxX 


x x x % 


ஆத்துமாவுக்குக்‌ காத்திருத்தல்‌ (சங்‌ 71:10) 
ஆத்துமாவுக்குப்‌ படுகுழியை வெட்டுதல்‌ (எரே 18:20) 


ஆதாமைப்போல மீறுதல்களை மூடி, அக்கிரமத்தை மடியிலே ஒளித்து 
வைத்தல்‌ (யோபு 31:33) 


ஆதாமைப்போல்‌ உடன்படிக்கையை மீறி, அங்கே கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
துரோகம்‌ பண்ணுதல்‌ (ஓசி 6:7) 


ஆதியில்‌ கொண்டிருந்த அன்பை விடுதல்‌ (வெளி 2:4) 

ஆதிதகப்பன்‌ செய்த பாவம்‌ (ஏசா 43:27) 

ஆதிமுதற்‌ கொண்டு மனுஷகொலைபாதகனாயிருத்தல்‌ (யோவா 8:44) 
ஆதிமுதல்‌ பாவஞ்செய்தல்‌ (1 யோவா 3:8) 

ஆமாத்‌ பட்டணங்களின்‌ தேவர்கள்‌ (2 இரா 18:34) 
ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம்‌ பண்ணுதல்‌ (வெளி 17:14) 
ஆட்டுத்தோலைப்‌ போர்த்துக்‌ கொண்டும்‌ உள்ளத்திலோ  பட்சிக்கிற 
ஓநாய்களாய்‌ (கள்ளத்தீர்க்கதரிசியாய்‌) வருதல்‌ (மத்‌ 7:15) 


ஆட்டுத்தொழுவத்துக்குள்‌ வாசல்வழியாய்ப்‌ பிரவேசியாமல்‌, வேறுவழியாய்‌ 
ஏறுகிற கள்ளனும்‌ கொள்ளைக்காரனுமாயிருத்தல்‌ (யோவா 10:1) 


ஆடுகளைப்போல வழிதப்பித்‌ திரிந்து, அவனவன்‌ தன்‌ தன்‌ வழியிலே 
போதல்‌ (ஏசா 53:6 

ஆடுகளைத்‌ தகனபலிகளாக கர்த்தருக்குச்‌ செலுத்தாதிருத்தல்‌ (ஏசா 43:23) 
ஆடுகளுக்காக கவலைப்படாதிருத்தல்‌ (யோவா 10:13) 

ஆரோன்‌ செய்த கன்றுக்குட்டி (யாத்‌ 32:35) 

ஆரோக்கியமான உபதேசத்தைப்‌ பொறுக்க மனதில்லாமல்‌, செவித்தினவுள்‌ 
ளவர்களாதல்‌ (2 தீமோ 4:3) 


ஆரோக்கியமான உபதேசத்தைப்‌ பொறுக்க மனதில்லாமல்‌, செவித்தினவுள்‌ 
ளவர்களாகி, தங்கள்‌ சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களைத்‌ தங்களுக்குத்‌ 
திரளாகச்‌ சேர்த்துக்கொண்டு. சத்தியத்துக்குச்‌ செவியை விலக்கி, கட்டுக்‌ 
கதைகளுக்குச்‌ சாய்ந்து போதல்‌ (2 தீமோ 4:3,4) 


ஆழமான படுகுழி போன்ற பரஸ்திரீகளின்‌ வாய்‌ (நீதி 22:14) 


Page 90 of 415 


Xx XX Xx x Xx 


ஆழமான படூகுழியான வேசியாய்‌ வாழ்தல்‌ (நீதி 23:27) 
ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தைப்‌ பின்பற்றுதல்‌ (வெளி 13:3) 
ஆசாரிய ஊழியத்தைப்பற்றிய அக்கிரமம்‌ (எண்‌ 18:1) 

ஆசாரிய ஊழியத்தைச்‌ செய்யும்படி சேருதல்‌ (எண்‌ 18:7) 


ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம்‌ பண்ணி, தன்னைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்குதல்‌ (லேவி 21:9) 


ஆசாரியனும்‌ தீர்க்கதரிசியும்‌ மதுபானத்தால்‌ மதிமயங்கி, திராட்சரசத்தால்‌ 
விழுங்கப்பட்டு, சாராயத்தினால்‌ வழிதப்பி, தீர்க்கதரிசனத்தில்‌ மோசம்போய்‌, 
நியாயந்தீர்க்கிறதில்‌ இடறுதல்‌ (ஏசா 28:7) 

ஆசாரியர்‌ தங்களைப்‌ பரிசுத்தம்‌ பண்ணாமலிருத்தல்‌ (2 நாளா 30:3) 
ஆசாரியர்கள்‌ நடுவிலே கர்த்தர்‌ கனானம்‌ பண்ணப்படூதல்‌ (எசே 22:26) 
ஆசாரியர்கள்மேல்‌ விழுந்து, சணல்நூல்‌ ஏபோத்தைத்‌ தரித்திருப்பவர்களைக்‌ 
கொல்லுதல்‌ (1 சாமு 22:18) 


ஆசாரியரில்‌ பிரதானமானவர்கள்‌ யாவரும்‌ ஜனங்களும்‌ கூடிப்‌ புறஜாதிக 
ளுடைய சகல அருவருப்புகளின்படியும்‌ மிகவும்‌ துரோகம்பண்ணி, கர்த்தர்‌ 
எருசலேமிலே பரிசுத்தம்‌ பண்ணின அவருடைய ஆலயத்தைத்‌ தீட்டூப்படூத்‌ 
துதல்‌ (2 நாளா 36:14) 


ஆசாரியனோடே  வழக்காடுகிறவர்களைப்போல இருக்கிற ஜனங்களாய்‌ 


வாழ்தல்‌ (ஓசி 4:4) 
ஆசாரியரோடே கோபமாய்ப்‌ பேசுதல்‌ (2 நாளா 26:19) 


ஆசாரியருடைய முகத்தைப்‌ பாராமலும்‌ முதியோரை மதியாமலும்‌ போதல்‌ 
(புல 4:16) 


ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்குள்‌ பிரவேசிக்கிறபோது, திராட்சரசத்தையும்‌ 
மதுவையும்‌ குடித்தல்‌ (லேவி 10:9) 


ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வாசலில்‌ கூட்டங்கூடுகிற ஸ்திரீகளோடே சயனித்தல்‌ 
(1 சாமு 2:22) 


ஆசீர்வாதத்தை விரும்பாமற்போதல்‌ (சங்‌ 109:17) 
ஆசிமா (கர்த்தரல்லாத ஒரு தெய்வம்‌) (2 இரா 17:30) 


ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம்‌ (மத்‌ 12:31) 


Page 91 of 415 


Xx XX XxX x Xx 


Xx XxX KX xX xX 4 4 


ஆவியினாலே ஆரம்பம்பண்ணி மாம்சத்தினாலே முடிவு பெறுதல்‌ (கலா 3:3) 
ஆவியில்‌ கபடம்‌ (சங்‌ 32:2) 

ஆவியில்லாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (யூதா :19) 

ஆவியை நொறுக்கும்‌ நாவின்‌ மாறுபாடு (நீதி 15:4) 


ஆவலாதியான விசேஷங்களைச்‌ சாற்றி, அவதூறு உண்டாக்குதல்‌ (உபா 
22:14) 


ஆரானின்‌ தேவர்கள்‌ (2 இரா 19:12) 
ஆறுகளின்‌ வெள்ளத்தைப்போலக்‌ கடந்து போதல்‌ (யோபு 6:15) 


ஆலயத்தின்‌ சுவரில்‌ சித்திரந்தீட்டப்பட்டிருந்த இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
நரகலான சகல விக்கிரகங்கள்‌ (எசே 8:10) 


ஆலயத்தின்‌ சுவரில்‌ சித்திரந்தீட்டப்பட்டிருந்த சகலவித ஊரும்பிராணிகளும்‌ 
அருவருப்பான மிருகங்களுமாகிய இவைகளின்‌ சுரூபங்கள்‌ (எசே 8:10) 


ஆலயத்திலே விற்றல்‌, கொள்ளுதல்‌ (மத்‌ 21:12) 


ஆண்களும்‌ பெண்களைச்‌ சுபாவப்படி அநுபவியாமல்‌, ஒருவர்மேலொருவர்‌ 
விரகதாபத்தினாலே பொங்கி, ஆணோடே ஆண்‌ அவலட்சணமானதை 


நடப்பித்தல்‌ (ரோம 1:27) 

ஆண்புணர்ச்சி (உபா 23:17) 

ஆண்புணர்ச்சிக்காரராய்‌ வாழ்தல்‌ (1 கொரி 6:9) 

ஆண்டவனுக்கு விரோதமாகக்‌ கட்டுப்பாடு பண்ணுதல்‌ (2 இரா 10:9) 
ஆண்டவருக்கு விரோதமாகப்‌ பாவஞ்செய்தல்‌ (தானி 9:8) 
இஸ்மவேல்‌ செய்த பொல்லாப்பு (எரே 41:11) 

இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்றல்‌ (1 சாமு 17:25) 


இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியாயிருத்தல்‌ 
(எசே 21:25) 


இஸ்ரவேலைக்‌ குறித்துப்‌ பேசுகிறபோதெல்லாம்‌, தலையைத்‌ துலுக்குதல்‌ 
(எரே 48:27) 


இஸ்ரவேலைக்‌ கலங்கப்‌ பண்ணுதல்‌ (1 இரா 18:18) 


Page 92 of 415 


Xx xX x XxX 


இஸ்ரவேலைப்‌  பாவஞ்செய்யப்‌ பண்ணின யெரொபெயாம்‌ வீட்டாரின்‌ 


பாவங்களை விட்டு விலகாமல்‌ நடத்தல்‌ (2 இரா 13:6) 


இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ பண்ணின யெரொபெயாமின்‌ பாவங்களை 
விட்டு விலகாதிருத்தல்‌ (2 இரா 10:31) 


இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ பண்ணின யெரொபெயாமின்‌ பாவங்கள்‌ (2 
இரா 10:31) 


இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ பண்ணின நேபாத்தின்‌ குமாரனாகிய 
யெரொபெயாம்‌ பெத்தேலில்‌ உண்டாக்கியிருந்த பலிபீடமும்‌ மேடையும்‌ (2 
இரா 23:15) 


இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ பண்ணின நேபாத்தின்‌ குமாரனாகிய 
யெரொபெயாமின்‌ பாவங்களை விட்டு விலகாமல்‌ அவைகளிலெல்லாம்‌ 
நடத்தல்‌ (2 இரா 13:11) 

இஸ்ரவேலைப்‌  பாவஞ்செய்யப்‌ பண்ணின நேபாத்தின்‌ குமாரனாகிய 
யெரொபெயாமின்‌ பாவங்கள்‌ ஒன்றையும்‌ விட்டு விலகாதிருத்தல்‌ (2 இரா 
14:24) 


இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ பண்ணின நேபாத்தின்‌ குமாரனாகிய 


யெரொபெயாமின்‌ பாவங்களை விட்டு விலகாதிருத்தல்‌ (2 இரா 15:9) 


இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌ குமாரனாகிய 


யெரொபெயாமின்‌ பாவங்கள்‌ (2 இரா 3:3) 

இஸ்ரவேலைச்‌ செய்யப்‌ பண்ணினதுமான பாவங்கள்‌ (1 இரா 15:29) 
இஸ்ரவேல்‌ ஜனத்தினுடைய பொல்லாப்பு (எரே 7:12) 

இஸ்ரவேல்‌ பாளயத்தைச்‌ சாபத்தீடாக்குதல்‌ (யோசுவா 6:18) 


இஸ்ரவேல்‌ பாளயத்தைச்‌ சாபத்தீடாக்கி அதைக்‌ கலங்கப்‌ பண்ணுதல்‌ 
(யோசுவா 6:18) 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ கண்களுக்கு முன்பாக கர்த்தரைப்‌ பரிசுத்தம்‌ 
பண்ணும்படி, கர்த்தரை விசுவாசியாமற்போதல்‌ (எண்‌ 20:24) 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முறுமுறுப்புகள்‌ (யாத்‌ 16:12) 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே கர்த்தரைப்‌ பரிசுத்தம்‌ பண்ணாமல்‌, கர்த்தரின்‌ 
கட்டளைகளை மீறுதல்‌ (உபா 32:50) 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய அக்கிரமம்‌ (எசே 35:5) 


Page 93 of 415 


x x x xX 


இஸ்ரவேல்‌ பத்திரருடைய தேசங்கள்‌ எங்கும்‌ உண்டான அருவருப்புகள்‌ (2 


நாளா 34:33) 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சகல மீறுதல்கள்‌ (லேவி 16:21) 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சகல அக்கிரமங்கள்‌ (லேவி 16:21) 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய எல்லாப்‌ பாவங்களினாலும்‌ உண்டான அவர்களு 
டைய சகல மீறுதல்கள்‌ (லேவி 16:21) 


இஸ்ரவேல்‌ தேசத்துக்கு விரோதமாக கைகொட்டி, காலால்‌ தட்டி, வர்மம்‌ 


வைத்து, ஆகடியம்‌ பண்ணுதல்‌ (எசே 25:6) 

இஸ்ரவேல்‌ தேசம்‌ எங்குமுள்ள பலிபீடங்கள்‌ (2 நாளா 34:7) 

இஸ்ரவேல்‌ தேசம்‌ எங்குமுள்ள விக்கிரகத்‌ தோப்புகள்‌ (2 நாளா 34:7) 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தாங்கள்‌ வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்திலே 
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (எசே 36:21) 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ நரகலான விக்கிரகங்களுக்கு நேராகத்‌ தன்‌ 
கண்களை ஏறெடூத்தல்‌ (எசே 18:15) 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ அக்கிரமம்‌ (எசே 4:4) 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ சுதந்தரம்‌ பாழாய்ப்‌ போனதைக்‌ கண்டு மகிழ்தல்‌ 
(எசே 35:15) 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை இகழ்தல்‌ (எசே 28:24) 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்காகச்‌ சுவரை அடைக்காதிருத்தல்‌ (எசே 13:5) 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய பாவங்கள்‌ (மீகா 1:5) 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, யூதா வம்சத்தாரும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
மிகுதியும்‌ துரோகம்‌ பண்ணுதல்‌ (எரே 5:11) 


இஸ்ரவேல்‌ வழிதப்பிப்போகையில்‌, கர்த்தரை விட்டுத்‌ தூரமாதல்‌ (எசே 
44:10) 


இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழியிலே நடந்து, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 


புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே 
தன்‌ குமாரனை முதலாய்த்‌ தீக்கடக்கப்‌ பண்ணுதல்‌ (2 இரா 16:3) 


இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழியிலே நடந்து, ஆகாபுடைய குடும்பத்தின்‌ 
சோரமார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌ 


Page 94 of 415 


Xx XxX KX 4 x 4 


சோரம்‌ போகப்‌ பண்ணுதல்‌ (2 நாளா 21:13) 


இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழியிலே நடந்து, ஆகாபின்‌ வீட்டார்‌ செய்தது 
போலச்‌ செய்தல்‌ (2 நாளா 21:6) 


இஸ்ரவேலுக்கு விரோதமாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லாதே, ஈசாக்கின்‌ 
வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும்‌ சொல்லாதே என்று சொல்லுதல்‌ 
(ஆமோ 7:16) 


இஸ்ரவேலுக்குச்‌ செய்த சகல நன்மைக்குந்தக்க தயவை அவன்‌ 
வீட்டாருக்குப்‌ பாராட்டாமலும்‌ போதல்‌ (நியா 8:35) 

இஸ்ரவேலுடைய இராணுவங்களின்‌ தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின்‌ 
நாமத்தை நிந்தித்தல்‌ (1 சாமு 17:45) 

இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியைக்‌ கோலினால்‌ கன்னத்திலே அடித்தல்‌ 
(மீகா 5:1) 


இஸ்ரவேலுடைய பாதகங்கள்‌ (ஆமோ 3:14) 
இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின்‌ மேடைகள்‌ (ஓசி 10:8) 


இஸ்ரவேலுடைய தேவனின்‌ வார்த்தைகளுக்கு நடூங்காத வாழ்வு (எஸ்றா 
9:4) 


இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடத்தல்‌ (2 நாளா 17:4) 
இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தல்‌ (1 சாமு 17:10) 


இஸ்ரவேலும்‌ யூதாவுமாகிய வம்சத்தாரின்‌ மிகவும்‌ பெரிதான அக்கிரமம்‌ 
(எசே 9:9) 


இஸ்ரவேலின்‌ மூன்று பாதகங்கள்‌ (ஆமோ 2:6) 

இஸ்ரவேலின்‌ நாலு பாதகங்கள்‌ (ஆமோ 2:6) 

இஸ்ரவேலின்‌ நம்பிக்கையாகிய கர்த்தரை விட்டு விலகுதல்‌ (எரே 17:13) 
இஸ்ரவேலின்‌ பாதகங்கள்‌ (மீகா 1:13) 

இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை நிந்தித்துத்‌ தூஷித்தல்‌ (ஏசா 37:23) 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்கு விரோதமாய்‌ நிந்தித்துத்‌ தூஷித்தல்‌ (2 இரா 
19:22) 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்கு விரோதமாய்‌ கண்களை மேட்டிமையாக 
ஏறெடுத்தல்‌ (2 இரா 19:22) 


Page 95 of 415 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்கு விரோதமாய்‌ சத்தத்தை உயர்த்துதல்‌ (ஏசா 
37:23) 

இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்கு விரோதமாகச்‌ செய்த அக்கிரமம்‌ (எரே 51:5) 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன்‌ சொல்லுகிற 


வார்த்தையின்படிச்‌ செய்ய மனதாயிராமல்‌, அப்படியல்ல, குதிரைகளின்மேல்‌ 


ஏறி ஓடிப்போவோம்‌ என்று சொல்லுதல்‌ (ஏசா 30:15,16) 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்தல்‌ 
(எரே 50:29) 


இஸ்ரவேலின்‌ பாவம்‌ (மீகா 3:8) 
இஸ்ரவேலின்‌ மலைகள்‌ பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாகக்‌ 


கொடுக்கப்பட்டது என்று, அவைகளுக்கு விரோதமாய்ச்‌ சொன்ன நிந்தனை 
(எசே 35:12) 

இஸ்ரவேலின்‌ அக்கிரமம்‌ (எரே 50:20) 

இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு விரோதமாகப்‌ பண்ணின துரோகம்‌ (யோசுவா 
22:16) 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ நியாயப்பிரமாணத்தின்படி தன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ நடக்கக்‌ கவலைப்படாதிருத்தல்‌ (2 இரா 10:31) 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும்‌, அவருக்கு விரோதமாகப்‌ 
பேசவும்‌ நிருபங்களையும்‌ எழுதுதல்‌ (2 நாளா 32:17) 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைத்‌ தேடாமல்‌ வாழ்தல்‌ (2 நாளா 15:13) 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குதல்‌ (1 இரா 
15:29) 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவஞ்செய்தல்‌ 
(யோசுவா 7:20) 


இஸ்ரவேலின்‌ மேலிருக்கிற குற்றத்தை அதிகரிக்கப்பண்ண, மறு ஜாதியான 


ஸ்திரீகளை விவாகம்‌ பண்ணினதினால்‌ பாவஞ்செய்தல்‌ (எஸ்றா 10:10) 


இஸ்ரவேலிலே மதிகெட்ட காரியத்தைச்‌ செய்து, தங்கள்‌ அயலாருடைய 
பெண்ஜாதிகளோடே விபசாரம்பண்ணி, கர்த்தர்‌ கற்பியாத பொய்யான 


வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தைச்‌ சொல்லி உரைத்தல்‌ (எரே 29:23) 


இஸ்ரவேலில்‌ மதிகெட்ட காரியத்தைச்‌ செய்து, தன்‌ தகப்பன்‌ வீட்டிலே 


Page 96 of 415 


XxX XX KX 4 34 Xx % 


வேசித்தனம்‌ பண்ணுதல்‌ (உபா 22:21) 


இஸ்ரவேலிலும்‌ எருசலேமிலும்‌ அருவருப்பான காரியம்‌ செய்யப்படுதல்‌ (மல்‌ 
2:11) 


இடித்துப்‌ போட்டவைகளையே மறுபடியும்‌ கட்டி பிரமாணத்தை மீறுதல்‌ (கலா 
2:18) 


இன்னும்‌ உணர்வில்லாதவர்களாயிருத்தல்‌ (மத்‌ 15:16) 


இன்னும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகம்பண்ணி, கர்த்தரைத்‌ 
தூஷித்தல்‌ (எசே 20:27) 
இன்னும்‌ கர்த்தருக்குச்‌ செவிகொடாதிருத்தல்‌ (லேவி 26:18) 


இன்னும்‌ கர்த்தருடைய சமுகத்தை நோக்கி விண்ணப்பம்‌ பண்ணவில்லை 
என்றும்‌ எண்ணித்‌ துணிந்து, சர்வாங்க தகனபலியைச்‌ செலுத்துதல்‌ (1 சாமு 
13:12) 


இன்னும்‌ பாவங்களில்‌ இருத்தல்‌ (1 கொரி 15:17) 


இன்னும்‌ மனுஷரைப்‌ பிரியப்படுத்துகிற ஊழியக்காரனாய்‌ வாழ்தல்‌ (கலா 
1:10) 


இன்னும்‌ அநியாயஞ்செய்தல்‌ (வெளி 22:11) 

இன்னும்‌ அதிகமாய்ப்‌ பகைத்தல்‌ (ஆதி 37:8) 

இன்னும்‌ அசுத்தமாயிருத்தல்‌ (வெளி 22:11) 

இன்னும்‌ பொல்லாப்பைச்‌ செய்யவே செய்தல்‌ (1 சாமு 12:25) 
இன்பமாயிருக்கிற அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ அப்பம்‌ (நீதி 9:17) 
இன்றையத்‌ தினம்‌ வரைக்கும்‌ கடினப்பட்டிருத்தல்‌ (ரோம 11:7) 


இன்று கற்பிக்கிற தேவனாகிய கர்த்தரின்‌ கற்பனைகளையெல்லாம்‌ 
கைக்கொண்டு, தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ 
செய்யும்படி, அவர்‌ சத்தத்திற்குச்‌ செவிகொடாதிருத்தல்‌ (உபா 13:17) 
இனத்தார்‌ ஜனத்தார்‌ பண்ணும்‌ இகழ்ச்சி (யோபு 31:34) 

இனி ஒரு ஜாதியாராயிராமலும்‌, இஸ்ரவேலின்‌ பேர்‌ இனி நினைக்கப்‌ 
படாமலும்‌ போவதற்காக, அவர்களை அதம்பண்ணுவோம்‌ வாருங்கள்‌ என்று 


சொல்லுதல்‌ (சங்‌ 83:4) 


Page 97 of 415 


xX x x x 


Xx XX XX Xx 4 


இனிய வார்த்தைகளைப்‌ பேசும்‌ துரோகிகளை நம்புதல்‌ (எரே 12:6) 


இந்த ஆலயத்திலும்‌, நான்‌ இஸ்ரவேலின்‌ சகல கோத்திரங்களிலுமிருந்து 
தெரிந்துகொண்ட எருசலேமிலும்‌, என்‌ நாமத்தை என்றைக்கும்‌ விளங்கப்‌ 
பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ தாவீதோடும்‌ அவன்‌ குமாரனாகிய சாலொமோ 
னோடும்‌ சொல்லிக்‌ குறித்த ஆலயத்திலே பண்ணின தோப்பு விக்கிரகத்தை 
வைத்தல்‌ (2 இரா 21:7) 


இந்த வார்த்தையை வெறுத்து, இடுக்கமும்‌ தாறுமாறும்‌ செய்கிறதை நம்பி, 
அதைச்‌ சார்ந்து கொள்ளுதல்‌ (ஏசா 30:12) 


இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியேயும்‌ செய்யும்‌ 
படிக்குக்‌ கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாதேபோதல்‌ (2 நாளா 
34:21) 


இந்தத்‌ தீர்க்கதரிசன புஸ்தகத்தின்‌ வசனங்களிலிருந்து எதையாகிலும்‌ 
எடுத்துப்‌ போடுதல்‌ (வெளி 22:19) 


இகழ்தல்‌ (அப்‌ 17:32) 
இகழ்வோராய்‌ வாழ்தல்‌ (நீதி 3:34) 
இகழப்படுகிற மாறுபாடான இருதயமுள்ளவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 12:8) 


இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில்‌ யாதொன்றை யாராவது செய்தல்‌ 
(லேவி 18:29) 


இப்படிப்பட்டவைகளைச்‌ செய்கிறவர்களைக்‌ குற்றவாளிகளென்று தீர்த்தும்‌, 
அவைகளையே செய்தல்‌ (ரோம 2:3) 

இப்படிப்பட்டவைகளைச்‌ செய்கிறவர்கள்‌ மரணத்திற்குப்‌ பாத்திரராயிருக்‌ 
கிறார்களென்று தேவன்‌ தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அறிந்திருந்தும்‌, 
அவைகளைத்‌ தாங்களே செய்கிறதுமல்லாமல்‌, அவைகளைச்‌ செய்கிற 


மற்றவர்களிடத்தில்‌ பிரியப்படுகிறவர்களுமாயிருத்தல்‌ (ரோம 1:32) 
இப்படிச்‌ செய்யத்‌ துணிகரங்கொள்ளுதல்‌ (எஸ்தர்‌ 7:5) 
இப்பிரபஞ்சத்‌ தர்க்கம்‌ (1 கொரி 1:20) 

இப்பிரபஞ்சத்தின்மேல்‌ ஆசைவைத்தல்‌ (2 தீமோ 4:10) 
இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சம்‌ (கலா 1:4) 


இப்பொழுதே கிரியைசெய்கிற அக்கிரமத்தின்‌ இரகசியம்‌ (2 தெச 2:7) 


Page 98 of 415 


Xx x x XxX 


இடைவிடாமல்‌ பொல்லாப்பைப்‌ பிணைத்து, வழக்குகளை உண்டுபண்ணுதல்‌ 
(நீதி 6:14) 
இளைப்பாறுதல்‌ உண்டானபோதோ, கர்த்தருக்கு முன்பாக மறுபடியும்‌ 


பொல்லாப்புச்‌ செய்யத்‌ தொடங்குதல்‌ (நெகே 9:28) 
இளைப்புள்ளவர்களாய்‌ ஆத்துமாக்களில்‌ சோர்ந்துபோதல்‌ (எபி 12:3) 
இளைஞனுக்கு விரோதமாக செய்யும்‌ பாவம்‌ (ஆதி 42:22) 


இரை கவ்வுகிற ஓநாய்களைப்போல்‌ இருக்கிற பிரபுக்களாய்‌ வாழ்தல்‌ (எசே 
22:27) 

இலையுதிர்ந்து கனியற்று இரண்டூதரஞ்‌ செத்து வேரற்றுப்போன மரங்களாய்‌ 
வாழ்தல்‌ (யூதா :12) 

இது எவ்வளவு வருத்தமென்று சொல்லி, அதை ஒரு திரணமாய்ப்‌ பேசி, 
பீறுண்டதையும்‌ கால்‌ ஊனமானதையும்‌ நசல்கொண்டதையும்‌ கொண்டுவந்து 


காணிக்கையாகச்‌ செலுத்துதல்‌ (மல்‌ 1:13) 
இதம்பேசும்‌ பகைஞனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 26:25) 
இதம்பேசும்‌ பகைஞனை நம்புதல்‌ (நீதி 26:25) 
இதிலும்‌ அதிக அருவருப்புகள்‌ (எசே 8:6) 


இம்மையில்‌ தங்கள்‌ பங்கைப்‌ பெற்றிருக்கிற உலகமக்களின்‌ கை (சங்‌ 
17:14) 


இம்மைக்காக மாத்திரம்‌ கிறிஸ்துவின்மேல்‌ நம்பிக்கையுள்ளவர்களாயிருத்தல்‌ 
(1 கொரி 15:19) 


இட்ட சாபம்‌ (சங்‌ 59:12) 

இட்ட சாபமும்‌ சொல்லிய பொய்யும்‌ ஆகிய இவைகளினிமித்தம்‌ தங்கள்‌ 
பெருமையில்‌ அகப்பட௫ூதல்‌ (சங்‌ 59:12) 

இடுக்கமான கிணறு போன்ற பரஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (நீதி 23:27) 

இடுக்கண்‌ (ஏசா 8:21) 

இடுக்கண்‌ செய்கிறவன்‌ அழிக்க ஆயத்தமாகிறபோது, அவனுடைய 
உக்கிரத்துக்கு நித்தம்‌ இடைவிடாமல்‌ பயப்படுதல்‌ (ஏசா 51:13) 


இடுக்கண்‌ செய்கிறவன்‌ அழிக்க ஆயத்தமாதல்‌ (ஏசா 51:13) 


Page 99 of 415 


Xx x x XxX 


x x x 4 


Xx x XK 34 XK XK XX XX XX XX % 


இடுக்கண்‌ செய்கிறவனுடைய உக்கிரம்‌ (ஏசா 51:13) 
இடுக்கண்‌ செய்து பெற்றுக்கொள்ளுதல்‌ (லேவி 6:4) 
இடுக்கண்‌ செய்து, ஊத்தையும்‌ அழுக்குமாயிருக்கிற நகரம்‌ (செப்‌ 3:1) 


இடுக்கண்‌ செய்து, கொள்ளையடித்து, சிறுமையும்‌ எளிமையுமானவனை 
ஒடுக்கி, அந்நியனை அநியாயமாய்த்‌ துன்பப்படுத்துகிற தேசத்தின்‌ 
ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ (எசே 22:29) 


இடுக்கண்‌ செய்தல்‌ (1 சாமு 12:3) 
இடுக்கண்‌ செய்வதால்‌ வரும்‌ ஆதாயத்தை வெறுக்காதிருத்தல்‌ (ஏசா 33:15) 
இடுக்கண்கள்‌ (சங 73:4) 


இடப்பட்ட ஆணையைக்‌ கேட்டிருந்தும்‌, தான்‌ கண்டதையும்‌ அறிந்ததையும்‌ 
தெரிவியாதிருந்து பாவஞ்செய்தல்‌ (லேவி 5:1) 


இடும்பு செய்த காரியம்‌ (யாத்‌ 18:11) 
இடும்பு செய்தல்‌ (உபா 17:13) 
இடும்புள்ளவனாய்‌ வாழ்தல்‌ (எரே 50:31) 
இடறல்‌ (பிலி 1:11) 

இடறல்‌ உண்டாக்குகிற கால்‌ (மத்‌ 18:8) 
இடறல்‌ உண்டாக்குகிற கண்‌ (மத்‌ 18:9) 
இடறல்‌ உண்டாக்குகிற கை (மத்‌ 18:8) 
இடறல்கள்‌ (லூக்‌ 17:1) 

இடறலாயிருக்கிற அக்கிரமம்‌ (எசே 7:19) 
இடறலுண்டாக்குகிற வலது கண்‌ (மத்‌ 5:29) 
இடறலுண்டாக்குகிற வலதுகை (மத்‌ 5:30) 
இடறலுண்டாகப்‌ புசித்தல்‌ (ரோம 14:20) 


இயேசு இத்தனை அற்புதங்களை செய்திருந்தும்‌, அவரை விசுவாசியா 
திருத்தல்‌ (யோவா 12:37) 


இயேசு பசியாயிருக்கையில்‌ போஜனங்கொடாதிருத்தல்‌ (மத்‌ 25:42) 


Page 100 of 415 


Xx x x XxX 


x x x 4 


Xx x x 4 


இயேசு தன்னைச்‌ சந்திக்குங்காலத்தை அறியாமற்போதல்‌ (லூக்‌ 19:43) 
இயேசு தாகமாயிருக்கையில்‌ தாகத்தைத்‌ தீர்க்காதிருத்தல்‌ (மத்‌ 25:42) 


இயேசு அந்நியனாயிருக்கையில்‌ சேர்த்துக்கொள்ளாதிருத்தல்‌ (மத்‌ 25:43) 





இயேசு ஆரோக்கியமாக்காமலும்‌  இருக்கும்படிக்கு, கொழுத்திருக்கிற, 
ஜனத்தின்‌ இருதயம்‌ (அப்‌ 28:27) 

இயேசு மேல்‌ குற்றஞ்சுமத்துவதற்கான காரணம்‌ உண்டாகும்பொருட்டு 
அவரைச்‌ சோதிக்கும்படி சொல்லுதல்‌ (யோவா 8:6) 


இயேசு மேல்‌ கல்லெறியும்படி, கல்லுகளை எடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (யோவா 
10:31) 


இயேசு சொன்னதை விசுவாசியாதிருத்தல்‌ (யோவா 10:25) 


இயேசு சொல்லிய இந்த வார்த்தைகளைக்கேட்டு, இவைகளின்படி செய்யா 
திருத்தல்‌ (மத்‌ 7:26) 

இயேசு வெறுக்கிற நிக்கொலாய்‌ மதஸ்தரின்‌ கிரியைகள்‌ (வெளி 2:6 

இயேசு வஸ்திரமில்லாதிருக்கையில்‌ வஸ்திரங்‌ கொடுக்காதிருத்தல்‌ (மத்‌ 
25:43) 


இயேசு வியாதியுள்ளவராயும்‌ காவலிலடைக்கப்பட்டவராயும்‌ இருக்கையில்‌ 


விசாரிக்க வராதிருத்தல்‌ (மத்‌ 25:43) 
இயேசுநிமித்தம்‌ இடறலடைதல்‌ (மத்‌ 26:33) 
இயேசுவை நிந்தித்துப்‌ பரியாசம்‌ பண்ணுதல்‌ (லூக்‌ 23:11) 


இயேசுவை நிந்தித்தல்‌ (மாற்‌ 15:32) 





இயேசுவை பிடித்து, அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில்‌ 
ஆணியடித்துக்‌ கொலை செய்தல்‌ (அப்‌ 2:23) 


இயேசுவை துன்பப்படூத்துதல்‌ (அப்‌ 9:4) 
இயேசுவை மறுதலித்தல்‌ (2 தீமோ 2:12) 


இயேசுவை அனுப்பினவரை விசுவாசியாதிருத்தல்‌ (யோவா 5:38) 





இயேசுவை அசுத்த ஆவியைக்‌ கொண்டிருக்கிறானென்று சொல்லுதல்‌ (மாற்‌ 
3:30) 


இயேசுவை அசட்டை பண்ணி இயேசுவை அனுப்பினவரை அசட்டை 


Page 101 of 415 


Xx XX KX KX 4 xX x 4 


Xx XX xX x 4 


பண்ணுதல்‌ (லூக்‌ 10:16) 
இயேசுவை அறியாத உலகம்‌ (1 யோவா 3:1) 
இயேசுவை அறியாதிருத்தல்‌ (யோவா 1:31) 


இயேசுவை அறிந்திருக்கிறேனென்று சொல்லியும்‌, அவருடைய கற்பனை 


களைக்‌ கைக்கொள்ளாத பொய்யனாய்‌ வாழ்தல்‌ (1 யோவா 2:4) 
இயேசுவை அறிந்திருக்கிறதை மறுதலித்தல்‌ (லூக்‌ 22:34) 
இயேசுவை அறியேன்‌ என்று மறுதலித்தல்‌ (லூக்‌ 22:57) 


இயேசுவை அறியேன்‌ என்று ஆணையிட்டு, மறுபடியும்‌ மறுதலித்தல்‌ (மத்‌ 
26:72) 


இயேசுவை அறியேன்‌ என்று சொல்லி, சபிக்கவும்‌ சத்தியம்‌ பண்ணவும்‌ 


தொடங்குதல்‌ (மத்‌ 26:74) 

இயேசுவை சோதித்தல்‌ (லூக்‌ 20:23) 

இயேசுவை வாரினால்‌ அடித்து, கொலை செய்தல்‌ (லூக்‌ 18:33) 
இயேசுவை விசனப்படூத்துகிற இருதயகடினம்‌ (மாற்‌ 3:5) 
இயேசுவை விசுவாசியாதிருத்தல்‌ (யோவா 3:18) 

இயேசுவை விசுவாசிக்கமாட்டாமல்‌ போதல்‌ (யோவா 12:39) 
இயேசுவை ஒப்புக்கொடூத்தல்‌ (அப்‌ 3:13) 


இயேசுவை ஒரு அறை அறைதல்‌ (யோவா 18:22) 





இயேசுவையும்‌ இயேசுவின்‌ பிதாவையும்‌ கண்டும்‌ பகைத்துமிருத்தல்‌ (யோவா 
15:24) 


இயேசுவைக்‌ கடிந்து கொள்ளத்‌ தொடங்குதல்‌ (மத்‌ 16:22) 
இயேசுவைக்‌ கன்னத்தில்‌ அறைதல்‌ (மாற்‌ 14:65) 
இயேசுவைக்‌ கனவீனம்‌ பண்ணுதல்‌ (யோவா 8:49) 


இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுக்கப்‌ போதல்‌ (யோவா 12:4) 





இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுக்கும்‌ வகையைக்‌ குறித்து ஆலோசனை 
பண்ணுதல்‌ (லூக்‌ 22:4) 


இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுக்கும்படி பிசாசானவன்‌ இருதயத்தைத்‌ 


Page 102 of 415 


Xx x x XxX 


x x x 4 


தூண்டுதல்‌ (யோவா 13:2) 
இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுக்கும்படி சமயந்தேட௫தல்‌ (லூக்‌ 22:6) 
இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுக்கிறவனுடைய கை (லூக்‌ 22:21) 


இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுப்பதற்குத்‌ தகுந்த சமயம்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருத்தல்‌ (மாற்‌ 14:11) 


இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுூப்பதற்குச்‌ சமயம்‌ பார்த்துக்‌ கொண்டிருத்தல்‌ 
(மத்‌ 26:16) 


இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுத்தல்‌ (யோவா 6:64) 
இயேசுவைக்‌ குத்துதல்‌ (வெளி 1:7) 


இயேசுவைக்‌ கிறிஸ்து அல்ல என்று மறுதலித்தல்‌ (1 யோவா 2:22) 





இயேசுவைக்‌ கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால்‌ அவனை 
ஜெப ஆலயத்துக்குப்‌ புறம்பாக்க வேண்டுமென்று கட்டுப்பாடு செய்தல்‌ 
(யோவா 9:22) 


இயேசுவைக்‌ குறித்து இடறலடைதல்‌ (மாற்‌ 6:3) 
இயேசுவைக்‌ குறித்து முறுமுறுப்புண்டாதல்‌ (யோவா 7:12) 


இயேசுவைக்‌ குறித்து முறுமுறுத்தல்‌ (யோவா 7:32) 





இயேசுவைக்‌ குறித்தும்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளைக்‌ குறித்தும்‌ 
வெட்கப்படுதல்‌ (லூக்‌ 9:26) 


இயேசுவைக்‌ கொலைசெய்ய வகைதேடுதல்‌ (யோவா 7:1) 
இயேசுவைப்‌ பரியாசம்‌ பண்ணுதல்‌ (மாற்‌ 15:20) 


இயேசுவைப்‌ பரியாசம்‌ பண்ணி, இயேசுவை வாரினால்‌ அடித்து, இயேசுவின்‌ 


மேல்‌ துப்பி, இயேசுவை கொலைசெய்தல்‌ (மாற்‌ 10:34) 


இயேசுவைப்‌ பரியாசம்‌ பண்ணி, அவர்மேல்‌ துப்ப, கோலை எடுத்து, 


அவரைச்‌ சிரசில்‌ அடித்தல்‌ (மத்‌ 27:29,30) 
இயேசுவைப்‌ பகைக்கிற உலகம்‌ (யோவா 7:7) 
இயேசுவைப்‌ பகைத்து இயேசுவின்‌ பிதாவையும்‌ பகைத்தல்‌ (யோவா 15:23) 


இயேசுவைப்‌ பகைத்தல்‌ (யோவா 15:18) 


Page 103 of 415 


36 Xx x x XxX 


Xx x x 4 


Xx xX x x 4 


இயேசுவைப்‌ பிடிக்க வகைதேடூதல்‌ (மத்‌ 21:46) 
இயேசுவைப்‌ பிடித்தவர்களுக்கு வழிகாட்டூதல்‌ (அப்‌ 1:16) 


இயேசுவைத்‌ தூஷித்தல்‌ (மாற்‌ 15:30) 





இயேசுவைத்‌ தந்திரமாய்ப்‌ பிடித்துக்‌ கொலைசெய்யும்படி ஆலோசனை 
பண்ணுதல்‌ (மத்‌ 26:4) 


இயேசுவைத்‌ தள்ளி இயேசுவின்‌ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதிருத்தல்‌ 
(யோவா 12:48) 


இயேசுவையோ அவர்கள்‌ இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடூத்தல்‌ (லூக்‌ 23:25) 
இயேசுவைச்‌ சோதித்தல்‌ (மாற்‌ 10:2) 


இயேசுமேல்‌ குற்றஞ்சாட்டத்‌ தொடங்குதல்‌ (லூக்‌ 23:2) 





இயேசுமேல்‌ குற்றஞ்சாட்டும்‌ பொருட்டு, அவர்‌ வாய்மொழியில்‌ ஏதாகிலும்‌ 
பிழை கண்டுபிடிக்க வேண்டும்‌ என்று உபாயம்‌ பண்ணி அவரை மிகவும்‌ 
நெருக்கவும்‌, அநேக காரியங்களைக்‌ குறித்துப்‌ பேசும்படி அவரை ஏவவும்‌ 
தொடங்குதல்‌ (லூக்‌ 11:53,54) 


இயேசுமேல்‌ பிடிவாதமாய்க்‌ குற்றஞ்சாட்டிக்‌ கொண்டே நிற்றல்‌ (லூக்‌ 23:10) 


இயேசுமேல்‌ துப்பவும்‌, இயேசுவுடைய முகத்தை மூடவும்‌, இயேசுவைக்‌ 
குட்டவும்‌, ஞானதிருஷ்டியினாலே பார்த்துச்‌ சொல்‌ என்று சொல்லவும்‌ 
தொடங்குதல்‌ (மாற்‌ 14:65) 


இயேசுமேல்‌ எறியும்படி கல்லுகளை எடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (யோவா 8:59) 
இயேசுவோடே இராமல்‌ இயேசுவுக்கு விரோதியாயிருத்தல்‌ (லூக்‌ 11:23) 


இயேசுவோடே ஜஐக்கியப்பட்டவர்களென்று சொல்லியும்‌, இருளிலே நடக்கிறவர்‌ 
களாயிருத்தல்‌ (1 யோவா 1:6) 


இயேசுவோடே சேர்க்காமல்‌ சிதறடித்தல்‌ (மத்‌ 12:30) 
இயேசுவுக்கு இடறலாயிருத்தல்‌ (மத்‌ 16:23) 
இயேசுவுக்கு விரோதமாய்‌ வருதல்‌ (லூக்‌ 22:52) 


இயேசுவுக்குத்‌ தூரமாய்‌ விலகியிருக்கிற இருதயம்‌ (மாற்‌ 7:6) 





இயேசுவுக்குச்‌ சொந்தமானவர்கள்‌ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதிருத்தல்‌ 
(யோவா 1:11) 


Page 104 of 415 


33% xX x x 


இயேசுவுடைய முகத்தில்‌ துப்பி, இயேசுவைக்‌ குட்டி இயேசுவைக்‌ 
கன்னத்தில்‌ அறைதல்‌ (மத்‌ 26:67) 


இயேசுவுடைய பேச்சிலே குற்றங்கண்டுூபிடிக்க முயற்சித்தல்‌ (லூக்‌ 20:20) 
இயேசுவுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதிருத்தல்‌ (யோவா 3:32) 


இயேசுவுடைய சீஷரில்‌ அநேகர்‌ அவருடனேகூட நடவாமல்‌ பின்வாங்கிப்‌ 
போதல்‌ (யோவா 6:66) 


இயேசுவுடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்தல்‌ (லூக்‌ 5:30) 
இயேசுவுடைய வசனம்‌ (இருதயத்தில்‌) தரித்திராதிருத்தல்‌ (யோவா 5:38) 
இயேசுவுடன்‌ இராமல்‌ இயேசுவுக்கு விரோதியாயிருத்தல்‌ (மத்‌ 12:30) 
இயேசுவின்‌ உபதேசத்தைக்‌ கேட்க மனதில்லாதிருத்தல்‌ (யோவா 8:43) 


இயேசுவின்‌ நாமத்தை (கள்ள ஊழியர்‌) தரித்துக்‌ கொள்ளுதல்‌ (மத்‌ 24:5) 





இயேசுவின்‌ நாமத்தைத்‌ தரித்துக்கொண்டு: நான்தான்‌ கிறிஸ்து என்றும்‌, 
காலம்‌ சமீபித்தது என்றும்‌ சொல்லுதல்‌ (லூக்‌ 21:8) 


இயேசுவின்‌ நாமத்தைத்‌ தரித்துக்கொண்டு: நானே கிறிஸ்து என்று சொல்லி, 
அநேகரை வஞ்சித்தல்‌ (மத்‌ 24:5) 


இயேசுவின்‌ நாமத்தைத்‌ தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்குதல்‌ (அப்‌ 
9:21) 


இயேசுவின்‌ கண்களைக்‌ கட்டி, அவருடைய முகத்தில்‌ அறைதல்‌ (லூக்‌ 
22:64) 


இயேசுவின்‌ பிதாவைக்‌ கனம்‌ பண்ணாதிருத்தல்‌ (யோவா 8:49) 
இயேசுவின்‌ பிதாவின்‌ வீட்டை வியாபார வீடாக்குதல்‌ (யோவா 2:16) 


இயேசுவின்‌ பலத்த செய்கைகளில்‌, அதிகமானவைகளைச்‌ செய்யக்‌ கண்ட 


பட்டணங்கள்‌ மனந்திரும்பாமற்போதல்‌ (மத்‌ 11:20) 


இயேசுவின்‌ மந்தையின்‌ ஆடூகளாயிராதபடியினால்‌ விசுவாசியாமலிருத்தல்‌ 
(யோவா 10:26) 


இயேசுவின்‌ வார்த்தையைக்‌ கேட்டு, மனமடிந்து, துக்கத்தோடே போய்விடூதல்‌ 
(மாற்‌ 10:22) 


இயேசுவின்‌ வசனத்தை அறியாதிருத்தல்‌ (யோவா 8:43) 


Page 105 of 415 


36 Xx xX x XxX 


Xx xX x 4 


Xx XxX KX 4 x 4 


இயேசுவினிமித்தம்‌ நிந்தித்துத்‌ துன்பப்படுத்தி, பலவித தீமையான 
மொழிகளையும்‌ பொய்யாய்ச்‌ சொல்லுதல்‌ (மத்‌ 5:11) 


இயேசுவிடத்தில்‌ இடறலடைதல்‌ (லூக்‌ 7:23) 


இயேசுவிடத்தில்‌ குற்றம்‌ பிடிக்கும்படி, இயேசுமேல்‌ நோக்கமாயிருத்தல்‌ (லூக்‌ 
6:7) 


இயேசுவிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிற சிறியரில்‌ ஒருவனுக்கு இடறல்‌ 


உண்டாக்குதல்‌ (மாற்‌ 9:42) 
இயேசுவிடம்‌ முறுமுறுத்தல்‌ (மத்‌ 20:12) 
இயேசுவில்‌ நிலைத்திராதிருத்தல்‌ (யோவா 15:4) 


இயேசுவில்‌ கனிகொடாதிருக்கிற கொடி (யோவா 15:2) 





இயேசுவில்‌ அன்பாயிராமல்‌, இயேசுவின்‌ வசனங்களைக்‌ கைக்கொள்ளா 


திருத்தல்‌ (யோவா 14:24) 


இதோ, தங்கள்‌ நாவின்‌ சொல்லையே வழங்கி: அவர்‌ அதை உரைத்தார்‌ 
என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ (எரே 23:31) 


இழிவான இச்சைரோகங்கள்‌ (ரோம 1:26) 
இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவராய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 3:3) 
இழிவான ஆதாயத்தை இச்சித்தல்‌ (தீத்‌ 14) 


இழிவான ஆதாயத்துக்காகத்‌ தகாதவைகளை உபதேசித்து, முழுக்குடூம்பங்‌ 
களையும்‌ கவிழ்த்துப்‌ போடூதல்‌ (தீத்‌ 1:11) 


இழிவான ஆதாயம்‌ (1 தீமோ 3:8) 

இச்சை (ரோம 7:7) 

இச்சையடக்கமில்லாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:3) 
இச்சையினால்‌ உலகத்திலுண்டான கேடு (2 பேது 1:4) 
இச்சக உதடுகளால்‌ இருமனதாய்ப்‌ பேசுதல்‌ (சங்‌ 12:2) 


இச்சக வார்த்தைகளைப்‌ பேசும்‌ அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீயாய்‌ 
வாழ்தல்‌ (நீதி 7:4) 


இச்சக வார்த்தைகளைச்‌ சொல்லுதல்‌ (யோபு 41:3) 


Page 106 of 415 


XxX XX XK 34 34% XX 34% xX x % 


இச்சகப்‌ பேச்சு (ரோம 16:18) 

இச்சகப்‌ பேச்சுகள்‌ (தானி 11:32) 

இச்சகப்‌ பேச்சுகளினால்‌ கள்ளமார்க்கத்தாராக்குதல்‌ (தானி 11:32) 
இச்சகம்‌ பேசுகிற நாவு (சங்‌ 5:9) 

இச்சகம்‌ பேசுகிற எல்லா உதடுகள்‌ (சங்‌ 12:3) 

இச்சகம்‌ பேசும்‌ நாவையுடைய பரஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (நீதி 6:24) 
இச்சகமான வசனங்களைச்‌ சொல்லுதல்‌ (1 தெச 2:5) 
இச்சகமான வசனங்கள்‌ (1 தெச 2:5) 

இச்சித்த காரியங்கள்‌ (யோபு 20:20) 

இச்சித்தல்‌ (யாக்‌ 4:2) 

இளம்பிராயத்திலே வேசித்தனம்‌ பண்ணுதல்‌ (எசே 23:3) 


இளங்காளையினாலும்‌, ஏழு கடாக்களினாலும்‌, தன்னைப்‌ பிரதிஷ்டையாக்‌ 
கும்படி வந்து தெய்வம்‌ அல்லாதவைகளுக்கு ஆசாரியனாதல்‌ (2 நாளா 
13:9) 


இளவயதானவர்கள்‌ பரியாசம்‌ பண்ணுதல்‌ (யோபு 30:1) 


இளவயதின்‌ நாட்களை நினையாமல்‌, இவைகளெல்லாவற்றினாலும்‌ 


கர்த்தருக்குக்‌ கோபம்‌ உண்டாக்குதல்‌ (எசே 16:43) 

இளவயதின்‌ பாவங்கள்‌ (சங்‌ 25:7) 

இவ்விடத்தில்‌ குற்றமில்லாத இரத்தத்தைச்‌ சிந்துதல்‌ (எரே 22:3) 

இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து, தன்‌ சகோதரனுக்குக்‌ குறைச்சலுண்‌ 


டென்று கண்டு, தன்‌ இருதயத்தை அவனுக்கு அடைத்துக்‌ கொள்ளுதல்‌ (1 
யோவா 3:17) 


இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும்‌, கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகளி 
டத்தில்‌ இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்‌ பிரபுவாகிய 
ஆவிக்கேற்றபடியாகவும்‌ நடந்து கொள்ளுதல்‌ (எபே 2:2) 


இவ்வுலகத்தின்‌ வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருத்தல்‌ (கலா 4:3) 
இவர்கள்‌ கர்த்தருடைய ஜனங்கள்‌, அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள்‌ 


என்று சொன்னதினால்‌, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தைப்‌ பரிசுத்தக்‌ 


Page 107 of 415 


Xx x x XxX 


Xx XxX KX 4 x 4 


Xx x x 4 


குலைச்சலாக்குதல்‌ (எசே 36:20) 


இரக்கம்‌ வையாமல்‌, முதிர்வயதுள்ளவர்களின்மேல்‌ நுகத்தை மகா 


பாரமாக்குதல்‌ (ஏசா 47:6) 
இரக்கமில்லாமை (ரோம 1:31) 


இரக்கமற்றவனாயிருந்து கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாததாயிருக்கிற 
காரியத்தைச்‌ செய்தல்‌ (2 சாமு 12:6) 


இரகசிய ஆலோசனை பேசுகிறவர்கள்‌ கூட்டத்தில்‌ சேருதல்‌ (ஆதி 49:6) 
இரகசிய ஆலோசனைக்கு உடன்படூகிற ஆத்துமா (ஆதி 49:6) 
இரகசிய ஆலோசனைக்கு உடன்படுதல்‌ (ஆதி 49:6) 


இரகசியத்தை வெளிப்படுத்தும்‌ புறங்கூறித்‌ திரிகிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
11:13) 


இரகசியமாய்‌ மனைவியைத்‌ தள்ளிவிட யோசனையாயிருத்தல்‌ (மத்‌ 1:19) 
இரகசியங்களை வெளிப்படுத்துகிற, தூற்றிக்கொண்டு திரிகிறவனாய்‌ வாழ்தல்‌ 
(நீதி 20:19) 

இருப்புக்‌ கருவிகளினால்‌ போரடித்தல்‌ (ஆமோ 1:3) 

இராத்திரியிலே வெறிகொள்ளுதல்‌ (1 தெச 5:7) 

இரத்தக்காலடிகளால்‌ மிதிக்கப்பட்டிருக்கிற பட்டணம்‌ (ஓசி 6:8) 

இரத்தப்‌ பிரியம்‌ (சங்‌ 26:9) 

இரத்தப்பழி (2 நாளா 24:25) 

இரத்தப்பழிக்காக ஒடூக்கப்பட்டவன்‌ குழியில்‌ ஒளிக்க ஓடிவந்தால்‌, அவனை 
ஆதரித்தல்‌ (நீதி 28:17) 

இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 28:17) 
இரத்தப்பழிகளோடே இரத்தப்பழிகள்‌ சேருதல்‌ (ஓசி 4:2) 

இரத்தப்பழிகள்‌ (சங்‌ 51:14) 

இரத்தப்பழிகளாலே பட்டணத்தைக்‌ கட்டி, அநியாயத்தினாலே நகரத்தைப்‌ 
பலப்படுத்துதல்‌ (ஆப 2:12) 


இரத்தப்பழிகளின்‌ நகரம்‌ (நாகூ 3:1) 


Page 108 of 415 


Xx XX Xx x Xx 


* 


Xx x x 4 


Xx Xx Xx x 4 


இரத்தப்பழியை வாங்க மற்றவரை குத்திக்‌ கொல்லுதல்‌ (2 சாமு 3:27) 
இரத்தப்பிரியனாய்‌ வாழ்தல்‌ (2 சாமு 16:7) 

இரத்தப்பிரியம்‌ (சங்‌ 5:6) 

இரத்தப்பிரியராய்‌ வாழ்தல்‌ (2 சாமு 21:1) 


இரத்தாம்பரமும்‌ சிவப்பான ஆடையுந்தரித்து, பொன்னினாலும்‌ இரத்தினங்‌ 
களினாலும்‌ முத்துக்களினாலும்‌ சிங்காரிக்கப்பட்டு, தன்‌ வேசித்தனமாகிய 


அருவருப்புகளாலும்‌ அசுத்தத்தாலும்‌ நிறைந்த பொற்பாத்திரத்தைத்‌ தன்‌ 
கையிலே பிடித்திருத்தல்‌ (வெளி 17:4) 


இரத்தாம்பரச்சிவப்பாயிருக்கிற பாவங்கள்‌ (ஏசா 1:18) 
இரத்தத்தை தண்ணீரைப்போலச்‌ சிந்துதல்‌ (சங்‌ 79:3) 


இரத்தத்தை மண்ணிலே மறைந்துபோகும்படி அதைத்‌ தரையிலே ஊற்றாமல்‌ 
கற்பாறையிலே ஊற்றிப்‌ போடுதல்‌ (எசே 24:7) 


இரத்தத்தை வெறுக்காதிருத்தல்‌ (எசே 35:6) 
இரத்தத்தாலும்‌ கறைப்பட்டிருக்கிற கைகள்‌ (ஏசா 59:3) 
இரத்தத்தினால்‌ நிறைந்திருக்கிற கைகள்‌ (ஏசா 1:15) 


இரத்தத்தோடே கூடியதைத்‌ தின்று, நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக 
கண்களை ஏறெடுத்து, இரத்தத்தைச்‌ சிந்துதல்‌ (எசே 33:25) 
இரத்தம்‌ இருக்கிற கைகள்‌ (எசே 23:45) 


இரத்தம்‌ சிந்தாதபடிக்குத்‌ தன்‌ பட்டயத்தை அடக்கிக்‌ கொள்ளுதல்‌ (எரே 
48:10) 


இரத்தம்‌ சிந்துதல்‌ (ஆதி 37:22) 

இரத்தம்‌ என்னப்பட்டதைப்‌ புசித்தல்‌ (லேவி 17:10) 
இரத்தமும்‌ இருக்கிற கைகள்‌ (எசே 23:37) 
இரத்தஞ்சிந்துகிறதற்குத்‌ தீவிரிக்கிற கால்கள்‌ (ரோம 3:15) 


இரத்தஞ்சிந்தப்‌ பதிவிருப்பதைப்‌ பற்றிய துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ (நீதி 
12:6) 


இரத்தஞ்சிந்தப்‌ பதிவிருத்தல்‌ (மீகா 7:2) 


Page 109 of 415 


33% 34% % 


36 Xx xX x XxX 


XX XX XK XX x % 


இரத்தஞ்சிந்துதல்‌ (எசே 16:38) 

இரத்தஞ்சிந்தும்‌ ஸ்திரீகளாய்‌ வாழ்தல்‌ (எசே 23:45) 

இரத்தஞ்சிந்தும்படி பதிவிருந்து, குற்றமற்றிருக்கிறவர்ளை முகாந்தரமின்றிப்‌ 
பிடிக்கும்படி ஒளித்திருத்தல்‌ (நீதி 1:11) 

இரத்தஞ்சிந்தும்படிக்கு அபாண்டம்‌ பேசுதல்‌ (எசே 22:9) 
இரத்தஞ்சிந்தும்படிக்குப்‌ பரிதானம்‌ வாங்குதல்‌ (எசே 22:12) 

இரத்தஞ்சிந்திய நகரம்‌ (எசே 24:9) 

இரத்தஞ்சிந்தின நகரத்தின்‌ அருவருப்புகள்‌ (எசே 22:2) 

இரத்தஞ்சிந்தின நகரம்‌ (எசே 22:2) 


இரத்தஞ்சிந்துவதற்கான யோசனைகளைக்‌ கேளாதபடிக்குத்‌ தன்‌ செவியை 
அடைக்காதிருத்தல்‌ (ஏசா 33:15) 


இருநாக்குள்ளவராய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 3:8) 
இருக்கும்‌ தேசத்தைப்‌ பரிசுத்தக்‌ குலைச்சலாக்குதல்‌ (எண்‌ 35:33) 
இருதய கடினம்‌ (மாற்‌ 16:14) 


இருதயத்தை மயக்குகிற வேசித்தனமும்‌ திராட்சரசமும்‌ மதுபானமும்‌ (ஓசி 
4:11) 


இருதயத்தை அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றும்படி சாயப்பண்ணுதல்‌ (1 இரா 
11:2) 


இருதயத்தை வழுவிப்போகப்‌ பண்ணுதல்‌ (1 இரா 11:3) 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்துதல்‌ (யாத்‌ 4:21) 
இருதயத்தைக்‌ கலங்கப்‌ பண்ணுதல்‌ (உபா 1:28) 
இருதயத்தைக்‌ கெடுக்கும்‌ பரிதானம்‌ (பிர 7:7) 
இருதயத்தைத்‌ தாழ்த்தாமலிருத்தல்‌ (தானி 5:22) 


இருதயத்தைத்‌ தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனுக்கு இன்னும்‌ நேராக்காதிருத்தல்‌ 
(2 நாளா 20:33) 


இருதயத்தைத்‌ தேவனின்‌ இருதயத்தைப்போல ஆக்குதல்‌ (எசே 28:6) 


இருதயத்தைச்‌ செவ்வைப்படுத்தாமலும்‌, தேவனை உறுதியாய்ப்‌ பற்றிக்‌ 


Page 110 of 415 


Xx KX 34 34 XX xX x x 


* Xx KX KX xX x 4 


Xx x x 4 


கொள்ளாமலும்‌ இருந்த முரட்டாட்டமும்‌ கலகமுமுள்ள சந்ததியாய்‌ வாழ்தல்‌ 
(சங்‌ 78:8) 


இருதயத்தின்‌ நுனித்தோலை விருத்தசேதனம்‌ பண்ணாதிருத்தல்‌ (இரட்சிக்கப்‌ 
படாதிருத்தல்‌) (உபா 10:16) 


இருதயத்தின்‌ கடினம்‌ (சங்‌ 81:12) 

இருதயத்தின்‌ கசப்பு (நீதி 14:10) 

இருதயத்தின்‌ அந்தரங்கங்கள்‌ (சங்‌ 44:21) 

இருதயத்தின்‌ அகந்தை (எரே 49:16) 

இருதயத்தின்‌ அகங்காரம்‌ (1 சாமு 17:28) 

இருதயத்தின்‌ எண்ணம்‌ (அப்‌ 8:22) 

இருதயத்தினால்‌ உணராதிருத்தல்‌ (யோவா 12:40) 
இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணங்கொள்ளுதல்‌ (அப்‌ 5:4) 


இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும்‌ விரோதத்தையும்‌ வைத்து 
பெருமை பாராட்டுதல்‌ (யாக்‌ 3:14) 


இருதயத்திலே அவள்‌ அழகை இச்சித்தல்‌ (நீதி 6:25) 

இருதயத்திலே பொல்லாத நினைவு கொள்ளுதல்‌ (உபா 15:9) 
இருதயத்திலே விருத்தசேதனமில்லாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 9:26) 
இருதயத்தில்‌ மாசு (சங்‌ 24:4) 

இருதயத்தில்‌ அக்கிரம சிந்தை கொள்ளுதல்‌ (சங்‌ 66:18) 


இருதயத்தில்‌ அக்கிரமத்தைச்‌ சேகரித்துக்‌ கொண்டு, தெருவிலே போய்‌, 
அதைத்‌ தூற்றுதல்‌ (சங்‌ 41:6) 

இருதயத்தில்‌ யோசனைகள்‌ எழும்ப, பொல்லாத நினைவை நினைத்தல்‌ 
(எசே 38:11) 


இருதயத்தில்‌ ஏழு அருவருப்புகள்‌ உள்ள பகைஞனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 26:25) 
இருதயத்திலிருக்கிற சஞ்சலம்‌ (பிர 11:10) 
இருதயம்‌ கர்த்தரிடத்தில்‌ நிலைவரப்படாதிருத்தல்‌ (சங்‌ 78:37) 


இருதயம்‌ பின்வாங்குதல்‌ (சங்‌ 44:19) 


Page 111 of 415 


Xx KX 34 4 x Xx 


இருதயம்‌ பின்வாங்கிப்‌ போகாதபடி அநேகம்‌ ஸ்திரீகளைப்‌ படைத்தல்‌ (உபா 
17:17) 


இருதயம்‌ பரஸ்திரீயின்‌ வழியிலே சாய்தல்‌ (நீதி 7:25) 

இருதயம்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ இருதயத்தைப்போல்‌, தன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிராதிருத்தல்‌ (1 இரா 15:3) 

இருதயம்‌ பொருளாசையைச்‌ சாருதல்‌ (சங 119:36) 

இருதயம்‌ மேட்டிமையாகி, ஆவி கர்வத்தினாலே கடினப்படூுதல்‌ (தானி 5:20) 
இருதயம்‌ மேட்டிமைகொண்டு: நான்‌ தேவன்‌, நான்‌ சமுத்திரத்தின்‌ நடுவே 
தேவாசனத்தில்‌ வீற்றிருக்கிறேன்‌ என்று சொல்லி, இருதயத்தைத்‌ தேவனின்‌ 
இருதயத்தைப்போல்‌ ஆக்குதல்‌ (எசே 28:2) 

இருதயம்‌ வஞ்சிக்கப்படுதல்‌ (உபா 11:16) 

இருதயமாகிய நல்ல  பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்துக்‌ 
காட்டாதிருத்தல்‌ (மத்‌ 12:35) 


இருதயமாகிய பொல்லாத  பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை 
எடூத்துக்காட்டுகிற பொல்லாத மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 12:35) 


இருதயங்களைக்‌ கடினப்படுத்துதல்‌ (எபி 3:15) 


இருதயங்கள்‌ பெருந்திண்டியினாலும்‌ வெறியினாலும்‌ லவுகீக கவலைக 
ளினாலும்‌ பாரமடைதல்‌ (லூக்‌ 21:34) 


இருதயசிந்தையில்‌ அகந்தை (லூக்‌ 1:51) 


இரும்பெழுத்தாணியினாலும்‌, வைரத்தின்‌ நுனியினாலும்‌ எழுதப்பட்டு, 
இருதயத்தின்‌ பலகையிலும்‌ பலிபீடங்களுடைய கொம்புகளிலும்‌ பதிந்திருக்கிற 
யூதாவின்‌ பாவம்‌ (எரே 17:1) 


இருமனமுள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (யாக்‌ 4:8) 
இருமனமுள்ளவராய்‌ வாழ்தல்‌ (யாக்‌ 1:8) 

இருள்‌ (1 யோவா 2:8) 

இருளாயிருக்கும்‌ சரீரம்‌ (லூக்‌ 11:34) 

இருளடைந்த உணர்வில்லாத இருதயம்‌ (ரோம 1:21) 


இருளில்‌ நடத்தல்‌ (யோவா 12:35) 


Page 112 of 415 


xX x x x 


Xx xX xX Xx x 


இருளில்‌ அகப்படுதல்‌ (யோவா 12:35) 
இருவழிகளில்‌ நடக்கிற திரியாவரக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 28:6) 


இரதங்களைக்‌ குறித்தும்‌, குதிரைகளைக்‌ குறித்தும்‌ மேன்மை பாராட்டுதல்‌ 
(சங்‌ 20:7) 


இரட்டிப்பாய்‌ நரகத்தின்‌ மகனாக்குதல்‌ (மத்‌ 23:15) 


இரட்சிக்கப்படத்தக்கதாய்ச்‌ சத்தியத்தின்‌ மேலுள்ள அன்பை அங்கிகரியாமற்‌ 
போதல்‌ (2 தெச 2:10) 


இரவில்‌ அக்கினியிலும்‌ பகலில்‌ மேகத்திலும்‌ முன்‌ சென்றவரை விசுவாசியா 
மற்போதல்‌ (உபா 1:33) 


இரவுக்கும்‌ இருளுக்கும்‌ உள்ளானவர்களாய்‌ வாழ்தல்‌ (1 தெச 5:5) 


இரண்டு ஜாதிகளும்‌ இரண்டு தேசங்களும்‌ கர்த்தர்‌ வசமாயிருந்தும்‌, 
அவைகள்‌ என்னுடையவைகளாகும்‌, நான்‌ அவைகளைச்‌  சுதந்தரித்துக்‌ 


கொள்ளுவேன்‌ என்று சொல்லுதல்‌ (எசே 35:10) 
இரண்டூ நினைவுகளால்‌ குந்திக்குந்தி நடத்தல்‌ (1 இரா 18:21) 
இரண்டூ கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்கள்‌ (2 இரா 17:16) 


இரண்டு தீமைகளைச்‌ செய்த, கர்த்தருடைய ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 
2:13) 


இரண்டு எஜமான்களுக்கு ஊழியஞ்செய்தல்‌ (மத்‌ 6:24) 
இரண்டகம்‌ (யோசுவா 22:22) 
இரண்டகம்‌ பண்ணுதல்‌ (1 சாமு 15:23) 


இரண்டகம்‌ பண்ணுதலுக்குச்‌ சரியாய்‌ இருக்கிற பில்லிசூனியப்பாவம்‌ (1சாமு 
15:23) 


இரண்டுவித பாவங்கள்‌ (ஓசி 10:10) 

இறுமாப்பு (1 தீமோ 3:6) 

இறுமாப்பாய்‌ ஆளுகிற அதிகாரிகளாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 20:25) 
இறுமாப்பாய்‌ ஆளுதல்‌ (மாற்‌ 10:42) 


இறுமாப்பாய்ப்‌ பேசுதல்‌ (சங்‌ 73:8) 


Page 113 of 415 


Xx XX XX XK 34 23% 4 4 4 4 


333 34 23 34 4 XX x 


இறுமாப்பாயிருக்கும்‌ மனுஷனுடைய இருதயம்‌ (நீதி 18:12) 


இறுமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிருக்கிற இவ்வுலக ஐசுவரியமுள்ளவராய்‌ 
வாழ்தல்‌ (1 தீமோ 6:17) 


இறுமாப்பானவைகளைப்‌ பேசும்‌ வாய்‌ (யூதா :16) 
இறுமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சு (1 கொரி 4:19) 
இறுமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பெலம்‌ (1 கொரி 4:19) 
இறுமாப்படைதல்‌ (1 கொரி 4:6) 

இறுமாப்புள்ள இருதயம்‌ (சங்‌ 131:1) 

இறுமாப்புள்ள கழுத்து (சங்‌ 75:5) 

இறுமாப்புள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:4) 

இறுமாப்புள்ளவராய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 6:4) 

இறுமாப்பை உண்டாக்கும்‌ அறிவு (1 கொரி 8:1) 

இல்லாமற்போகும்‌ பொருள்மேல்‌ கண்களைப்‌ பறக்க விடுதல்‌ (நீதி 23:5) 


இலகுவுண்டாயிற்றென்று கண்டபோது தன்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, 
செவிகொடாமற்போதல்‌ (யாத்‌ 8:15) 


இலட்சையான புணர்ச்சி (1 இரா 15:12) 

இலச்சை (நீதி 12:16) 

இலச்சை உண்டு பண்ணுதல்‌ (நீதி 12:4) 

இலச்சையான காரியம்‌ (உபா 24:1) 

இலச்சையான காரியங்களைச்‌ செய்தல்‌ (ஓசி 2:5) 
இலச்சையான புணர்ச்சி (1 இரா 14:24) 
இலச்சையுண்டாக்குகிற புத்திரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 17:2) 
இலச்சையுண்டாக்குதல்‌ (நீதி 14:35) 

இலச்சைகள்‌ (2 பேது 2:13) 


இலச்சையை உண்டாக்குகிற மகனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 10:5) 


Page 114 of 415 


Xx XX XxX x Xx 


இணங்காமை (ரோம 1:31) 

இணங்காதவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:3) 

ஈட்டிகளும்‌ அம்புகளும்‌ போன்ற பற்கள்‌ (சங்‌ 57:4) 

ஈவாப்‌ பட்டணங்களின்‌ தேவர்கள்‌ (2 இரா 18:34) 

உயர்ந்த மேடுகளின்மேல்‌ பச்சையான மரங்களண்டையில்‌ இருந்த பலி 


பீடங்களையும்‌ தோப்புகளையும்‌ பிள்ளைகள்‌ நினைக்கும்படி செய்தல்‌ (எரே 
17:2) 


உயர்ந்த மேடுூகளின்மேல்‌ பச்சையான மரங்களண்டையில்‌ இருக்கிற பலி 
பீடங்கள்‌ (எரே 17:2) 


உயர்ந்த மேடுகளின்மேல்‌ பச்சையான மரங்களண்டையில்‌ இருக்கிற 


தோப்புகள்‌ (எரே 17:2) 


உயர்ந்த சகல மேட்டின்மேலும்‌, பச்சையான சகல மரத்தின்‌ கீழும்‌, 
மேடைகளையும்‌ சிலைகளையும்‌ தோப்பு விக்கிரகங்களையும்‌ உண்டாக்குதல்‌ 


(1 இரா 14:23) 


உயரமான சகல மலையின்மேலும்‌, பச்சையான சகல மரத்தின்கீழும்‌ போய்‌, 


அங்கே வேசித்தனம்‌ பண்ணும்‌ சீர்கெட்ட இஸ்ரவேலாய்‌ வாழ்தல்‌ (எரே 3:6) 


உயரமான சகல மேட்டின்மேலும்‌, பச்சையான சகல மரத்தின்‌ கீழும்‌ 
வேசியாய்த்‌ திரிதல்‌ (எரே 2:20) 


உயரமும்‌ உன்னதமுமான மலைகளின்மேல்‌ மஞ்சத்தை வைத்து அங்கேயும்‌ 


பலியிடூம்படி ஏறுதல்‌ (ஏசா 57:7) 


உயிர்த்தெழுந்திருந்த இயேசுவைக்‌ கண்டவர்களை நம்பாமற்போதல்‌ (மாற்‌ 
16:14) 


உயிருள்ளவர்களுக்காகச்‌ செத்தவர்களிடத்தில்‌ விசாரித்தல்‌ (ஏசா 8:19) 


உயிருள்ளவனென்று பெயர்கொண்டிருந்தும்‌ செத்தவனாயிருத்தல்‌ (வெளி 
3:1) 


உன்னதத்திலிருக்கிற தேவனை மறுதலித்தல்‌ (யோபு 31:28) 


உன்னதமான தேவனைப்‌ பரீட்சைபார்த்து, அவருக்குக்‌ கோபம்‌ மூட்டி, 


அவருடைய சாட்சிகளைக்‌ கைக்கொள்ளாமற்போதல்‌ (சங்‌ 78:56) 


உன்னதமானவரின்‌ சமுகத்தில்‌ மனுஷருடைய நியாயத்தைப்‌ புரட்டூதல்‌ (புல 


Page 115 of 415 


Xx XX KX 34 34 x 4 


3:35) 
உன்னதமானவரிடத்திற்கு திரும்பாதிருத்தல்‌ (ஓசி 7:16) 


உன்னதமானவரிடத்தில்‌ வரவழைத்தாலும்‌ ஒருவனும்‌ எழும்பாதிருத்தல்‌ (ஓசி 
11:7) 


உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளைப்‌ பேசி, உன்னதமான 
வருடைய பரிசுத்தவான்‌௧ளை ஒடுக்கி, காலங்களையும்‌ பிரமாணங்களையும்‌ 


மாற்ற நினைத்தல்‌ (தானி 7:25) 
உக்கிரக்கோபம்‌ கொள்ளுதல்‌ (ஏசா 7:6) 
உக்கிரத்தின்‌ மிலாறு (நீதி 22:8) 
உக்கிரம்‌ (எஸ்தர்‌ 2:1) 

உக்கிரம்‌ நிறைந்தவனாதல்‌ (எஸ்தர்‌ 5:9) 
உக்கிரமான கோபம்‌ (ஆதி 49:7) 


உக்கிரமுள்ள மனுஷனோடே நடத்தல்‌ (நீதி 22:24) 





உக்கிரங்கொண்டு ஓயாத அடியாய்‌ ஜனங்களை அடித்து, கோபமாய்‌ 


ஜாதிகளை அரசாள்தல்‌ (ஏசா 14:6) 
உபாயமுள்ளவனாயிருந்து, தந்திரத்தினாலே பிடித்தல்‌ (2 கொரி 12:16) 
உபத்திரவப்படுத்துதல்‌ (2 தெச 1:6) 


உபத்திரவத்தைப்‌ பார்க்கிலும்‌ அக்கிரமத்தைத்‌ தெரிந்து கொள்ளுதல்‌ (யோபு 
36:21) 


உபத்திரவம்‌ (சங்‌ 10:14) 
உபதேசத்தைக்‌ கொண்டு வராதிருத்தல்‌ (2 யோவா :10) 


உபவாசிக்கும்‌ நாளிலே இச்சையின்படி நடந்து, வேலைகளையெல்லாம்‌ 


கட்டாயமாய்ச்‌ செய்தல்‌ (ஏசா 58:3) 


உபவாசிக்கும்போது, மாயக்காரரைப்போல முகவாடலாய்‌ இருத்தல்‌ (மத்‌ 
6:16) 


உபவாசிக்கிறதை மனுஷர்‌ காணும்பொருட்டாக, தங்கள்‌ முகங்களை வாடப்‌ 
பண்ணுதல்‌ (மத்‌ 6:16) 


உடைமைகளைக்‌ கொள்ளையிடுதல்‌ (எஸ்தர்‌ 8:12) 


Page 116 of 415 


Xx XX XK KX 34 34 34 xX % 


Xx x x 4 


உத்தமனும்‌ சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ பயந்து, பொல்லாப்புக்கு 


விலகுகிறவனுமாயிராதிருத்தல்‌ (யோபு 1:1) 


உத்தமர்களை மோசப்படுத்தி, பொல்லாத வழியிலே நடத்துகிற மனுஷன்‌ 
வெட்டின குழி (நீதி 28:10) 


உத்தமர்களை மோசப்படூத்தி, பொல்லாத வழியிலே நடத்துதல்‌ (நீதி 28:10) 
உத்தமனைப்‌ பகைக்கிற இரத்தப்பிரியராய்‌ வாழ்தல்‌ (நீதி 29:10) 


உத்தண்டங்களை கர்த்தருடைய ஜனத்தைவிட்டு அகற்றாதிருத்தல்‌ (எசே 
45:9) 


உதாசனத்துக்கு உதாசனத்தை சரிக்கட்டூதல்‌ (1 பேது 3:9) 

உதாசினராய்‌ வாழ்தல்‌ (1 கொரி 6:10) 

உதடூகள்‌ பொய்யைப்‌ பேசி, நாவு நியாயக்கேட்டை வசனித்தல்‌ (ஏசா 59:3) 
உதடுகளின்‌ மாறுபாடு (நீதி 4:24) 

உதடூகளினால்‌ வஞ்சகம்‌ பேசுதல்‌ (நீதி 24:28) 

உதடூகளில்‌ அநியாயம்‌ காணப்படூதல்‌ (மல்‌ 2:6) 

உம்ரியினுடைய கட்டளைகள்‌ (மீகா 6:16) 

உட்கார்ந்து சகோதரனுக்கு விரோதமாய்ப்‌ பேசுதல்‌ (சங்‌ 50:20) 


உட்கார்ந்து சகோதரனுக்கு விரோதமாய்ப்‌ பேசி, தாயின்‌ மகனுக்கு அவதூறு 


உண்டாக்குதல்‌ (சங்‌ 50:20) 
உட்கருத்தும்‌ இருதயமும்‌ ஆழமாயிருத்தல்‌ (சங்‌ 64:6) 


உடன்படிக்கைக்குத்‌ துரோகிகளாயிருக்கிறவர்களை இச்சகப்‌ பேச்சுகளினால்‌ 


கள்ளமார்க்கத்தாராக்குதல்‌ (தானி 11:32) 
உடன்படிக்கைக்குத்‌ துரோகிகளாயிருத்தல்‌ (தானி 11:32) 
உடன்படிக்கைகளை மீறுதல்‌ (ரோம 1:31) 
உடன்படிக்கையை மீறுதல்‌ (ஏசா 33:8) 


உடன்படிக்கையை முறித்துப்‌ போடூகிறதினால்‌ ஆணையை அசட்டை 


பண்ணுதல்‌ (எசே 16:59) 


உடன்படிக்கையை முறித்தல்‌ (எசே 17:15) 


Page 117 of 415 


Xx xX Xx x XxX 


Xx x x 4 


உழுகிறவர்கள்‌ முதுகின்மேல்‌ உழுது, தங்கள்‌ படைச்சால்களை 


நீளமாக்குதல்‌ (சங்‌ 129:3) 

உங்கள்‌ தேவன்‌ உங்களை என்‌ கைக்குத்‌ தப்புவிப்பது எப்படி என்று 
சொல்லுதல்‌ (2 நாளா 32:15) 

உள்ளே வருகிற திருடனாய்‌ வாழ்தல்‌ (ஓசி 7:1) 

உள்ளதை உள்ளதென்றும்‌, இல்லதை இல்லதென்றும்‌ சொல்லாதிருத்தல்‌ 
(யாக்‌ 5:12) 

உள்ளத்திலே தங்கும்‌ அக்கிரம நினைவுகள்‌ (எரே 4:14) 

உள்ளத்திலோ மாயத்தினாலும்‌ அக்கிரமத்தினாலும்‌ நிறைந்திருத்தல்‌ (மத்‌ 
23:28) 

உள்ளத்திற்குள்‌ தைக்கும்‌ கோள்காரனுடைய வார்த்தைகள்‌ (நீதி 26:22) 
உள்ளத்தில்‌ இருக்கிற பொல்லாங்கு (சங்‌ 55:15) 

உள்ளத்தில்‌ இருக்கிற வேசித்தன ஆவி (ஓசி 5:4) 

உளவாயிருத்தல்‌ (2 இரா 6:11) 

உரத்த சத்தமாய்க்‌ கூக்குரலிட்டுத்‌ தங்கள்‌ காதுகளை அடைத்துக்கொண்டு, 


ஒருமனப்பட்டு பாய்ந்து, நகரத்தக்குப்‌ புறம்பே தள்ளி, கல்லெறிதல்‌ (அப்‌ 
7:57,58) 


உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி: நீ என்னை ஏன்‌ 


இப்படி உண்டாக்கினாயென்று சொல்லுதல்‌ (ரோம 9:20) 


உருவின பட்டயங்கள்‌ போன்ற எண்ணெயிலும்‌ மிருதுவான துன்மார்க்க 


னுடைய வார்த்தைகள்‌ (சங்‌ 55:21) 


உறுதியில்லாத ஆத்துமாக்களைத்‌ தந்திரமாய்ப்‌ பிடித்து, பொருளாசைகளில்‌ 
பழகின இருதயத்தையுடைய சாபத்தின்‌ பிள்ளைகளாய்‌ வாழ்தல்‌ (2 பேது 
2:14) 


உறுதியில்லாத ஆத்துமாக்களைத்‌ தந்திரமாய்ப்‌ பிடித்தல்‌ (2 பேது 2:14) 
உலக வழக்கத்தின்படி பிழைத்தல்‌ (கொலோ 2:20) 
உலகக்‌ கவலைகள்‌ (மாற்‌ 4:18) 


உலகத்துக்குரியவைகளைப்‌ பேசுதல்‌ (1 யோவா 4:5) 


Page 118 of 415 


உலகத்துக்குரியவர்களாய்‌ வாழ்தல்‌ (1 யோவா 4:5) 

உலகத்துக்குச்‌ சிநேகிதனாயிருக்க விரும்புதல்‌ (யாக்‌ 4:4) 

உலகத்தால்‌ கறைபடாதபடிக்குத்‌ தன்னைக்‌ காத்துக்‌ கொள்ளாதிருத்தல்‌ 
(யாக்‌ 1:27) 

உலகத்தால்‌ கறைபடூதல்‌ (யாக்‌ 1:27) 

உலகத்தின்‌ அசுத்தங்கள்‌ (2 பேது 2:20) 

உலகத்தின்‌ அசுத்தங்களுக்குத்‌ தப்பி மறுபடியும்‌ அவைகளில்‌ சிக்கிக்‌ 
கொண்டூ ஜெயிக்கப்பட்டவர்களின்‌ பின்னிலைமை (2 பேது 2:20) 


உலகத்தின்‌ அசுத்தங்களுக்குத்‌ தப்பி மறுபடியும்‌ அவைகளில்‌ சிக்கிக்‌ 
கொண்டு ஜெயிக்கப்பட்டவர்களின்‌ முன்னிலைமை (2 பேது 2:20) 


உலகத்தின்‌ அசுத்தங்களுக்குத்‌ தப்பினவர்கள்‌ மறுபடியும்‌ அவைகளில்‌ 
சிக்கிக்‌ கொண்டு ஜெயிக்கப்படுதல்‌ (2 பேது 2:20) 
உலகத்தினாலுண்டானவைகள்‌ (1 யோவா 2:16) 

உலகத்தில்‌ அன்புகூருதல்‌ (1 யோவா 2:15) 

உலகத்தில்‌ தோன்றியிருக்கிற அநேகங்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ 
(1 யோவா 4:1) 

உலகத்திலும்‌ உலகத்திலுள்ளவைகளிலும்‌ அன்புகூருதல்‌ (1 யோவா 2:15) 
உலகத்தோற்றமுதல்‌ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவபுஸ்தகத்தில்‌ 
பேரெழுதப்பட்டிராத பூமியின்‌ குடிகளாய்‌ வாழ்தல்‌ (வெளி 13:8) 

உலகமும்‌ அதின்‌ இச்சையும்‌ (1 யோவா 2:17) 

உலகமுழுவதையும்‌ ஆதாயப்படுத்திக்கொண்௫ தன்னைத்‌ தான்‌ கெடுத்து 
நஷ்டப்படுத்துதல்‌ (லூக்‌ 9:25) 

உண்மை இல்லாத வாய்‌ (சங்‌ 5:9) 

உண்மையாய்‌ நியாயந்தீர்த்து, அவனவன்‌ தன்தன்‌ சகோதரனுக்குத்‌ தயவும்‌ 
இரக்கமும்‌ செய்து, விதவையையும்‌ திக்கற்ற பிள்ளையையும்‌ பரதேசியையும்‌ 
சிறுமையானவனையும்‌ ஒடூக்காமலும்‌, உங்களில்‌ ஒருவனும்‌ தன்‌ 
சகோதரனுக்கு விரோதமாய்த்‌ தன்‌ இருதயத்தில்‌ தீங்கு நினையாமலும்‌ 
இருங்கள்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைக்கும்போது கவனிக்க 


மனதில்லாமல்‌, தங்கள்‌ தோளை முரட்டுத்தனமாய்‌ விலக்கி, கேளாதபடிக்குத்‌ 


Page 119 of 415 


xX x x x Xx XX xX Xx 4 


x x x x 4 


தங்கள்‌ செவிகளை அடைத்துக்‌ கொள்ளுதல்‌ (சக 7:9,10,11) 
உண்மையில்லாத பிள்ளைகளாய்‌ வாழ்தல்‌ (உபா 32:20) 
உணமையில்லாதவர்களாயிருத்தல்‌ (2 தீமோ 2:13) 
உண்மைக்கேடூ (யோபு 21:34) 

உண்டுபண்ணின தெய்வங்கள்‌ (நியா 18:24) 


உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரைக்குறித்து: அவர்‌ என்னை 
உண்டாக்கினதில்லை என்றும்‌, உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கின 
வரைக்‌ குறித்து: அவருக்குப்‌ புத்தியில்லையென்றும்‌ சொல்லுதல்‌ (ஏசா 
29:16) 

உண்டாக்கின மோளோகுடைய கூடாரத்தையும்‌, தேவர்களின்‌ நட்சத்திர 
ராசியாகிய சொரூபங்களின்‌ சப்பரத்தையும்‌ சுமந்து கொண்டு வருதல்‌ 
(ஆமோ 5:26) 

உணர்வே இல்லாதிருத்தல்‌ (எரே 4:22) 

உணர்வு இல்லாத ஜாதியாயிருத்தல்‌ (உபா 32:28) 


உணர்வில்லாமை (ரோம 1:31) 





உணர்வில்லாத ஜனங்கள்‌ வேசித்தனத்தாலும்‌ விபசாரத்தாலும்‌ சிக்குண்டு 
விழுதல்‌ (ஓசி 4:14) 


உணர்வில்லாமலும்‌ இருக்கிற கர்த்தருடைய ஜனமாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 1:3) 
உணர்வுள்ள ஜனமல்லாதிருத்தல்‌ (ஏசா 27:11) 

ஊமையான தெய்வங்களை உண்டூபண்ணித்‌ தான்‌ உருவாக்கின சுரூபத்தை 
நம்புதல்‌ (ஆப 2:18) 

ஊழியக்காரனுக்குச்‌ செவிகொடுக்காதிருத்தல்‌ (எசே 3:7) 

ஊழியக்காரர்மேல்‌ கடூுங்கோபங்கொள்ளுதல்‌ (ஆதி 41:10) 

ஊழியக்காரரைக்‌ கொண்டு ஆண்டவரை நிந்தித்தல்‌ (ஏசா 37:24) 


ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தம்‌ (சங்‌ 79:10) 





ஊழியர்‌ அறிந்த நாள்முதற்கொண்டு, கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கலகம்‌ 
பண்ணுகிறவர்களாயிருத்தல்‌ (உபா 9:24) 


ஊழியரை அசட்டை பண்ணி இயேசுவை அசட்டை பண்ணுதல்‌ (லூக்‌ 10:16) 


Page 120 of 415 


Xx XX XxX x Xx 


ஊழியரை ஏற்றுக்கொள்ளாதிருத்தல்‌ (லூக்‌ 9:5) 


ஊழியரை ஏற்றுக்கொள்ளாமலும்‌, வசனங்களைக்‌ கேளாமலும்‌ இருத்தல்‌ 


(மாற்‌ 6:11) 

ஊழியரைக்‌ கொலை செய்து தான்‌ தேவனுக்குத்‌ தொண்டு 
செய்கிறவனென்று நினைத்தல்‌ (யோவா 16:2) 

ஊழியருக்கு விரோதமாய்‌ முறுமுறுக்கிற முறுமுறுப்பு (எண்‌ 17:5) 
ஊழியருக்கு விரோதமாய்‌ முறுமுறுத்தல்‌ (யாத்‌ 15:24) 


ஊழியருக்கு விரோதமாய்ப்‌ பொல்லாத வார்த்தைகளை அலப்புதல்‌ (3 


யோவா :10) 


ஊழியருக்கு விரோதமாய்ப்‌ பொல்லாத வார்த்தைகளை அலப்பி, செய்து 


வருகிற கிரியைகள்‌ (3 யோவா :10) 

ஊழியருக்கு விரோதமாய்ச்‌ சொல்லுகிற காரியங்கள்‌ (அப்‌ 23:30) 
ஊழியருக்கு விரோதமாக விவாதம்‌ பண்ணுதல்‌ (எண்‌ 26:9) 

ஊழியருக்கு விரோதமாகக்‌ கூட்டங்கூடுூதல்‌ (எண்‌ 20:2) 

ஊசாவின்‌ துணிவு (2 சாமு 6:7) 

ஊற்றானது, தன்‌ தண்ணீரைச்‌ சுரக்கப்பண்ணுமாப்போல, தன்‌ தீங்கைச்‌ 
சுரக்கப்‌ பண்ணுதல்‌ (எரே 6:7) 

எஜமான்களை அசட்டை பண்ணுதல்‌ (1 தீமோ 6:2) 

எஜமானிடத்தில்‌ அவனுடைய வேலைக்காரன்மேல்‌ குற்றஞ்சுமத்துதல்‌ (நீதி 
30:10) 

என்‌ இடுக்கண்கள்‌ (சங 25:17) 

என்‌ இருதயத்தைப்‌ பிளக்கும்‌ நிந்தை (சங்‌ 69:20) 

என்‌ இரதங்களின்‌ திரளினாலே நான்‌ மலைகளின்‌ கொடுமுடிகளுக்கும்‌ 
லீபனோனின்‌ சிகரங்களுக்கும்‌ வந்து ஏறினேன்‌, அதின்‌ உயரமான கேதுரு 
மரங்களையும்‌, உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும்‌ நான்‌ வெட்டி, 
உயர்ந்த அதின்‌ கடைசி எல்லைமட்டும்‌, அதின்‌ செழுமையான வனமட்டும்‌ 
வருவேன்‌, நான்‌ கிணறு வெட்டித்‌ தண்ணீர்‌ குடித்தேன்‌, என்‌ உள்ளங்‌ 
காலினால்‌ அரணிப்பான இடங்களின்‌ அகழிகளையெல்லாம்‌ வறளவும்‌ 


பண்ணினேன்‌ என்றும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ சொல்லுதல்‌ (ஏசா 37:24,25) 


Page 121 of 415 


34 Xx x x 4 


Xx XX Xx x 4 


Xx XX XK XX XX XX Xx % 


என்‌ இலச்சை (சங்‌ 44:16) 
என்‌ ஜனத்தின்‌ மீறுதல்‌ (ஏசா 53:6 
என்‌ ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ பாவம்‌ (தானி 9:20) 


என்‌ நீதி தேவனுடைய நீதியைப்பார்க்கிலும்‌ பெரியதென்று சொல்லி நியாயம்‌ 
என்று எண்ணுதல்‌ (யோபு 35:2) 


என்‌ நீதியினிமித்தம்‌ இந்த தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்ளும்படி கர்த்தர்‌ 
என்னை அழைத்து வந்தார்‌ என்று இருதயத்திலே சொல்லுதல்‌ (உபா 9:4) 
என்‌ குற்றங்கள்‌ (சங்‌ 69:5) 

என்‌ பாவத்தின்‌ தோஷம்‌ (சங்‌ 32:5) 

என்‌ பாவம்‌ (தானி 9:20) 

என்‌ பாவங்கள்‌ (யோபு 13:23) 


என்‌ கையின்‌ பெலத்தினாலும்‌, என்‌ ஞானத்தினாலும்‌ இதைச்‌ செய்தேன்‌, 
நான்‌ புத்திமான்‌, நான்‌ ஜனங்களின்‌ எல்லைகளை மாற்றி, அவர்கள்‌ 
பண்டகசாலைகளைக்‌ கொள்ளையிட்டு வல்லவனைப்போல்‌ குடிகளைத்‌ 
தாழ்த்தினேன்‌. ஒரு குருவிக்கூட்டைக்‌ கண்டு பிடிக்கிறதுபோல்‌ என்‌ கை 
ஜனங்களின்‌ ஆஸ்தியைக்‌ கண்டுபிடித்தது, விட்டுவிடப்பட்ட முட்டைகளை 
வாரிக்கொள்ளுவதுபோல்‌ பூமியையெல்லாம்‌ நான்‌ வாரிக்கொண்டேன்‌, 
ஒருவரும்‌ செட்டையை அசைத்ததுமில்லை, வாயைத்‌ திறந்ததுமில்லை, 
கீச்சென்று சத்தமிட்டதுமில்லை என்று சொல்லுதல்‌ (ஏசா 10:13,14) 


என்‌ தப்பிதம்‌ (யோபு 19:4) 

என்‌ துர்க்குணம்‌ (2 சாமு 22:24) 
என்‌ மீறுதல்‌ (யோபு 13:23) 

என்‌ மீறுதல்கள்‌ (சங்‌ 51:1) 

என்‌ அக்கிரமம்‌ (1 சாமு 20:1) 

என்‌ அக்கிரமங்கள்‌ (யோபு 13:23) 
என்‌ ஆத்துமாவின்‌ பாவம்‌ (மீகா 6:7) 
என்‌ பெரிய அக்கிரமம்‌ (சங்‌ 25:11) 


என்‌ சகோதரியே, நீ வந்து என்னோடே சயனி என்று சொல்லுதல்‌ (2 சாமு 


Page 122 of 415 


XxX XX XK 34 x Xx 


13:11) 
என்‌ சிறுவயதின்‌ அக்கிரமங்கள்‌ (யோபு 13:26) 
என்‌ விக்கிரகம்‌ அவைகளைச்‌ செய்ததென்றும்‌, நான்‌ செய்த சுரூபமும்‌, 
நான்‌ வார்ப்பித்த விக்கிரகமும்‌ அவைகளைக்‌ கட்டளையிட்டதென்றும்‌ 


சொல்லுதல்‌ (ஏசா 48:5) 

என்ன செய்தேனென்று சொல்லி, தன்‌ பொல்லாப்பினிமித்தம்‌ மனஸ்தாபப்படா 
திருத்தல்‌ (எரே 8:6) 

என்றைக்கும்‌ வழிதப்பிப்போதல்‌ (எரே 8:5) 

என்னோடே  சமாதானமாயிருந்த அனைவரும்‌ நான்‌  தவறிவிழும்படிக்‌ 
காத்திருந்து: ஒருவேளை இணங்குவான்‌, அப்பொழுது அவனை மேற்‌ 
கொண்டு, அவனில்‌ குரோதந்தீர்த்துக்‌ கொள்வோம்‌ என்று சொல்லுதல்‌ (எரே 
20:10) 


எனக்கு விரோதமாய்‌ வருகிறவன்‌ யார்‌ என்று சொல்லி, தன்‌ செல்வத்தை 


நம்பின சீர்கெட்ட குமாரத்தியாய்‌ வாழ்தல்‌ (எரே 49:4) 

எந்த ஜனத்துக்கும்‌ இகழ்ச்சியான பாவம்‌ (நீதி 14:34) 

எந்த நற்கிரியையுஞ்செய்ய ஆகாதவர்களுமாயிருத்தல்‌ (தீத்‌ 1:16) 

எந்த அக்கிரமத்தையாவது எந்தப்‌ பாவத்தையாவது செய்தல்‌ (உபா 19:15) 
எந்த வார்த்தையையும்‌ நம்புகிற பேதையானவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 14:15) 
எந்த விஷயத்தில்‌ திரும்ப வேண்டும்‌ எனறு சொல்லுதல்‌ (மல்‌ 3:7) 

எந்த எண்ணத்தையும்‌ கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படியச்‌ சிறைப்படூத்தாதிருத்தல்‌ 
(2 கொரி 10:5) 

எந்நேரமும்‌ யார்பேரிலும்‌ பாய்கிற பொல்லாப்பு (நாகூ 3:19) 

எக்காள சத்தத்துக்குச்‌ செவிகொடுங்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லும்போது 
நாங்கள்‌ கேட்கமாட்டோம்‌ என்று சொல்லுதல்‌ (எரே 6:17) 

எக்காளத்தின்‌ சத்தத்தைக்‌ கேட்கிறவன்‌ அதைக்‌ கேட்டும்‌, 
எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ (எசே 33:4) 


எக்காளம்‌, நாகசுரம்‌, கின்னரம்‌, வீணை, சுரமண்டலம்‌ முதலான சகலவித 
கீதவாத்தியங்களின்‌ சத்தத்தைக்‌ கேட்டவுடனே, சகல ஜனத்தாரும்‌ 
ஜாதியாரும்‌ பாஷைக்காரரும்‌ தாழ விழுந்து, பொற்சிலையைப்‌ பணிந்து 


Page 123 of 415 


x x x XxX 


கொள்ளுதல்‌ (தானி 3:7) 
எக்ரோனின்‌ தேவன்‌ (2 இரா 1:2) 
எக்ரோனின்‌ தேவனாகிய பாகால்சேபூப்‌ (2 இரா 1:3) 


எக்ரோனின்‌ தேவனாகிய பாகால்சேபூபிடத்தில்‌ போய்‌ விசாரியுங்கள்‌ என்று 
ஆட்களை அனுப்புதல்‌ (2 இரா 1:2) 

எக்ரோனின்‌ தேவனாகிய பாகால்சேபூபிடத்தில்‌ விசாரிக்கப்‌ போதல்‌ (2 இரா 
1:3) 


எகிப்தை ஆதரித்தல்‌ (எசே 30:6) 
எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்தல்‌ (லேவி 18:3) 


எகிப்து தேசத்திலே வேசித்தனம்‌ பண்ணின தன்‌ வாலிபத்தின்‌ நாட்களை 
நினைத்து, தன்‌ வேசித்தனங்களில்‌ அதிகரித்துப்‌ போதல்‌ (எசே 23:19) 


எகிப்து தேசத்தில்‌ இருக்கிற பெத்ஷிமேசின்‌ சிலைகள்‌ (எரே 43:13) 
எகிப்து தேசத்தில்‌ துவக்கின வேசித்தனம்‌ (எசே 23:27) 


எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள்‌ முதல்‌, இவ்விடத்தில்‌ வந்து 
சேருமட்டும்‌, கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணுதல்‌ (உபா 9:7) 


எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக்‌ கொண்டு வந்த தெய்வங்கள்‌ (யாத்‌ 
32:4) 


எகிப்து தேவர்கள்‌ (யாத்‌ 12:12) 
எகிப்துவை நினைத்தல்‌ (எசே 23:27) 


எகிப்தியர்‌ சுமத்தின சுமைகள்‌ (யாத்‌ 6:6) 





எகிப்தியரால்‌ கன்னிமையின்‌ ஸ்தானங்களாகிய கொங்கைகள்‌ தொடப்பட்ட 
காலத்தில்‌, இளம்பிராயத்தில்‌ செய்த முறைகேடுகளை நினைத்து வருதல்‌ 
(எசே 23:21) 


எகிப்தியருடைய பாவம்‌ (சக 14:19) 


எகிப்தியரும்‌ பார்வோனும்‌ தங்கள்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்தினதுபோல , 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்துதல்‌ (1 சாமு 6:6 
எகிப்தின்‌ கொடூங்கோல்‌ (சக 10:11) 


எகிப்தின்‌ தேவர்களுடைய கோவில்கள்‌ (எரே 43:13) 


Page 124 of 415 


Xx XX 3 34 23 XX 34 XX XK XX XX Xx 


எகிப்தின்‌ சிறுமை (யாத்‌ 3:17) 

எகிப்தின்‌ விக்கிரகங்கள்‌ (ஏசா 19:1) 

எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோனுடைய கையின்‌ கீழிருந்த தங்களை எகிப்து 
தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
விரோதமாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவஞ்செய்து, அந்நிய தேவர்களுக்குப்‌ 
பயந்து நடந்து, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்தின 
ஜாதிகளின்‌ வழிபாடுகளிலும்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழிபாடுகளிலும்‌ 
நடந்து கொண்டிருத்தல்‌ (2 இரா 17:7,8) 

எகிப்திலே பெரிய கிரியைகளையும்‌, காமின்‌ தேசத்திலே அதிசயங்களையும்‌, 
சிவந்த சமுத்திரத்தண்டையிலே பயங்கரமானவைகளையும்‌ செய்தவராகிய, 
தங்கள்‌ இரட்சகரான தேவனை மறத்தல்‌ (சங்‌ 106:21,22) 

எப்பிராயீமுடைய வெறியரின்‌ பெருமையான கிரீடம்‌ (ஏசா 28:1) 

எப்பிராயீமின்‌ அக்கிரமம்‌ (ஓசி 7:1) 


எப்பிராயீமின்‌ பொறாமை (ஏசா 11:13) 





எப்பிராயீமின்‌ வேசித்தனம்‌ (ஓசி 6:10) 

எப்போதும்‌ சோரம்‌ போதல்‌ (ஓசி 4:18) 

எப்பொழுதும்‌ வழுவிப்‌ போகிற இருதயம்‌ (எபி 3:10) 

எபிரெயருடைய தேவனாகிய கர்த்தர்‌ சொல்‌ கேளாமற்போதல்‌ (யாத்‌ 7:16) 
எரிச்சல்‌ (எபே 4:26) 

எரிச்சல்‌ அடைதல்‌ (யாத்‌ 1:12) 

எரிச்சலடைதல்‌ (சங்‌ 37:1) 

எரிச்சலுண்டாக்குகிற விக்கிரகத்தின்‌ ஸ்தானம்‌ (எசே 8:3) 
எரிச்சலுண்டாக்குகிற விக்கிரகம்‌ (எசே 8:5) 


எத்தப்பட்டு ஒரு விசேஷத்தைச்‌ சொன்ன தீர்க்கதரிசியாய்‌ வாழ்தல்‌ (எசே 
14:9) 


எத்தர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:13) 


எத்தனை தரமோ வனாந்தரத்திலே கர்த்தருக்கு கோபம்‌ மூட்டி, அவாந்தர 
வெளியிலே கர்த்தரை விசனப்படூத்துதல்‌ (சங்‌ 78:40) 


Page 125 of 415 


Xx XX XK % XX XX xX x % 


எதிர்க்கும்‌ ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ (ஆப 3:16) 

எதிர்த்து நின்று தூஷித்தல்‌ (அப்‌ 18:6) 

எதிர்த்து நிற்றல்‌ (2 தெச 2:4) 

எதிர்த்துப்‌ பேசுதல்‌ (தீத்‌ 2:10) 

எதிர்த்துப்‌ பேசின பாவத்திற்குள்ளாதல்‌ (யூதா :11) 

எதிரே நிற்கிற கொள்ளையும்‌ கொடுமையும்‌ (ஆப 1:3) 

எதிலே உம்மை வஞ்சித்தோம்‌ எனறு சொல்லுதல்‌ (மல்‌ 3:8) 
எதிராளிகளெல்லார்‌ மேலும்‌ சீறுதல்‌ (சங்‌ 10:5) 

எட்டியைப்போலக்‌ கசப்பும்‌, இருபுறமுங்கருக்குள்ள பட்டயம்போல்‌ கூர்மையு 
மாயிருக்கிற பரஸ்திரீயின்‌ செய்கையின்‌ முடிவு (நீதி 5:4) 

எமோரியருடைய அக்கிரமம்‌ (ஆதி 15:16) 

எமோரியரும்‌ ஏத்தியரும்‌ பெரிசியரும்‌ கானானியரும்‌ ஏவியரும்‌ எபூசியருமான 
வர்களுடைய தேவர்களைப்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (யாத்‌ 23:24) 
எமோரியரும்‌ ஏத்தியரும்‌ பெரிசியரும்‌ கானானியரும்‌ ஏவியரும்‌ எபூசியருமான 
வர்கள்‌ தேவர்களை சேவித்தல்‌ (யாத்‌ 23:24) 

எமோரியரும்‌ ஏத்தியரும்‌ பெரிசியரும்‌ கானானியரும்‌ ஏவியரும்‌ எபூசியருமான 
வர்கள்‌ செய்கைகளின்படி செய்தல்‌ (யாத்‌ 23:24) 

எமோரியரும்‌ ஏத்தியரும்‌ பெரிசியரும்‌ கானானியரும்‌ ஏவியரும்‌ 
எபூசியருமானவர்களுடைய தேவர்களை நிர்மூலம்‌ பண்ணி, அவர்களுடைய 
சிலைகளை உடைத்துப்‌ போடாமலிருத்தல்‌ (யாத்‌ 23:24) 

எமோரியரும்‌ ஏத்தியரும்‌ பெரிசியரும்‌ கானானியரும்‌ ஏவியரும்‌ எபூசியருமான 
வர்களோடும்‌ அவர்கள்‌ தேவர்களோடும்‌ உடன்படிக்கை பண்ணுதல்‌ (யாத்‌ 
23:32) 

எசேக்கியாவின்‌ மனமேட்டிமை (2 நாளா 32:26) 

எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணுதல்‌ (1 கொரி 4:6 

எழும்பி, தாங்கள்‌ போயிருக்கும்‌ தேசத்திலுள்ள அந்நிய தேவர்களைச்‌ 
சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றி, கர்த்தரை விட்டு, தங்களுடனே கர்த்தர்‌ 


பண்ணின உடன்படிக்கையை மீறுதல்‌ (உபா 31:16) 


Page 126 of 415 


x x x x 


எழும்பி, சீஷர்களைத்‌ தங்களிடத்தில்‌ இழுத்துக்‌ கொள்ளும்படி மாறுபாடான 
வைகளைப்‌ போதித்தல்‌ (அப்‌ 20:30) 

எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும்‌, அவாந்தரவெளியும்‌, 
பள்ளங்களுமுள்ள தேசமும்‌, வறட்சியும்‌, மரண இருளுமுள்ள தேசமும்‌, 
ஒருவனும்‌ கடவாமலும்‌ ஒரு மனுஷனும்‌ குடியிராமலும்‌ இருக்கிற தேசமுமான 
வனாந்தரத்தில்‌ எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர்‌ எங்கேயென்று 


பிதாக்கள்‌ கேட்டல்‌ (எரே 2:5) 


எங்கள்‌ நாவுகளால்‌ மேற்கொள்ளுவோம்‌, எங்கள்‌ உதடுகள்‌ எங்களு 


டையது, யார்‌ எங்களுக்கு ஆண்டவன்‌ என்று சொல்லுதல்‌ (சங்‌ 12:4) 
எங்கள்‌ பாவங்கள்‌ கூனி 9:16) 
எங்கள்‌ பிதாக்களின்‌ அக்கிரமங்கள்‌ (தானி 9:16) 


எங்கள்‌ பலத்தினாலே எங்களுக்குக்‌ கொம்புகளை உண்டாக்கிக்‌ கொள்ள 


வில்லையோ என்று சொல்லி, வீண்காரியத்தில்‌ மகிழுதல்‌ (ஆமோ 6:13) 


எங்களுக்கு இறைச்சி சாப்பிடக்‌ கொடுப்பவர்‌ யார்‌ என்றும்‌, எகிப்திலே 
எங்களுக்குச்‌ செளக்கியமாயிருந்தது என்றும்‌, கர்த்தருடைய செவிகள்‌ கேட்க 
அழுதல்‌ (எண்‌ 11:18) 


எளியவனாகிய சகோதரனுக்கு இருதயத்தை கடினமாக்குதல்‌ (உபா 15:7) 
எளியவனாகிய சகோதரனுக்கு கையை மூடுதல்‌ (உபா 15:7) 


எளியவனுடைய வியாச்சியத்தில்‌ அவனுடைய நியாயத்தைப்‌ புரட்டுதல்‌ (யாத்‌ 
23:6) 


எளியவர்களைப்‌ பெருமூச்சுவிடச்‌ செய்தல்‌ (சங்‌ 12:5) 
எளியவர்கள்‌ மேல்‌ சீறுதல்‌ (சங்‌ 12:5) 


எளியவர்கள்‌ வாஞ்சித்ததை நான்‌ கொடாதிருந்து, விதவையின்‌ கண்களைப்‌ 
பூத்துப்போகப்பண்ணி, தாய்தகப்பனில்லாத பிள்ளை என்‌ ஆகாரத்தில்‌ 
சாப்பிடாமல்‌, நான்‌ ஒருவனாய்ச்‌ சாப்பிடுதல்‌ (யோபு 31:16,17) 


எளியவர்களின்‌ கூக்குரல்‌ கர்த்தரிடத்தில்‌ சேரும்படி செய்தல்‌ (யோபு 34:27) 
எளியவர்களின்‌ நியாயத்தைத்‌ தீராதிருத்தல்‌ (எரே 5:28) 
எவ்வித இரத்தத்தையாகிலும்‌ புசித்தல்‌ (லேவி 7:27) 


எவ்விதத்தினாலும்‌ மோசம்‌ போக்குதல்‌ (2 தெச 2:3) 


Page 127 of 415 


Xx Xx Xx x XxX 


எவ்வளவு மாறுபாடூள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 29:16) 

எவ்வளவாய்ப்‌ பெருகினார்களோ, அவ்வளவாய்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்தல்‌ (ஓசி 4:7) 

எருதை எடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (1 சாமு 12:3) 


எருசலேமையும்‌ சமாரியாவையும்‌ பார்க்கிலும்‌ விசேஷித்த சிலைகளுள்ள 


விக்கிரக ராஜ்யங்கள்‌ (ஏசா 10:10) 

எருசலேமைக்‌ குற்றமற்ற இரத்தத்தால்‌ நிரப்புதல்‌ (2 இரா 24:4) 

எருசலேம்‌ நகரத்திற்குள்‌ செய்யப்படுகிற சகல அருவருப்புகள்‌ (எசே 9:4) 
எருசலேமுடைய மிகுந்த பெருமை (எரே 13:9) 

எருசலேமின்‌ இரத்தப்பழிகள்‌ (ஏசா 4:3) 

எருசலேமின்‌ தீர்க்கதரிசிகளிலும்‌ காணப்படுகிற திடூக்கிடத்தக்க காரியம்‌ 
(எரே 23:14) 

எருசலேமின்‌ தீர்க்கதரிசிகளிலிருந்து “மாயமானது' தேசமெங்கும்‌ பரம்புதல்‌ 
(எரே 23:15) 

எருசலேமின்‌ பேரிலும்‌ சத்தியம்‌ பண்ணுதல்‌ (மத்‌ 5:35) 

எருசலேமிலே என்‌ நாமத்தை விளங்கப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லிக்‌ குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே பலிபீடங்களைக்‌ கட்டூதல்‌ (2 
இரா 21:4) 

எருசலேமில்‌ உண்டான பலிபீடங்கள்‌ (2 நாளா 30:14) 

எருசலேமில்‌ உண்டான தூபபீடங்கள்‌ (2 நாளா 30:14) 

எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தைக்‌ கெடுத்துப்‌ போடுதல்‌ (எஸ்றா 
6:12) 


எருசலேமிலுள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட 
பொற்பாத்திரங்களைக்‌ கொண்டு வந்து குடித்தல்‌ (தானி 5:3) 


எல்லையிலெங்கும்‌ நிலைக்காதபடிக்கு, அழிந்துபோக, நிர்மூலமாக்கி, 
பொல்லாப்புச்‌ செய்ய நினைத்தல்‌ (2 சாமு 21:5) 


எல்லைக்குறிப்புகளை ஒற்றி, மந்தைகளைப்‌ பலாத்காரமாய்ச்‌ சாய்த்துக்‌ 


கொண்டு போய்ப்‌ பட்சித்தல்‌ (யோபு 24:2) 


Page 128 of 415 


Xx XX 3 XX XX XX XX xX x % 


xX x x x 


XxX XX XK XX XX Xx % 


எல்லா நரகலான விக்கிரகங்கள்‌ (எசே 36:25) 
எல்லா மீறுதல்கள்‌ (எசே 18:28) 

எல்லா அந்நிய தெய்வங்கள்‌ (ஆதி 35:4) 

எல்லா அக்கிரமம்‌ (ஓசி 14:2) 

எல்லா அக்கிரமங்கள்‌ (ஆமோ 3:2) 

எல்லா அசுத்தங்கள்‌ (எசே 36:25) 

எல்லா ஆவிகளையும்‌ நம்புதல்‌ (1 யோவா 4:1) 
எல்லா அருவருப்புகளையும்‌ செய்தல்‌ (எசே 18:13) 
எல்லா அருவருப்புகள்‌ (எசே 16:43) 


எல்லா அருவருப்புகளினாலும்‌ கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறுதல்‌ 
(எசே 44:7) 


எல்லா அருவருப்புகளிலும்‌ வேசித்தனங்களிலும்‌ நடத்தல்‌ (எசே 16:22) 
எல்லா வேலைகளிலும்‌ கொடுமையாய்‌ நடத்துதல்‌ (யாத்‌ 1:14) 
எல்லாக்‌ கபடம்‌ (அப்‌ 13:10) 


எல்லாக்‌ கபடமும்‌ எல்லாப்‌ பொல்லாங்கும்‌ நிறைந்த மனுஷனாய்‌ வாழ்தல்‌ 
(அப்‌ 13:10) 


எல்லாக்‌ குரோதம்‌ (புல 3:60) 

எல்லாக்‌ கீழ்ப்படியாமை (2 கொரி 10:6) 

எல்லாப்‌ பாவங்கள்‌ (எரே 15:13) 

எல்லாப்‌ பொய்வழிகளையும்‌ வெறுக்காதிருத்தல்‌ (சங்‌ 119:104) 
எல்லாப்‌ பொல்லாப்பு (எரே 22:22) 

எல்லாப்‌ பொல்லாங்கு (அப்‌ 13:10) 


எல்லாத்‌ தட்டுமுட்டுகளையும்‌ எடுத்துக்கொண்டு, எல்லாக்‌ குழந்தைகளையும்‌ 
ஸ்திரீகளையும்‌ சிறைப்பிடித்து, வீட்டிலிருந்த எல்லாவற்றையும்‌ கொள்ளை 
யிடுதல்‌ (ஆதி 34:29) 


எல்லாத்‌ தீமைக்கும்‌ வேராயிருக்கிற பண ஆசை (1 தீமோ 6:10) 


Page 129 of 415 


Xx XxX KX 34 xX 4 XxX 


Xx XxX KX XxX xX x 4 


Xx xX x 4 


எல்லாத்‌ தீங்குகளுக்கும்‌ நெருக்கங்களுக்கும்‌ நீங்கலாக்கி ரட்சித்த 
தேவனை இந்நாளிலே புறக்கணித்தல்‌ (1 சாமு 10:19) 

எல்லாச்‌ செய்கையிலும்‌ தள்ளாடித்‌ திரியப்‌ பண்ணுதல்‌ (ஏசா 19:14) 

எல்லாச்‌ செய்கைகளினாலும்‌ செய்த பாவங்கள்‌ (2 இரா 24:3) 

எல்லாச்‌ சிலைகள்‌ (எண்‌ 33:52) 

எல்லாவித அநியாயம்‌ (ரோம 1:18) 

எல்லாவித அழுக்கு (யாக்‌ 1:21) 

எல்லாவித அவபக்தி (ரோம 1:18) 


எல்லாவற்றையும்‌ சேர்த்துக்‌ கொண்டு, தூரதேசத்துக்குப்‌ புறப்பட்டுப்போய்‌, 
அங்கே துன்மார்க்கமாய்‌ ஜீவனம்‌ பண்ணி, தன்‌ ஆஸ்தியை அழித்துப்‌ 
போடுதல்‌ (லூக்‌ 15:13) 

எல்லாவற்றைப்‌ பற்றியும்‌ கர்த்தர்‌ அருளின எல்லாக்‌ கட்டளைகளும்‌ 
செம்மையென்று எண்ணி, சகல பொய்வழிகளையும்‌ வெறுக்காதிருத்தல்‌ (சங்‌ 
119:128) 


எல்லாருக்கும்‌ முன்பாக இயேசுவை மறுதலித்தல்‌ (மத்‌ 26:70) 
எல்லாருக்கும்‌ விரோதமாக இருக்கும்‌ கை (ஆதி 16:12) 
எலும்புகளை நீறாகச்‌ சுட்டூப்போடுதல்‌ (ஆமோ 2:1) 
எலும்புருக்கி போன்ற பொறாமை (நீதி 14:30) 
எலும்புருக்கியாயிருத்தல்‌ (நீதி 12:4) 

எண்ணெயிலும்‌ மிருதுவாயிருக்கும்‌ பரஸ்திரீயின்‌ வாய்‌ (நீதி 5:3) 


எண்ணி முடியாத நாட்களாய்‌ கர்த்தரை மறந்துவிட்ட, கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ (எரே 2:32) 


எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள்‌ (சங்‌ 40:12) 
ஏய்த்தல்‌ (1 சாமு 19:17) 
ஏனா பட்டணங்களின்‌ தேவர்கள்‌ (2 இரா 18:34) 


ஏகமன நிர்ணயமாய்‌ ஆலோசனை செய்து, கர்த்தருக்கு விரோதமாய்‌ 


ஒப்பந்தம்‌ பண்ணிக்‌ கொண்டிருத்தல்‌ (சங்‌ 83:7) 


Page 130 of 415 


Xx XX xX x 4 


XxX XX XK KX % x x 


ஏகமனதும்‌ ஏகயோசனையும்‌ இல்லாதிருத்தல்‌ (1 கொரி 1:10) 


ஏகமாய்‌ முணுமுணுத்து, விரோதமாயிருந்து, பொல்லாங்கு நினைத்து தீரா 
வியாதி அவனைப்‌ பிடித்துக்‌ கொண்டது, படுக்கையில்‌ கிடக்கிற அவன்‌ இனி 
எழுந்திருப்பதில்லை என்று சொல்லுதல்‌ (சங்‌ 41:7,8) 


ஏகமாய்‌ நொறுங்குண்டு போகிற பாவிகளாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 1:28) 
ஏகமாய்‌ நொறுங்குண்டு போகிற துரோகிகளாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 1:28) 
ஏகமாய்க்‌ கூடி, பதிவிருத்தல்‌ (சங்‌ 56:6) 

ஏழையாயிருக்கிறான்‌ என்று ஏழையைக்‌ கொள்ளையிடூதல்‌ (நீதி 22:22) 


ஏழையின்‌ கூக்குரலுக்குத்‌ தன்‌ செவியை அடைத்துக்‌ கொள்ளுதல்‌ (நீதி 
21:13) 


ஏழைகளை வழக்கிலே தோற்கப்பண்ணுதல்‌ (ஏசா 10:1) 


ஏழைகள்‌ நியாயமாய்ப்‌ பேசும்போது, கள்ளவார்த்தைகளாலே எளியவர்‌ 


களைச்‌ கெடுக்கும்படி தீவினைகளை யோசித்தல்‌ (ஏசா 32:7) 
ஏழைகள்‌ பாழாக்கப்படுதல்‌ (சங்‌ 12:5) 


ஏழைகளின்‌ நியாயத்தைக்‌ கவனித்தறிய விரும்பாத துன்மார்க்கனாய்‌ 
வாழ்தல்‌ (நீதி 29:7) 
ஏழையை உண்டாக்கினவரை  நிந்திக்கும்படி ஏழையைப்‌ பரியாசம்‌ 


பண்ணுகிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 17:5) 


ஏழையைப்‌ பிடிக்கப்‌ பதிவிருந்து, ஏழையைத்‌ தன்‌ வலைக்குள்‌ இழுத்துப்‌ 
பிடித்துக்‌ கொள்ளுதல்‌ (சங்‌ 10:9) 


ஏழைச்‌ சகோதரனுக்குக்‌ கொடாமல்‌ மறுத்தல்‌ (உபா 15:9) 

ஏபோத்தை உண்டாக்கி, அதைப்‌ பின்பற்றிச்‌ சோரம்‌ போதல்‌ (நியா 8:27) 
ஏதோமுடைய மூன்று பாதகங்கள்‌ (ஆமோ 1:11) 

ஏதோமுடைய நாலு பாதகங்கள்‌ (ஆமோ 1:11) 

ஏதோமின்‌ தெய்வங்களை நாடுதல்‌ (2 நாளா 25:20) 

ஏதோமின்‌ தெய்வங்கள்‌ (2 நாளா 25:20) 


ஏரோதின்‌ புளித்தமாவு (மாற்‌ 8:15) 


Page 131 of 415 


Xx XX 3 3 KX 4 Xx XxX 


* 


Xx XX xX x 4 


ஏற்றுக்கொள்ளவும்‌ அநுசரிக்கவும்‌ தகாத முறைமைகளைப்‌ போதித்தல்‌ (அப்‌ 
16:21) 


ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல்‌, ஒழுங்கற்று நடக்கிற 
சகோதரராய்‌ வாழ்தல்‌ (2 தெச 3:6) 


ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தையல்லாமல்‌ வேறொரு சுவிசேஷத்தை 
பிரசங்கித்தல்‌ (கலா 1:9) 


ஏறிப்போய்‌ மஞ்சத்தை அகலமாக்கி, அவர்களோடே உடன்படிக்கை 


பண்ணுதல்‌ (ஏசா 57:8) 
ஏலியின்‌ குடும்பத்தார்‌ செய்த அக்கிரமம்‌ (1 சாமு 3:14) 


ஜப்பிராத்து நதியின்‌ தண்ணீரைக்‌ குடிப்பதற்கு அசீரியாவுக்குப்‌ போதல்‌ (எரே 
2:18) 


ஜசுவரியத்தின்‌ மயக்கம்‌ (மாற்‌ 4:18) 

ஜசுவரியம்‌ விருத்தியானால்‌ இருதயத்தை அதின்மேல்‌ வைத்தல்‌ (சங்‌ 62:10) 
ஜசுவரியவனாகிறதற்குத்‌ தீவிரித்தல்‌ (நீதி 28:20) 

ஜசுவரியவானாக வேண்டுமென்று பிரயாசப்படுதல்‌ (நீதி 23:4) 
ஜசுவரியவானை படுக்கையிலும்‌ நிந்தித்தல்‌ (பிர 10:20) 

ஒன்றுக்கும்‌ உதவாத பொய்வார்த்தைகளை நம்புதல்‌ (எரே 7:8) 

ஒன்றுக்கும்‌ உதவாத பொய்வார்த்தைகள்‌ (எரே 7:8) 


ஒன்றுக்கும்‌ உதவாத தெய்வத்தை உருவாக்கி, விக்கிரகத்தை வார்ப்பித்தல்‌ 
(ஏசா 44:10) 





ஒன்றுக்கும்‌ பிரயோஜனமிலலாமல்‌, கேட்கிறவர்களைக்‌ கவிழ்த்துப்‌ போடுகிற 
தற்கேதுவான வாக்குவாதம்‌ செய்தல்‌ (2 தீமோ 2:14) 


ஒன்றும்‌ அறியாத குருடராயிருக்கிற காவற்காராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 56:10) 
ஒன்றும்‌ அறியாதவராய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 6:4) 

ஒன்றுமில்லாதிருக்கத்‌ தன்னைச்‌ செல்வனாகப்‌ பாராட்டுதல்‌ (நீதி 13:7) 
ஒடூக்குகிற துன்மார்க்கம்‌ (சங்‌ 17:9) 


ஒடூக்குகிறவனாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 19:20) 


Page 132 of 415 


Xx XxX KX 4 xX x 4 Xx x x 4 


XX XX XK Xx x % 


ஒடூக்குகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (பிர 4:1) 
ஒடுக்குதல்‌ (யாக்‌ 2:6) 
ஒடுக்கும்‌ சத்துருவாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 42:9) 


ஒடுக்கி, ஏழைகளைக்‌ கைவிட்டு, தான்‌ கட்டாத வீட்டைப்‌ பறித்தல்‌ (யோபு 
20:19) 


ஒரே காரியத்தைப்‌ பேசாதிருத்தல்‌ (1 கொரி 1:10) 

ஒரே கல்லின்மேல்‌ கொலை செய்தல்‌ (நியா 9:17) 

ஒரே பந்தியிலிருந்து பொய்‌ பேசுதல்‌ (தானி 11:27) 

ஒழுங்கிலலாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (1 தெச 5:14) 

ஒழுங்கற்று நடத்தல்‌ (2 தெச 3:7) 

ஒளியின்‌ தூதனுடைய வேஷத்தைத்‌ தரித்துக்‌ கொள்ளுதல்‌ கொரி 11:14) 
ஒளியிலே இருக்கிறேன்‌ என்று சொல்லியும்‌ தன்‌ சகோதரனைப்‌ பகைத்து 
இதுவரைக்கும்‌ இருளிலே இருத்தல்‌ (1 யோவா 2:9) 

ஒளிப்பிடத்திலே பிறனைக்‌ கொலை செய்தல்‌ (உபா 27:24) 

ஒளிப்பிடத்தில்‌ பாவஞ்செய்தல்‌ (2 சாமு 12:12) 


ஒளிப்பிடத்தில்‌ செய்யப்படும்‌ கிரியைகளைச்‌ சொல்லுதல்‌ (எபே 5:12) 





ஒளிப்பிடத்தில்‌ செய்யப்படும்‌ கிரியைகள்‌ (எபே 5:12) 


ஒளியைப்‌ பார்க்கிலும்‌ இருளை விரும்புதல்‌ (யோவா 3:19) 





ஒளியைப்‌ பகைக்கிற, பொல்லாங்கு செய்கிற மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (யோவா 
3:20) 


ஒவ்வொருவராய்த்‌ தன்தன்‌ அயலாரிடத்தில்‌ கர்த்தருடைய வார்த்தையைத்‌ 
திருட்டுத்தனமாய்‌ எடுக்கிற தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ (எரே 23:30) 


ஒவ்வொருவரும்‌ தன்‌ தன்‌ பொல்லாத  வழியைவிட்டுத்‌ திரும்பி, 
வழிகளையும்‌, கிரியைகளையும்‌ சீர்ப்படுத்தாதிருத்தல்‌ (எரே 18:11) 


ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்து தன்‌ இருதயத்தில்‌ அவளோடே 
விபசாரஞ்செய்தல்‌ (மத்‌ 5:28) 


ஒரு ஸ்திரீயையும்‌ அவள்‌ தாயையும்‌ படைத்தல்‌ (லேவி 20:14) 


Page 133 of 415 


Xx x x 4 


ஒரு ஸ்திரீயையும்‌ அவள்‌ மகளையும்‌ நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 18:17) 

ஒரு நாழிகையாகிலும்‌ கள்ளச்‌ சகோதரருக்கு கீழ்ப்படிந்து இணங்குதல்‌ 
(கலா 2:5) 

ஒரு நிமிஷமாத்திரம்‌ இருக்கும்‌ பொய்நாவு (நீதி 12:19) 

ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழி (நீதி 30:19) 


ஒரு கன்றுக்குட்டியை உண்டுபண்ணி, அந்த விக்கிரகத்திற்குப்‌ பலியிட்டு, 
தங்கள்‌ கையின்‌ கிரியைகளில்‌ களிகூருதல்‌ (அப்‌ 7:41) 

ஒரு கன்றுக்குட்டியையுண்டாக்கி, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை 
நமஸ்கரித்தல்‌ (சங்‌ 106:19) 


ஒரு குருவி தன்‌ பிராணணை வாங்கும்‌ கண்ணியை அறியாமல்‌ அதில்‌ 
விழத்‌ தீவிரிக்கிறதுபோலும்‌ பரஸ்திரீ பின்னே செல்லுதல்‌ (நீதி 7:23) 


ஒரு தலைவனை  ஏற்படுத்திக்கொண்டு எகிப்துக்குத்‌ திரும்பிப்‌ போவோம்‌ 
வாருங்கள்‌ என்று ஒருவரோடொருவர்‌ சொல்லிக்‌ கொள்ளுதல்‌ (எண்‌ 14:4) 


ஒரு துண்டூ அப்பத்துக்காக அநியாயஞ்செய்கிற முகதாட்சிணியமுள்ளவனாய்‌ 
வாழ்தல்‌ (நீதி 28:21) 
ஒரு மனுஷனுக்குத்‌ தீங்குசெய்ய நினைத்தல்‌ (சங்‌ 62:3) 


ஒரு மனிதனைக்‌ கொன்று போடுதல்‌ (எண்‌ 35:30) 


ஒரு மனிதனைத்‌ திருடி விற்றுப்‌ போடுதல்‌ (யாத்‌ 21:16) 





ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வதுபோலும்‌, ஒரு மூடன்‌ விலங்கிடப்பட்டுத்‌ 
தண்டனைக்குப்‌ போவது போலும்‌, பரஸ்திரீ பின்னே உடனே செல்லுதல்‌ 
(நீதி 7:22) 

ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி, அதைக்‌ கொல்லுதல்‌ 
அல்லது அதை விற்றல்‌ (யாத்‌ 22:1) 


ஒரு மனைவி தன்‌ புருஷனுக்குத்‌ துரோகம்‌ செய்வதுபோல, கர்த்தருக்குத்‌ 
துரோகம்‌ செய்திருத்தல்‌ (எரே 3:20) 


ஒரு பொற்சிலையைப்‌ பண்ணுவித்து, நிறுத்துதல்‌ (தானி 3:1) 

ஒரு பொல்லாப்பையும்‌ செய்யாதபடி தன்‌ கையைக்‌ காத்துக்‌ கொண்டிரா 
திருத்தல்‌ (ஏசா 56:2) 

ஒரு தெய்வத்தை உண்டாக்குதல்‌ (ஏசா 46:6) 


Page 134 of 415 


ஒரு தெய்வத்தை உண்டாக்கி வணங்கிப்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (ஏசா 46:6) 
ஒரு வஸ்துவைப்‌ பலாத்காரமாய்ப்‌ பறித்துக்‌ கொள்ளுதல்‌ (லேவி 6:2) 


ஒரு வார்த்தையினிமித்தம்‌ மனுஷனைக்‌ குற்றப்படுத்தி, நியாயவாசலில்‌ 
தங்களைக்‌ கடிந்து கொள்ளுகிறவனுக்குக்‌ கண்ணிவைத்து, நீதிமானை நிர்‌ 
நிமித்தமாய்த்‌ துரத்தி, இப்படி அக்கிரமஞ்செய்ய வகைதேடூதல்‌ (ஏசா 29:21) 
ஒரு விக்கிரகத்தோப்பையும்‌ வைத்து, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குக்‌ கோபம்‌ உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த 
இஸ்ரவேலின்‌ ராஜாக்களெல்லாம்‌ செய்ததைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமாய்ச்‌ 
செய்தல்‌ (1 இரா 16:33) 


ஒருநாள்‌ வாழ்வை இன்பமென்றெண்ணுதல்‌ (2 பேது 2:13) 


ஒருநாள்‌ வாழ்வை இன்பமென்றெண்ணி, கறைகளும்‌ இலச்சைகளுமா 
யிருந்து, விருந்துண்கையில்‌ தங்கள்‌ வஞ்சனைகளில்‌ உல்லாசமாய்‌ வாழ்தல்‌ 
(2 பேது 2:13) 


ஒருநாள்‌ வாழ்வை இன்பமென்றெண்ணி, கறைகளும்‌ இலச்சைகளுமா 


யிருத்தல்‌ (2 பேது 2:13) 


ஒருதரம்‌ பிரகாசிப்பிக்கப்பட்டும்‌, பரமாவை ருசிபார்த்தும்‌, பரிசுத்த ஆவியைப்‌ 
பெற்றும்‌, தேவனுடைய  நல்வார்த்தையையும்‌ இனிவரும்‌ உலகத்தின்‌ 
பெலன்களையும்‌ ருசிபார்த்தும்‌, மறுதலித்துப்‌ போதல்‌ (எபி 6:4,5) 


ஒருமனப்பட்டு, ஊழியருக்கு விரோதமாய்‌ எழும்பி, நியாயாசனத்துக்கு 
முன்பாகக்‌ கொண்டுபோய்‌: இவன்‌ வேதப்பிரமாணத்துக்கு விகற்பமாய்த்‌ 
தேவனைச்‌ சேவிக்கும்படி மனுஷருக்குப்‌ போதிக்கிறான்‌ என்று சொல்லுதல்‌ 
(அப்‌ 18:12,13) 


ஒருவேளைப்‌ போஜனத்துக்காகத்‌ தன்‌ சேஷ்டபுத்திரபாகத்தை விற்றுப்போட்ட 
ஏசாவைப்போலச்‌ சீர்கெட்டவனாக வாழ்தல்‌ (எபி 12:16) 

ஒருவன்‌ நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ ஆரோக்கியமான 
வசனங்களையும்‌, தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும்‌ ஒப்புக்கொள்ளாமல்‌, 
வேற்றுமையான உபதேசங்களைப்‌ போதித்தல்‌ (1 தீமோ 6:3) 

ஒருவன்‌ தன்‌ தகப்பனுக்காவது தன்‌ தாய்க்காவது குமாரத்தியாயிருக்கிற தன்‌ 
சகோதரியைச்‌ சேர்த்துக்கொண்டு, அவன்‌ அவளுடைய நிர்வாணத்தையும்‌, 
அவள்‌ அவனுடைய நிர்வாணத்தையும்‌ பார்த்தல்‌ (லேவி 20:17) 


ஒருவன்‌ தனக்குத்‌ தீங்குசெய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே 


Page 135 of 415 


Xx XX 3 XX % XX XX xX x % 


வழக்காடூதல்‌ (நீதி 3:30) 


ஒருவன்‌ அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோடே தன்‌ 
சிநேகிதனுக்குச்‌ சொல்லும்‌ ஆசீர்வாதம்‌ (நீதி 27:14) 


ஒருவன்‌ விவரித்துச்‌ சொன்னாலும்‌ விசுவாசியாதிருத்தல்‌ (அப்‌ 13:41) 


ஒருவன்மேல்‌ ஒரு குற்றத்தைச்‌ சுமத்தும்படி, ஒரு பொய்ச்சாட்சிக்காரன்‌ 


அவன்மேல்‌ சாட்சி சொல்ல எழும்புதல்‌ (உபா 19:16) 


ஒருவனுக்கு அடிமையானவள்‌ ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாயிருந்து, 
முற்றிலும்‌ மீட்கப்படாமலும்‌ தன்னிச்சையாய்‌ விடப்படாமலுமிருக்க, 


அவளோடே ஒருவன்‌ சம்யோகமாய்ச்‌ சயனம்‌ பண்ணுதல்‌ (லேவி 19:20) 


ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்குண்டானால்‌, வழக்காடும்படி பரிசுத்த 
வான்களிடத்தில்‌ போகாமல்‌, அநீதக்காரரிடத்தில்‌ போகத்‌ துணிதல்‌ (1 கொரி 
6:1) 


ஒருவனுடைய மனைவி பிறர்முகம்‌ பார்த்து, புருஷனுக்குத்‌ துரோகம்‌ 
பண்ணுதல்‌ (எண்‌ 5:12) 


ஒருவனுடைய மனைவி பிறர்முகம்‌ பார்த்து, புருஷனுக்குத்‌ துரோகம்‌ பண்ணி 
ஒருவனோடே சம்யோகமாய்ச்‌ சயனித்திருத்தல்‌ (எண்‌ 5:13) 


ஒருவனுடைய மேன்மையிலிருந்து அவனைத்‌ தள்ளும்படிக்கே ஆலோசனை 
பண்ணி அபத்தம்‌ பேச விரும்புதல்‌ (சங்‌ 62:4) 


ருவனிடத்தில்‌ எதையாகிலும்‌ அநியாயமாய்‌ வாங்குதல்‌ (லூக்‌ 19:8) 
ருவர்மேல்‌ ஒருவர்‌ பொறாமை கொள்ளுதல்‌ (கலா 5:26 
ருவனையும்‌ ஒடுக்குதல்‌ (எசே 18:16) 

ருவனைப்‌ பகைத்து, மற்றவனைச்‌ சிநேகித்தல்‌ (மத்‌ 6:24) 


ருவனைப்‌ பற்றிக்கொண்டு, மற்றவனை அசட்டை பண்ணுதல்‌ (மத்‌ 6:24) 


ருவரையொருவர்‌ குற்றவாளிகளென்று தீர்த்தல்‌ (ரோம 14:13) 
ருவரையொருவர்‌ பகைக்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 3:3) 


ருவரையொருவர்‌ கொடூரமாக ஆளுதல்‌ (லேவி 25:46) 





ஓ 
ஓ 
ஓ 
ஓ 
ஓ 
ஒருவரையொருவர்‌ கடித்துப்‌ பட்சித்தல்‌ (கலா 5:15) 
ஓ 
ஓ 
ஓ 
ஓ 


ருவரையொருவர்‌ கோபமூட்டூுதல்‌ (கலா 5:26) 


Page 136 of 415 


Xx XX XK KX 27% xX x % 


ருவரோடொருவர்‌ வழக்காடுதல்‌ (1 கொரி 6:7) 
ருவருக்கொருவர்‌ துணைநிற்கிற அகங்காரிகளாய்‌ வாழ்தல்‌ (யோபு 9:13) 
ருவருக்கொருவர்‌ அநியாயம்‌ செய்தல்‌ (அப்‌ 7:26) 


ருவருக்கொருவர்‌ பொய்‌ சொல்லுதல்‌ (கொலோ 3:8) 





ருவருக்கொருவர்‌ விரோதமாய்ப்‌ பேசுதல்‌ (யாக்‌ 4:11) 


ருவராலொருவர்‌ அழிக்கப்படுதல்‌ (கலா 5:15) 





ஓ 
ஓ 
ஓ 
ஓ 
ஒருவருக்கொருவர்‌ விரோதமாய்‌ முறையிடுதல்‌ (யாக்‌ 5:9) 
ஓ 
ஓ 
ஓ 


ருவராலும்‌ வஞ்சிக்கப்படுதல்‌ (1 யோவா 3:7) 
ஒற்தலாம்‌ மருக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டூகளிலும்‌ தசமபாகம்‌ 
கொடுத்து, நியாயத்தையும்‌ தேவ அன்பையும்‌ விட்டுவிடுதல்‌ (லூக்‌ 11:42) 


ஒற்தலாமிலும்‌ வெந்தையத்திலும்‌ சீரகத்திலும்‌ தசமபாகம்‌ செலுத்தி, நியாயப்‌ 
பிரமாணத்தில்‌ கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும்‌ இரக்கத்‌ 
தையும்‌ விசுவாசத்தையும்‌ விட்டுவிடுதல்‌ (மத்‌ 23:23) 

ஒலிமுகவாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள்‌ பகைத்து, 
யதார்த்தமாய்ப்‌ பேசுகிறவனை வெறுத்தல்‌ (ஆமோ 5:10) 

ஒலிமுகவாசலில்‌ செல்வாக்கு உண்டென்று கண்டு, திக்கற்றவனுக்கு 
விரோதமாய்‌ கையை நீட்டுதல்‌ (யோபு 31:21) 

ஓய்வுநாளை பரிசுத்தக்‌ குலைச்சலாக்குதல்‌ (யாத்‌ 31:14) 

ஓய்வுநாளை மனமகிழ்ச்சியின்‌ நாளென்றும்‌, கர்த்தருடைய பரிசுத்த நாளை 
மகிமையுள்ள நாளென்றும்‌ சொல்லி, அதை மகிமையாக எண்ணாதிருத்தல்‌ 
(ஏசா 58:13) 

ஓய்வுநாளைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குகிற பொல்லாத செய்கை (நெகே 
13:17) 

ஓய்வுநாளைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறதினால்‌, உக்கிரத்தை அதிகரிக்கப்‌ 
பண்ணுதல்‌ (நெகே 13:18) 

ஓய்வுநாளைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்காதபடி ஆசரிக்காதிருத்தல்‌ (ஏசா 56:2) 
ஓய்வுநாளைப்‌ பரிசுத்தமாக்கும்படிக்கும்‌ ஓய்வுநாளிலே சுமையை எருசலேமின்‌ 
வாசல்களுக்குள்‌ எடுத்துவராதிருக்கும்படிக்கும்‌, கர்த்தருடைய சொல்லைக்‌ 


கேளாமற்போதல்‌ (எரே 17:27) 


Page 137 of 415 


Xx KX KX 34 x x XxX 


Xx xX x 4 


ஓய்வுநாள்தோறும்‌ வாசிக்கப்படுகிற  தீர்க்கதரிசிகளின்‌ வாக்கியங்களை 
அறியாதிருத்தல்‌ (அப்‌ 13:27) 

ஓய்வுநாளிலே வேலை செய்தல்‌ (யாத்‌ 31:14) 

ஓய்வுநாளில்‌ இந்த நகரத்தின்‌ வாசல்களுக்குள்ளே சுமையைக்‌ கொண்டு 
வருதல்‌ (எரே 17:24) 


ஓய்வுநாளில்‌ சுமைகளை எடுத்து, அவைகளை எருசலேமின்‌ வாசல்க 


ளுக்குள்‌ கொண்டு வருதல்‌ (எரே 17:21) 


ஓய்வுநாளில்‌ வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போதல்‌ (எரே 
17:22) 


ஓய்வுநாளில்‌ விறகுகளைப்‌ பொறுக்குதல்‌ (எண்‌ 15:32) 


ஓய்வுநாளில்‌ ஒரு வேலையையும்‌ செய்யாமல்‌ அதைப்‌ பரிசுத்தமாக்கும்‌ 


படிக்கும்‌ கர்த்தருடைய சொல்லைக்‌ கேளாதிருத்தல்‌ (எரே 17:24) 
ஓயாப்பொய்யராய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 1:12) 
ஓயாத ஒழுக்கு போன்ற மனைவியின்‌ சண்டைகள்‌ (நீதி 19:13) 


ஓயாமல்‌ நடக்கிற கொள்ளை (நாகூ 3:1) 





ஓநாய்‌ வருகிறதைக்‌ கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போதல்‌ (யோவா 10:12) 
கஷ்டப்படும்படி முன்னிலும்‌ அதிக வேலையைச்‌ சுமத்துதல்‌ (யாத்‌ 5:9) 
கடினக்கழுத்து (உபா 31:27) 


கடினக்கழுத்தோடும்‌, பருத்தகுமிழுள்ள தன்‌ கேடயங்களோடும்‌ கர்த்தருக்கு 
எதிராக ஓடுதல்‌ (யோபு 15:26) 
கடினப்பட்டிருத்தல்‌ (யாத்‌ 13:15) 


கடினப்பட்டு அவிசுவாசிகளாகிக்‌ கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை 
நிந்தித்தல்‌ (அப்‌ 19:9) 

கடினமுகம்‌ காண்பித்தல்‌ (யோபு 19:3) 

கடினமுகமும்‌ முரட்டாட்ட இருதயமுமுள்ள புத்திரராய்‌ வாழ்தல்‌ (எசே 2:4) 
கடினமாய்‌ உத்தரவு கொடுத்தல்‌ (நீதி 18:23) 


கடினமாய்‌ அதிகாரஞ்செலுத்துதல்‌ (மத்‌ 20:25) 


Page 138 of 415 


Xx x x XxX Xx xX Xx x 4 Xx KX xX xX x 4 


Xx xX XK Xx 4 


கடினம 


கடினம 


கடினம 


கடினம 


கடினம 


கடினம 


ாய்‌ பேசுதல்‌ (ஆதி 42:7) 

£யிருக்கிற இருதயம்‌ (மாற்‌ 8:17) 

ான உத்தரம்‌ சொல்லுதல்‌ (| சாமு 20:10) 
ான உத்தரவு கொடுத்தல்‌ (1 இரா 12:14) 


ரான மனது (ரோம 11:25) 





ரான நெற்றியும்‌ முரட்டாட்டமுள்ள இருதயமும்‌ 


வாழ்தல்‌ (எசே 3:7) 


கடினம 


ரான வேலை சுமத்துதல்‌ (1 இரா 12:4) 


கடினமுள்ளதாயிருந்த இருதயம்‌ (மாற்‌ 6:52) 


கடிந்துகொள்ளாமலிருத்தல்‌ (1 இரா 1:6 


உள்ளவர்களாய்‌ 


கடிந்துகொள்ளுதலை மனம்‌ அலட்சியம்‌ பண்ணுதல்‌ (நீதி 5:12) 


கடிந்துகொள்ளுதலை வெறுக்கிற மிருககுணமுள்ளவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 


12:1) 


கடிந்துகொள்ளுதலை வெறுக்கிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 15:10) 


கடிந்துகொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதிருத்தல்‌ (செப்‌ 3:2) 


கடிந்துகொள்ளுதலைக்‌ கவனித்து நடக்காதிருத்தல்‌ (நீதி 15:5) 





கடிந்துகொள்ளுதலுக்குச்‌ செவிகொடாத பரியாசக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 


13:1) 


கடிந்துகொள்ளவும்‌ கூடாதிருத்தல்‌ (ஓசி 4:4) 


கடிப்பவர்கள்‌ ச௫தியாய்‌ எழும்புதல்‌ (ஆப 2:7) 


கன்னமிட்டூத்‌ திருநுதல்‌ (மத்‌ 6:19) 


கன்னமிடுதல்‌ (யாத்‌ 22:2) 


கன்னியாஸ்திரீயாகிய மகளை அவமானப்படுத்தி, 


பிரகாரம்‌ அவர்களுக்குச்‌ செய்தல்‌ (நியா 19:24) 


பார்வைக்குச்‌ சரிபோன 


கன்மலை வெடிப்புகளாகிய உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து, என்னைத்‌ 


தரையிலே விழத்தள்ளுகிறவன்‌ யார்‌? என்று இருதயத்தில்‌ சொல்லுதல்‌ (ஒப 


1:3) 


Page 139 of 415 


x XX XX XK XX XX XX XX XX XX XX XXX XXX 


கன்றுக்குட்டியைப்‌ பார்த்து, கன்றுக்குட்டிக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டுதல்‌ (யாத்‌ 32:5) 


கனானம்‌ (1 சாமு 2:30) 
கனநித்திரையின்‌ ஆவி (ரோம 11:8) 


கனியற்ற அந்தகாரக்‌ கிரியைகள்‌ (எபே 5:11) 





கனியற்றவர்களாய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 3:14) 

கந்தைகளை உடுத்துவிக்கும்‌ தூக்கம்‌ (நீதி 23:21) 
கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சித்தல்‌ (ரோம 16:18) 

கபடு (மாற்‌ 7:22) 

கபடூ செய்யத்‌ தீவிரித்த கால்‌ (யோபு 31:5) 

கபடு செய்தல்‌ (சங்‌ 101:7) 

கபட்டு வாய்‌ (சங்‌ 109:2) 

கபட்டு வசனிப்புள்ள உதடுகள்‌ (சங்‌ 34:13) 

கபடநாவு (சங்‌ 120:2) 

கபடாய்‌ ஆணையிடுதல்‌ (சங்‌ 24:4) 

கபடத்தை உறுதியாய்ப்‌ பிடித்திருத்தல்‌ (எரே 8:5) 

கபடத்தின்‌ நடுவிலே குடியிருத்தல்‌ (எரே 9:6) 

கபடத்தினிமித்தம்‌ கர்த்தரை அறியமாட்டோமென்று சொல்லுதல்‌ (எரே 9:6) 
கபடம்‌ (2 கொரி 1:12) 

கபடம்‌ பேசுகிற நாவு (எரே 9:8) 

கபடம்‌ பேசும்‌ நாக்கு (யோபு 27:3) 

கபடமுள்ள வேலையாட்களாய்‌ வாழ்தல்‌ (2 கொரி 11:13) 
கபடமுள்ளதாயுமிருக்கிற போதகம்‌ (1 தெச 2:3) 

கர்ப்பந்திறந்து பிறக்கிறதையெல்லாம்‌ தீக்கடக்கப்‌ பண்ணுதல்‌ (எசே 20:26) 


கர்ப்பக்கனியின்மேல்‌ அவர்கள்‌ இரங்காதிருத்தல்‌ (ஏசா 13:18) 


Page 140 of 415 


Xx XX Xx x XxX 


கர்ப்பப்பிறப்பான குமாரனே தகப்பனின்‌ பிராணனை வாங்கத்‌ தேடுதல்‌ (2 


சாமு 16:11) 
கர்ப்பத்தில்‌ உற்பவித்தது முதல்‌ பேதலித்தல்‌ (சங்‌ 58:3) 
கர்த்தர்‌ துன்மார்க்கனை நோக்கி: துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய்‌ என்று 


சொல்லுகையில்‌, துன்மார்க்கனைத்‌ தன்‌ துன்மார்க்கத்தில்‌ இராதபடி 


எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்குச்‌ சொல்லாமற்போதல்‌ (எசே 33:8) 
கர்த்தர்‌ அசட்டை பண்ணப்படுதல்‌ (ஏசா 53:3) 

கர்த்தர்‌ வெறுக்கிற அருவருப்பான காரியத்தைச்‌ செய்தல்‌ (எரே 44:4) 
கர்த்தர்‌ வந்தபோது ஒருவனும்‌ இல்லாமற்போதல்‌ (ஏசா 50:2) 

கர்த்தர்‌ விதித்த வழியை சீக்கிரமாய்‌ விட்டு விலகுதல்‌ (யாத்‌ 32:8) 

கர்த்தர்‌ ஏற்கனவே சொல்லி வந்திருந்தும்‌, கேளாமலும்‌, கர்த்தர்‌ கூப்பிட்டும்‌, 
உத்தரவு கொடாமலும்‌ போதல்‌ (எரே 7:13) 


கர்த்தர்‌ ஏற்கனவே உபதேசித்தும்‌ புத்தியை ஏற்றுக்கொள்ளச்‌ செவிகொடாமற் 
போதல்‌ (எரே 32:33) 

கர்த்தர்‌ ஏற்கனவே அனுப்பிக்‌ கொண்டிருந்தும்‌, கேளாமற்போன 
கர்த்தருடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளை கேட்கும்‌ 
படிக்கும்‌, கர்த்தர்‌ முன்வைத்த கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி 
நடக்கும்படிக்கும்‌, கர்த்தர்‌ சொல்லைக்‌ கேளாமற்போதல்‌ (எரே 26:4,5) 


கர்த்தர்‌ கூப்பிட்டும்‌ மறுஉத்தரவு கொடாதிருத்தல்‌ (ஏசா 65:12) 

கர்த்தர்‌ கூப்பிட்டும்‌ கேட்கமாட்டோம்‌ என்று சொல்லுதல்‌ (நீதி 1:24) 

கர்த்தர்‌ கூப்பிட்டபோது மறுஉத்தரவு கொடுக்க ஒருவனும்‌ இல்லாமற்போதல்‌ 
(ஏசா 50:2) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ அனைவரையும்‌ யூதாவின்‌ குடும்பத்தார்‌ 
அனைவரையும்‌, கர்த்தர்‌ தமக்கு ஜனங்களாகவும்‌,  கீர்த்தியாகவும்‌, 
துதியாகவும்‌, மகிமையாகவும்‌ சேர்க்கையாக்கிக்‌ கொள்ளும்போது செவி 


கொடாமற்போதல்‌ (எரே 13:11) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர்‌ செய்த 
படியெல்லாம்‌, நரகலான விக்கிரங்களைப்‌ பின்பற்றி, மகா அருவருப்பாய்‌ 


நடந்து கொள்ளுதல்‌ (1 இரா 21:26) 


Page 141 of 415 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப்‌ பார்க்கிலும்‌, 
யூதாவும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ பொல்லாப்புச்‌ செய்யத்தக்கதாய்‌, வழிதப்பிப்‌ 
போகப்‌ பண்ணுதல்‌ (2 நாளா 33:9) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள்‌ செய்த 
பொல்லாப்பைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமாய்ச்‌ செய்ய ஏவிவிட௫ூதல்‌ (2 இரா 21:9) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்தின ஜாதிகளுடைய 
அருவருப்புகளின்படியே, அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்து, இடித்துப்போட்ட மேடைகளைத்‌ திரும்பவும்‌ கட்டி, பாகாலுக்குப்‌ 
பலிபீடங்களை எடுூப்பித்து, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ செய்ததுபோல 
விக்கிரகத்தோப்பை உண்டாக்கி, வானத்தின்‌ சேனைகளையெல்லாம்‌ பணிந்து 
கொண்டு அவைகளைச்‌ சேவித்தல்‌ (2 இரா 21:2,3) 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்தின ஜாதிகளுடைய 
அருவருப்புகளின்படியே, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்தல்‌ (2 நாளா 33:2) 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்திவிட்ட ஜாதிகளுடைய 
அருவருப்புகளின்படியெல்லாம்‌ செய்தல்‌ (1 இரா 14:24) 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு, 
இருதயத்தைத்‌ திடனற்றுப்போகப்‌ பண்ணுதல்‌ (எண்‌ 32:7) 

கர்த்தர்‌ இனி அவர்கள்‌ காலை அவர்கள்‌ பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி 
வைத்த தேசத்திலிருந்து விலகப்பண்ணுவதில்லையென்றும்‌, தேவன்‌ 
தாவீதோடூம்‌ அவன்‌ குமாரனாகிய சாலொமோனோடூம்‌ சொல்லியிருந்த 
தேவனுடைய ஆலயத்தில்தானே, தான்‌ பண்ணுவித்த விக்கிரகமாகிய 
சிலையை ஸ்தாபித்தல்‌ (2 நாளா 33:8) 


கர்த்தர்‌ இல்லாமல்‌ மலையின்மேல்‌ ஏற ஆயத்தமாதல்‌ (உபா 1:41) 

கர்த்தர்‌ உரைக்காதிருந்தும்‌, கர்த்தர்‌ உரைத்தார்‌ என்று சொல்லும்போது, 
அபத்தமான தரிசனையைத்‌ தரிசித்து, பொய்க்குறியைச்‌ சொல்லுதல்‌ (எசே 
13:7) 


கர்த்தர்‌ நன்மை செய்திருக்க, கர்த்தரை விட்டு, அந்நிய தேவர்களைச்‌ 
சேவித்தல்‌ (யோசுவா 24:20) 


கர்த்தர்‌ நாமத்தை நோக்கிக்‌ கூப்பிடாதிருத்தல்‌ (ஏசா 64:7) 


கர்த்தர்‌ நாமம்‌ தரிக்கப்பட்ட இந்த ஆலயம்‌ பார்வைக்குக்‌ கள்ளர்‌ 


Page 142 of 415 


குகையாகுதல்‌ (எரே 7:11) 
கர்த்தர்‌ காயப்படூத்தினவர்களை நோகப்‌ பேசுதல்‌ (சங்‌ 69:26) 


கர்த்தர்‌ கட்டளையிட்ட கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறுதல்‌ (யோசுவா 
7:11) 


கர்த்தர்‌ கட்டளையிட்ட கர்த்தருடைய உடன்படிக்கையையும்‌, கர்த்தருடைய 
கட்டளைகளையும்‌ கைக்கொள்ளாமற்போய்‌ இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்தல்‌ 
(1 இரா 11:11) 

கர்த்தர்‌ கட்டளையிடாததும்‌ கர்த்தருடைய மனதில்‌ தோன்றாததுமானவை 
களைச்‌ செய்தல்‌ (எரே 7:31) 

கர்த்தர்‌ கட்டளையிடும்‌ சகல காரியத்திலும்‌ கர்த்தருடைய சொல்லைக்‌ 
கேளாமல்‌, கர்த்தருடைய வாக்குக்கு முரட்டாட்டம்‌ பண்ணுதல்‌ (யோசுவா 
1:18) 

கர்த்தர்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, கர்த்தர்‌ விரும்பாததைத்‌ 
தெரிந்து கொள்ளுதல்‌ (ஏசா 66:4) 

கர்த்தர்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, கர்த்தருக்குப்‌ 
பிரியமல்லாததைத்‌ தெரிந்து கொள்ளுதல்‌ (ஏசா 65:12) 

கர்த்தர்‌ பார்வைக்குச்‌ செய்த எல்லாப்‌ பொல்லாப்பு (1 இரா 16:7) 

கர்த்தர்‌ பாரார்‌, யாக்கோபின்‌ தேவன்‌ கவனியார்‌ என்று சொல்லுதல்‌ (சங்‌ 
94:7) 

கர்த்தர்‌ பிதாக்களுக்கு ஆணையிட்டுக்‌ கொடுத்த பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசத்தில்‌ பிரவேசிக்கப்‌ பண்ணின பின்பு, புசித்துத்‌ திர்ப்தியாகிக்‌ கொழுத்துப்‌ 
போயிருக்கும்போது, வேறே  தேவர்களிடத்தில்‌ திரும்பி, அவர்களைச்‌ 
சேவித்து, கர்த்தருக்குக்‌ கோபம்மூட்டி, கர்த்தருடைய உடன்படிக்கையை 
மீறுதல்‌ (உபா 31:20) 

கர்த்தர்‌ பிள்ளைகளை அடிக்கும்‌ போது சிட்சையை ஏற்றுக்கொள்ளாமற் 
போதல்‌ (எரே 2:30) 

கர்த்தர்‌ தானியத்தையும்‌ திராட்சரசத்தையும்‌ எண்ணெயையும்‌ கொடுத்தவ 
ரென்றும்‌, தனக்கு கர்த்தர்‌ வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ பெருகப்‌ 
பண்ணினவரென்றும்‌ அறியாமற்போதல்‌ (ஓசி 2:8) 


கர்த்தர்‌ தம்‌ கையை நீட்டியும்‌ கவனிக்காதிருத்தல்‌ (நீதி 1:24) 


Page 143 of 415 


கர்த்தர்‌ தம்முடைய தாசனாகிய மோசேக்குக்‌ கற்பித்த கற்பனைகளையும்‌, 
கட்டளைகளையும்‌, நியாயங்களையும்‌ கைக்கொள்ளாதே போதல்‌ (நெகே 
1:7) 

கர்த்தர்‌ தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும்‌ ஏற்கனவே 
அனுப்பிக்‌ கொண்டேயிருந்தும்‌, கேளாமலும்‌, கேட்கும்படிக்கு செவிகளைச்‌ 
சாயாமலும்‌ போதல்‌ (எரே 25:4) 

கர்த்தர்‌ தீர்க்கதரிசியைக்‌ கொண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு செவி 
கொடுக்காமலிருத்தல்‌ (எரே 37:2) 

கர்த்தர்‌ திருப்தியாக்கின பிள்ளைகள்‌ விபசாரம்‌ பண்ணி, வேசிவீட்டிலே 
கூட்டங்கூடூதல்‌ (எரே 5:7) 

கர்த்தர்‌ தங்களை அனுப்பாதிருந்தும்‌, கர்த்தர்‌ உரைத்தாரென்று சொல்லி, 
அவர்கள்‌ அபத்தத்தையும்‌ பொய்க்குறியையும்‌ தரிசித்து, காரியத்தை 
நிர்வாகம்‌ பண்ணலாமென்று நம்பிக்கையாயிருத்தல்‌ (எசே 13:6) 

கர்த்தர்‌ தங்களைக்‌ குணமாக்குகிறவரென்று அறியாமற்போதல்‌ (ஓசி 11:3) 
கர்த்தர்‌ தங்கள்‌ பிதாக்களோடே பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தாரும்‌ மீறிப்போடூதல்‌ (எரே 11:10) 

கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்த தேசத்துக்குப்‌ போகாதபடிக்கு 
இருதயத்தைத்‌ திடனற்றுப்‌ போகப்பண்ணுதல்‌ (எண்‌ 32:9) 

கர்த்தர்‌ தங்களுக்குச்‌ சொன்னபடி, அவர்கள்‌ அந்த ஜனங்களை 
அழிக்காமல்‌ ஜாதிகளுடனே கலந்து, அவர்கள்‌ கிரியைகளைக்‌ கற்று 
அவர்களுடைய விக்கிரகங்களைச்‌ சேவித்தல்‌ (சங்‌ 106:34,35,36) 

கர்த்தர்‌ துரத்திவிடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில்‌ நடத்தல்‌ (லேவி 
20:23) 

கர்த்தர்‌ தண்டித்து, திரும்பப்‌ புயங்களை பலப்படவும்‌ பண்ணினாலும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பொல்லாப்பு நினைத்தல்‌ (ஓசி 7:15) 

கர்த்தர்‌ மீட்டிருந்தும்‌, கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பொய்‌ பேசுதல்‌ (ஓசி 7:13) 
கர்த்தர்‌ அனுப்பாதிருந்தும்‌, கர்த்தருடைய நாமத்தைக்‌ கொண்டு தீர்க்க 
தரிசனஞ்சொல்லி, இந்தத்‌ தேசத்திலே பட்டயமும்‌ பஞ்சமும்‌ வருவதில்லை 
யென்கிற தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ (எரே 14:15) 

கர்த்தர்‌ அனுப்பாதிருந்தும்‌, கர்த்தருடைய நாமத்தைக்‌ கொண்டு தீர்க்க 
தரிசனஞ்சொல்லி, இந்தத்‌ தேசத்திலே பட்டயமும்‌ பஞ்சமும்‌ வருவதில்லை 


Page 144 of 415 


x x x XxX 


யென்கிற தீர்க்கதரிசிகளிடம்‌ தீர்க்கதரிசனம்‌ கேட்கும்‌ ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ 
(எரே 14:16) 


கர்த்தர்‌ அபிஷேகம்‌ பண்ணினவரை நான்‌ கொன்றுபோட்டேன்‌ என்று 


வாயினாலே விரோதமான சாட்சி சொல்லுதல்‌ (2 சாமு 1:16) 


கர்த்தர்‌ அபிஷேகம்‌ பண்ணினவரைக்‌ கொன்றுபோடும்படி கையை நீட்டப்‌ 


பயப்படாமற்போதல்‌ (2 சாமு 1:14) 


கர்த்தர்‌ அபிஷேகம்‌ பண்ணுவித்தவர்மேல்‌ தன்‌ கையைப்‌ போடுதல்‌ (1 சாமு 
26:9) 


கர்த்தர்‌ அபிஷேகம்பண்ணினவரைத்‌ தூஷித்தல்‌ (2 சாமு 19:21) 
கர்த்தர்‌ ஆளாதபடிக்கு, கர்த்தரைத்‌ தள்ளுதல்‌ (1 சாமு 8:7) 


கர்த்தர்‌ அவரவருக்கு விதித்த கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு, 
கர்த்தரின்‌ சொல்லைக்‌ கேளாமலும்‌, அதின்படி நடவாமலும்‌, தங்களுடைய 
இருதயத்தின்‌ கடினத்தையும்‌, தங்கள்‌ பிதாக்கள்‌ தங்களுக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தபடி பாகால்களையும்‌ பின்தொடர்தல்‌ (எரே 9:13,14) 

கர்த்தர்‌ கொடுத்த கர்த்தருடைய பொன்னும்‌ கர்த்தருடைய வெள்ளியுமான 
சிங்கார ஆபரணங்களை எடுத்து, ஆண்சுரூபங்களை உண்டாக்கி, 
அவைகளோடே வேசித்தனம்‌ பண்ணி, சித்திரத்தையலாடைகளை எடுத்து, 
அவைகளை மூடி, கர்த்தருடைய எண்ணெயையும்‌, கர்த்தருடைய தூப 
வர்க்கத்தையும்‌ அவைகளின்முன்‌ படைத்து, கர்த்தர்‌ கொடுத்த கர்த்தருடைய 
அப்பத்தையும்‌, சாப்பிடும்படி கொடுத்த மெல்லிய மாவையும்‌ நெய்யையும்‌ 
தேனையும்‌ அவைகளின்‌ முன்‌ சுகந்த வாசனையாகப்‌ படைத்தல்‌ (எசே 
16:17,18,19,20) 


கர்த்தர்‌ கொஞ்சங்கோபங்கொண்டிருந்தபோது தங்கள்‌ கேட்டை அதிகரிக்கத்‌ 
தேடுதல்‌ (சக 1:15) 


கர்த்தர்‌ பேரில்‌ பற்றுதலாயிராதிருத்தல்‌ (சங்‌ 118:8) 
கர்த்தர்‌ பேசியும்‌ கேளாதிருத்தல்‌ (ஏசா 66:4) 
கர்த்தர்‌ பேசினபோதிலும்‌, கவனிக்காதே போதல்‌ (2 நாளா 33:10) 


கர்த்தர்‌ மோசேயைக்கொண்டு இஸ்ரவேலுக்குக்‌ கொடுத்த சகல நியாயப்‌ 
பிரமாணத்திற்கும்‌ கட்டளைகளுக்கும்‌ நியாயங்களுக்கும்‌ ஒத்தபடியே கர்த்தர்‌ 
கற்பித்தவைகளையெல்லாம்‌ செய்யச்‌ சாவதானமாய்‌ இராதிருத்தல்‌ (2 நாளா 
33:8) 


Page 145 of 415 


Xx XX XxX x Xx 


கர்த்தர்‌ செய்யும்‌ தண்டனையினால்‌ குணப்படாமல்‌, கர்த்தருக்கு எதிர்த்து 
நடத்தல்‌ (லேவி 26:23) 


கர்த்தர்‌ செய்த அதிசயங்களை நம்பாமல்‌, பின்னும்‌ பாவஞ்செய்தல்‌ (சங்‌ 
78:32) 


கர்த்தர்‌ சொன்னவைகள்‌ யாவற்றிலும்‌ சாவதானமாயிராதிருத்தல்‌ (யாத்‌ 
23:13) 


கர்த்தர்‌ வெறுக்கிற காரியங்கள்‌ (சக 8:17) 
கர்த்தர்‌ வெறுக்கிற அருவருப்பான யாவையும்‌ (உபா 12:31) 


கர்த்தர்‌ வெறுக்கிற ஆறு காரியங்கள்‌ (நீதி 6:16) 





கர்த்தர்‌ வெறுக்கிற ஏழு அருவருப்பானவைகள்‌ (நீதி 6:16) 


கர்த்தர்‌ வேலியடைத்து, அதிலுள்ள கற்களைப்‌ பொறுக்கி, அதிலே நற்குல 
திராட்சச்செடிகளை நட்டு, அதின்‌ நடுவில்‌ ஒரு கோபுரத்தைக்கட்டி, அதில்‌ 
ஆலையையும்‌ உண்டு பண்ணி, அது நல்ல திராட்சப்பழங்களைத்‌ 


தருமென்று காத்திருக்கும்போது கசப்பான பழங்களைத்‌ தருதல்‌ (ஏசா 5:2) 
கர்த்தர்‌ சுமந்து இளைத்துப்போன பண்டிகைகள்‌ (ஏசா 1:14) 

கர்த்தர்‌ சுமந்து இளைத்துப்போன மாதப்பிறப்புகள்‌ (ஏசா 1:14) 

கர்த்தர்‌ சிநேகிக்கிற பரிசுத்தத்தை பரிசுத்தக்குலைச்சலாக்கி அந்நிய 
தேவதையின்‌ குமாரத்திகளை விவாகம்‌ பண்ணுதல்‌ (மல்‌ 2:11) 


கர்த்தர்‌ சஞ்சலப்படுத்தாத நீதிமானின்‌ இருதயத்தை வீணாய்‌ முறியப்‌ 
பண்ணுதல்‌ (எசே 13:22) 


கர்த்தர்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணின இடத்துக்கு நாங்கள்‌ போவோம்‌ என்று 
சொல்லி மலையின்‌ உச்சியில்‌ ஏறத்துணிதல்‌ (எண்‌ 14:40) 

கர்த்தர்‌ வாசம்பண்ணுகிற பாளையங்களை தீட்டூப்படுத்துதல்‌ (எண்‌ 5:3) 
கர்த்தர்‌ விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய எல்லாக்‌ கற்பனைகளின்படியும்‌ 
கட்டளைகளின்படியும்‌ நடக்கக்‌ கவனமாயிருக்கிறதற்கு, அவர்‌ சத்தத்திற்குச்‌ 
செவிகொடாதே போதல்‌ (உபா 28:15) 


கர்த்தர்‌ விதிக்கிற வார்த்தைகள்‌ யாவையும்‌ விட்டு விலகி வேறே 
தேவர்களைச்‌ சேவிக்கும்படி, வலதுபுறம்‌ இடதுபுறம்‌ சாய்தல்‌ (உபா 28:13) 


கர்த்தர்‌ விதித்த கட்டளையை கைக்கொள்ளாதிருத்தல்‌ (1 சாமு 13:14) 


Page 146 of 415 


Xx x x XxX 


கர்த்தர்‌ விதித்த வழியை சீக்கிரமாக விட்டு விலகி, வார்ப்பிக்கப்பட்ட 
விக்கிரகத்தைத்‌ தங்களுக்குக்காக உண்டாக்குதல்‌ (உபா 9:12) 


கர்த்தர்‌ விலக்கியிருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திரசூரியர்‌ முதலான 
வானசேனைகளையாவது சேவித்து, அவைகளை  நமஸ்கரிக்கிறதாகக்‌ 


காணப்படுதல்‌ உபா 17:3) 

கர்த்தர்‌ விலக்கியிருக்கிற வேறே தேவர்கள்‌ (உபா 17:3) 

கர்த்தர்‌ எப்படித்‌ தண்டித்தாலும்‌, அதிகாலையில்‌ எழுந்து தங்கள்‌ கிரியை 
களையெல்லாம்‌ கேடாக்குதல்‌ (செப்‌ 3:7) 


கர்த்தர்‌ எழுதிக்‌ கொடுத்த வேதத்தின்‌ மகத்துவங்களை அந்நியகாரியமாக 
எண்ணுதல்‌ (ஓசி 8:12) 


கர்த்தர்‌ எங்கள்‌ நடுவில்‌ இருக்கிறாரா இல்லையா என்று கர்த்தரைப்‌ 
பரிட்சை பார்த்தல்‌ (யாத்‌ 17:7) 

கர்த்தர்‌ எங்கேயென்று ஆசாரியர்கள்‌ சொல்லுதல்‌ (எரே 2:8) 

கர்த்தர்‌ ஏற்கனவே சொல்லிக்‌ கொண்டேயிருந்தும்‌, கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படியாமற்போதல்‌ (எரே 35:14) 

கர்த்தர்‌ ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்குப்‌ பலியிடுதல்‌ (யாத்‌ 22:20) 
கர்த்தர்‌ நமக்கு முன்பாகவும்‌ நம்‌ பிதாக்கள்‌ முன்பாகவும்‌ வைத்த 
கர்த்தருடைய வேதத்தின்படியும்‌ கர்த்தருடைய கட்டளைகளின்படியும்‌ 
நடக்காதிருத்தல்‌ (எரே 44:10) 

கர்த்தர்‌ பேசியும்‌ கேளாமலும்‌, கர்த்தர்‌ நோக்கிக்‌ கூப்பிட்டும்‌ மறுஉத்தரவு 
கொடாமலும்‌ போதல்‌ (எரே 35:17) 


கர்த்தர்பேரில்‌ ஆணையிட்டு, மல்காமின்‌ பேரிலும்‌ ஆணையிட்டுப்‌ பணிதல்‌ 
(செப்‌ 1:5) 


கர்த்தரின்‌ ஜனம்‌ செய்த பாவம்‌ (1 இரா 8:36) 
கர்த்தரின்‌ ஜனமாகிய குமாரத்தியின்‌ அக்கிரமம்‌ (புல 4:6) 
கர்த்தரின்‌ உதடுகளுக்கு அருவருப்பான ஆகாமியம்‌ (நீதி 8:7) 


கர்த்தரின்‌ உடன்படிக்கையை மீறி, இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தைச்‌ 


செய்தல்‌ (யோசுவா 7:15) 


கர்த்தரின்‌ நாமத்தை நிந்தித்துத்‌ தூஷித்தல்‌ (லேவி 24:11) 


Page 147 of 415 


Xx x x 4 


Xx KX xX xX x 4 


கர்த்தரின்‌ நாமத்தைத்‌ தூஷித்தல்‌ (லேவி 24:16) 

கர்த்தரின்‌ நாமத்தின்‌ பரிசுத்தத்தைக்‌ குலைத்தல்‌ (ஏசா 48:11) 

கர்த்தரின்‌ நியாயத்தை அறியாத கர்த்தருடைய ஜனம்‌ (எரே 8:7) 

கர்த்தரின்‌ நியாயங்களை அவமதித்து, ஆத்துமா கர்த்தரின்‌ கட்டளைகளை 
வெறுத்தல்‌ (லேவி 26:43) 

கர்த்தரின்‌ கடிந்துகொள்ளுதலையெல்லாம்‌ அசட்டை பண்ணுதல்‌ (நீதி 1:30) 

கர்த்தரின்‌ கட்டளைகளை விட்டூ பாகால்களைப்‌ பின்பற்றுதல்‌ (1 இரா 18:18) 
கர்த்தரின்‌ கட்டளையை மீறுதல்‌ (எண்‌ 14:41) 

கர்த்தரின்‌ கற்பனைகளை வீணாக்குதல்‌ (எஸ்றா 9:14) 

கர்த்தரின்‌ பார்வைக்கு தகாததாயிருத்தல்‌ (எண்‌ 22:34) 

கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்ய விற்றுப்போடுதல்‌ (1 
இரா 21:20) 

கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்யும்படியாக, பாவஞ்‌ 
செய்யப்‌ பண்ணின அந்தப்‌ பாவமும்‌ தவிர, எருசலேமை நாலு மூலை 


வரையும்‌ இரத்தப்பழிகளால்‌ நிரப்பத்தக்கதாய்‌, குற்றமில்லாத இரத்தத்தையும்‌ 
மிகுதியாகச்‌ சிந்துதல்‌ (2 இரா 21:16) 

கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, இஸ்ரவேலைப்‌ பாவஞ்‌ 
செய்யப்‌ பண்ணின நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களைப்‌ பின்பற்றி நடத்தல்‌ (2 இரா 13:2) 


கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, இஸ்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்‌ பண்ணின நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களைப்‌ பின்பற்றி நடந்து அவைகளை விட்டூ விலகாதிருத்தல்‌ (2 இரா 
13:2) 


கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, பாகால்களைச்‌ 
சேவித்து, தங்கள்‌ பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு, தங்களைச்‌ சுற்றிலும்‌ 
இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றிப்‌ 
போய்‌, அவர்களைப்‌ பணிந்து கொண்டு, கர்த்தருக்குக்‌ கோபமூட்டூதல்‌ (நியா 
2:11,12) 


கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, தன்‌ தகப்பன்‌ 


Page 148 of 415 


Xx x x XxX 


வழியிலும்‌, தன்‌ தாயின்‌ வழியிலும்‌, இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ 
பண்ணின நேபாத்தின்‌ குமாரன்‌ யெரொபெயாமின்‌ வழியிலும்‌ நடந்து, 
பாகாலைச்‌ சேவித்து, அவனைப்‌  பணிந்துகொண்டு, தன்‌ தகப்பன்‌ 
செய்தபடியெல்லாம்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்குக்‌ 
கோபமுண்டாக்குதல்‌ (1 இரா 22:52.53) 


கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, தனக்கு முன்னிருந்த 
எல்லாரைப்‌ பார்க்கிலும்‌ கேடாய்‌ நடந்து, நேபாத்தின்‌ குமாரனாகிய 
யெரொபெயாமின்‌ சகல வழியிலும்‌, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்குத்‌ 
தங்கள்‌ வீணான விக்கிரகங்களாலே கோபம்‌ மூட்டும்படியாய்‌ இஸ்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின அவனுடைய பாவங்களிலும்‌ நடத்தல்‌ (1 இரா 
16:25,26) 

கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, தகப்பன்‌ நடந்த 
எல்லா வழியிலும்‌ நடந்து, தகப்பன்‌ சேவித்த நரகலான விக்கிரகங்களைச்‌ 
சேவித்து அவைகளைப்‌ பணிந்து கொண்டு, கர்த்தரின்‌ வழியிலே நடவாமல்‌, 
தன்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரை விட்டுவிடுதல்‌ (2 இரா 21:20-22) 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, தாங்கள்‌ செய்து 
வருகிற தங்களுடைய பாவங்களினால்‌ தங்கள்‌ பிதாக்கள்‌ செய்த 
எல்லாவற்றைப்‌ பார்க்கிலும்‌ அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டூதல்‌ (1 இரா 
14:22) 

கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை மறந்து, பாகால்களையும்‌ தோப்பு விக்கிரகங்களையும்‌ சேவித்தல்‌ 
(நியா 3:7) 

கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, யெரொபெயாமின்‌ 
வழியிலும்‌, அவன்‌ இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ பண்ணின அவனுடைய 
பாவத்திலும்‌ நடத்தல்‌ (1 இரா 15:34) 

கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, யெரொபெயாமின்‌ 
வழியிலும்‌ அவன்‌ இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ பண்ணின அவன்‌ 
பாவத்திலும்‌ நடந்ததினால்‌, கட்டிக்‌ கொண்ட பாவங்கள்‌ (1 இரா 16:19) 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (2 நாளா 21:6 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாததாயிருக்கிற காரியம்‌ (2 சாமு 11:27) 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாததான செயல்‌ (ஆதி 38:10) 


கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாதவனாய்‌ வாழ்தல்‌ (1 நாளா 2:3) 


Page 149 of 415 


Xx x x XxX 


Xx XX xX x 4 


கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாதவனாயிருத்தல்‌ (ஆதி 38:7) 
கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ செய்த பெரிய பொல்லாப்பு (1 சாமு 12:17) 


கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதை முழுமனதோடே செய்யாதிருத்தல்‌ 
(2 நாளா 25:2) 


கர்த்தரின்‌ பரிசுத்த நாமத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (லேவி 22:32) 


கர்த்தரின்‌ தாசனாகிய மோசேக்கு விரோதமாய்ப்‌ பேச, பயமில்லாமற்போதல்‌ 
(எண்‌ 12:8) 


கர்த்தரின்‌ தீர்க்கதரிசிகளைக்‌ கொன்று போடுதல்‌ (1 இரா 18:13) 

கர்த்தரின்‌ தீர்க்கதரிசிகளைச்‌ சங்கரித்தல்‌ (1 இரா 18:4) 

கர்த்தரின்‌ மகிமையை வேறொருவருக்குக்‌ கொடுத்தல்‌ (ஏசா 48:11) 
கர்த்தரின்‌ ஆணையையும்‌, கற்பித்த கட்டளையையும்‌ கைக்கொள்ளாதே 
போதல்‌ (1 இரா 2:43) 

கர்த்தரின்‌ ஆலோசனையையெல்லாம்‌ தள்ளி, கர்த்தரின்‌ கடிந்து 
கொள்ளுதலை வெறுத்தல்‌ (நீதி 1:25) 

கர்த்தரின்‌ ஆலயம்‌, கர்த்தரின்‌ ஆலயம்‌, கர்த்தரின்‌ ஆலயம்‌ இதுவே என்று 
சொல்லி, பொய்‌ வார்த்தைகளை நம்பிக்‌ கொள்ளுதல்‌ (எரே 7:4) 

கர்த்தரின்‌ சத்துருவாயிருத்தல்‌ (உபா 32:41) 

கர்த்தரின்‌ சினத்துக்கு ஏதுவான சந்ததியாய்‌ வாழ்தல்‌ (எரே 7:29) 

கர்த்தரின்‌ வார்த்தையை அசட்டை பண்ணி, அவர்‌ கற்பனையை மீறுதல்‌ 
(எண்‌ 15:31) 


கர்த்தரின்‌ வார்த்தையைக்‌ கேட்கிறதற்கு அவர்‌ யார்‌? என்று சொல்லுதல்‌ 
(யாத்‌ 5:2) 


கர்த்தரின்‌ வாசஸ்தலத்தைத்‌ தீட்டூப்படுத்துதல்‌ (எண்‌ 19:13) 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பாமற்போதல்‌ (ஆமோ 4:6) 
கர்த்தரிடம்‌ திரும்பாதிருத்தல்‌ (எரே 3:7) 

கர்த்தரிடம்‌ மறுத்துப்‌ பேசுதல்‌ (ஆதி 18:15) 


கர்த்தரிடம்‌ அநியாயத்தைக்‌ காணுதல்‌ (எரே 2:6) 


Page 150 of 415 


Xx XX XK XX 74% xX x % Xx x x 4 


Xx XX xX Xx % 


கர்த்தரிடம்‌ சேராதே போகிற இஸ்ரவேலாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 49:5) 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு விரோதமாய்‌ எழும்புதல்‌ (சங்‌ 17:7) 
கர்த்தரை நம்பாதிருத்தல்‌ (செப்‌ 3:2) 


கர்த்தரை நம்பியிருக்கிற ஆத்துமாவை நோக்கி: பட்சியைப்போல உன்‌ 
மலைக்குப்‌ பறந்துபோ என்று சொல்லுதல்‌ (சங்‌ 11:1) 


கர்த்தரை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள்‌ (சங்‌ 69:9) 

கர்த்தரை நிந்தித்த நிந்தை (சங்‌ 79:12) 

கர்த்தரை நிந்தித்தல்‌ (எண்‌ 15:30) 

கர்த்தரை நினையாமலும்‌, மனதிலே வைக்காமலும்‌ போதல்‌ (ஏசா 57:11) 
கர்த்தரை பரிட்சை பார்த்தல்‌ (யாத்‌ 17:2) 

கர்த்தரை மனமடிவாக்குதல்‌ (உபா 32:19) 

கர்த்தரை மதியாமலிருத்தல்‌ (ஓசி 4:10) 

கர்த்தரை மிகவும்‌ கோபப்படூத்துதல்‌ (ஓசி 12:14) 

கர்த்தரை மற்றவைகளுக்கு சாயலும்‌ சமமுமாக்கி, யாருக்கு கர்த்தர்‌ 
மற்றவைகளுக்கு ஒப்பாகும்படிக்கு கர்த்தரை ஒப்பிடுதல்‌ (ஏசா 46:5) 
கர்த்தரை முற்றிலும்‌ விட்டு விலகுதல்‌ (ஏசா 31:6) 

கர்த்தரை மறந்து, கர்த்தரை புறம்பே தள்ளிவிடுதல்‌ (எசே 23:35) 
கர்த்தரை மறந்து, பொய்யை நம்புதல்‌ (எரே 13:25) 

கர்த்தரை மறுதலித்தல்‌ (எரே 5:13) 


கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி: உங்களுக்குச்‌ சமாதானம்‌ 
இருக்குமென்று கர்த்தர்‌ சொன்னாரென்று சொல்லுகிறதுமல்லாமல்‌ தங்கள்‌ 
இருதயத்தின்‌ கடினத்திலே நடக்கிற யாவரையும்‌ நோக்கி: உங்கள்மேல்‌ 
பொல்லாப்பு வராதென்றும்‌ சொல்லுதல்‌ (எரே 23:17) 


கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 23:17) 
கர்த்தரை அசட்டை பண்ணுதல்‌ (1 சாமு 2:30) 


கர்த்தரை அசட்டைபண்ணி, நாங்கள்‌ ஏன்‌ எகிப்திலிருந்து புறப்பட்டோம்‌ 
என்று அவருக்கு முன்பாக அழுதல்‌ (எண்‌ 11:20) 


Page 151 of 415 


Xx XX 23 XX % XX XX xX x % 


x x x 4 


Xx XxX Xx x 4 


கர்த்தரை அவமதித்தல்‌ (எண்‌ 16:30) 

கர்த்தரை அறியாத ஜாதிகளாய்‌ வாழ்தல்‌ (எரே 10:25) 
கர்த்தரை அறியாதிருத்தல்‌ (ஓசி 5:4) 

கர்த்தரை அறியாமல்‌ வாழ்தல்‌ (1 சாமு 2:12) 

கர்த்தரை அறியேன்‌ என்று சொல்லுதல்‌ (யாத்‌ 5:2) 
கர்த்தரை அலட்சியம்‌ பண்ணுகிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 14:2) 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடாதிருத்தல்‌ (ஓசி 7:7) 

கர்த்தரை வெறுக்கும்‌ ஆத்துமாவாய்‌ வாழ்தல்‌ (சக 11:8) 
கர்த்தரை வெறுத்து மரணத்தை விரும்புதல்‌ (நீதி 8:36) 


கர்த்தரை வாய்க்குச்‌ சமீபமாயும்‌ உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமுமாயும்‌ 
வைத்தல்‌ (எரே 12:2) 


கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றி, அவர்களைச்‌ சேவித்து, 
அவர்களைப்‌ பணிந்து கொண்டு, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தைக்‌ 


கைக்கொள்ளாமல்‌ கர்த்தரை விட்டுவிடுதல்‌ (எரே 16:11) 


கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டி, தங்கள்‌ கைகளின்‌ 
கிரியையைப்‌ பணிந்து கொண்ட சகல தீமை (எரே 1:16) 


கர்த்தரை விட்டு அகன்று போதல்‌ (எரே 17:13) 
கர்த்தரை விட்டு அலைந்து திரிதல்‌ (ஓசி 7:13) 
கர்த்தரை விட்டு வழிதப்பிப்‌ போதல்‌ (எசே 44:15) 


கர்த்தரை விட்டு வழிதப்பித்‌ தங்கள்‌ நரகலான  விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றுதல்‌ (எசே 44:10) 


கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 1:28) 

கர்த்தரை விட்டு விலகுதல்‌ (எஸ்றா 8:22) 

கர்த்தரை விட்டு விலகி செய்து வருகிற துர்க்கிரியைகள்‌ (உபா 28:20) 
கர்த்தரை விட்டு விலகிச்‌ சோரம்போன தேசம்‌ (ஓசி 1:2) 


கர்த்தரை விட்டு, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்குக்‌ கோபமுண்டாக்கி, 
பின்வாங்கிப்‌ போதல்‌ (ஏசா 1:4) 


Page 152 of 415 


கர்த்தரை விட்டு, நம்முடைய முகங்களை மறைத்துக்‌ கொள்ளுதல்‌ (ஏசா 
53:3) 


கர்த்தரை விட்டூ, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தை மறந்து, காத்‌ என்னும்‌ 
தெய்வத்துக்குப்‌ பந்தியை ஆயத்தம்‌ பண்ணி, மேனி என்னும்‌ 
தெய்வத்துக்குப்‌ பானபலியை நிறைய வார்த்தல்‌ (ஏசா 65:11) 

கர்த்தரை விட்டு, பாகாலையும்‌ அஸ்தரோத்தையும்‌ சேவித்தல்‌ (நியா 2:13) 
கர்த்தரை விட்டு, தங்கள்‌ கைகளின்‌ கிரியைகள்‌ எல்லாவற்றிலும்‌ 
கர்த்தருக்குக்‌ கோபம்‌ உண்டாக்க வேறே தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டுதல்‌ 
(2 நாளா 34:25) 

கர்த்தரை விட்டு, அந்நிய தேவர்களைச்‌ சேவித்தல்‌ (நியா 10:13) 

கர்த்தரை விட்டு, தேசத்திலே அந்நிய தேவர்களைச்‌ சேவித்தல்‌ (எரே 5:19) 
கர்த்தரை விட்டு, வேறே தேவர்களைச்‌ சேவித்துவந்த எல்லாச்‌ செய்கைகள்‌ 
(1 சாமு 88) 

கர்த்தரை விட்டுப்‌ பாகால்களையும்‌ அஸ்தரோத்தையும்‌ சேவித்ததினாலே, 
பாவஞ்செய்தல்‌ (1 சாமு 12:10) 

கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்குதல்‌ (செப்‌ 1:6) 

கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கி, கர்த்தர்‌ முன்வைத்த கர்த்தருடைய 
கற்பனைகளையும்‌ கர்த்தருடைய கட்டளைகளையும்‌ கைக்கொள்ளாமற்போய்‌, 
வேறே தேவர்களைச்‌ சேவித்து, அவைகளைப்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (1 
இரா 9:6) 

கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கி, கர்த்தருடைய எல்லா வழிகளையும்‌ 
உணர்ந்து கொள்ளாமல்‌ போதல்‌ (யோபு 34:26) 

கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கின காலம்‌ (2 நாளா 25:27) 

கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கிப்‌ போதல்‌ (எரே 15:6) 

கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கவும்‌, பெரிய பாவத்தைச்‌ செய்யவும்‌ பண்ணுதல்‌ 
(2 இரா 17:21) 

கர்த்தரை விட்டுப்போய்‌ மற்றவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துதல்‌ (ஏசா 
57:8) 


கர்த்தரை விட்டுத்‌ தூரப்பட்டு, மாயையைப்‌ பின்பற்றி, வீணராய்ப்‌ போதல்‌ 
(எரே 2:6) 


Page 153 of 415 


Xx XX KX KX 34 4 x 4 


XxX XX XK Xx x x 


கர்த்தரை விட்டுத்‌ தூரமாய்ப்‌ போதல்‌ (சங்‌ 73:27) 


கர்த்தரை விட்டுத்‌ திரும்பி, கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமற் 
போதல்‌ (| சாமு 15:11) 


கர்த்தரை விட்டுச்‌ சோரம்‌ போகிற இருதயம்‌ (எசே 6:9) 

கர்த்தரை விட்டுச்‌ சோரம்‌ போதல்‌ (சங்‌ 73:27) 

கர்த்தரை விட்டுவிட்டு, இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி, தாங்களும்‌, 
தங்கள்‌ பிதாக்களும்‌, யூதாவின்‌ ராஜாக்களும்‌, அறியாதிருந்த அந்நிய 
தேவர்களுக்கு அதிலே தூபங்காட்டி, இந்த ஸ்தலத்தைக்‌ குற்றமில்லாதவர்‌ 
களின்‌ இரத்தத்தினாலே நிரப்புதல்‌ (எரே 19:4) 

கர்த்தரை விட்டுவிடுதல்‌ (2 நாளா 12:5) 

கர்த்தரை விரும்பாத இஸ்ரவேலாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 81:11) 

கர்த்தரை வஞ்சித்தல்‌ (மல்‌ 3:8) 

கர்த்தரை எதினாலே அசுத்தப்படுத்தினோம்‌ என்று கேட்டல்‌ (மல்‌ 1:7) 
கர்த்தரை எண்ணாமற்போதல்‌ (ஏசா 53:3) 

கர்த்தரையன்றி உண்டாயிருக்கும்‌ வேறே தேவர்கள்‌ (உபா 5:7) 
கர்த்தரையன்றி வேறே தேவர்களை உண்டாக்குதல்‌ (யாத்‌ 20:3) 
கர்த்தரையும்‌, அவர்‌ இஸ்ரவேலுக்காகச்‌ செய்த கிரியையையும்‌ அறியாத 
சந்ததியாய்‌ எழும்புதல்‌ (நியா 2:10) 

கர்த்தரைக்‌ குறித்து நிதானமாய்ப்‌ பேசாதிருத்தல்‌ (யோபு 42:8) 

கர்த்தரைக்‌ குறித்து மனஞ்சலித்துப்‌ போதல்‌ (ஏசா 43:22) 

கர்த்தரைக்‌ குறித்து விசாரித்துக்‌ கேளாதிருத்தல்‌ (ஏசா 65:1) 

கர்த்தரைக்‌ குறித்துத்‌ துன்மார்க்கமாய்ப்‌ பேசுதல்‌ (சங்‌ 139:20) 

கர்த்தரைக்‌ கோபப்படுத்துதல்‌ (யாத்‌ 23:21) 


கர்த்தரைக்‌ கோபப்படுத்துவதற்கு அவருடைய சமுகத்தில்‌ பொல்லாப்புச்‌ 
செய்து நடப்பித்த சகல பாவங்கள்‌ (உபா 9:18) 
கர்த்தரைப்‌ பூரணமாய்ப்‌ பின்பற்றாமல்‌, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 


பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (1 இரா 11:6) 


Page 154 of 415 


Xx XX KX 34 XxX Xx 4 


கர்த்தரைப்‌ பார்க்கிலும்‌ குமாரரை மதித்தல்‌ (1 சாமு 2:29) 

கர்த்தரைப்‌ பகைக்கிறவர்களை பகையாமலும்‌, கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறவர்களை அருவருக்காமலும்‌ இருத்தல்‌ (சங்‌ 139:21) 

கர்த்தரைப்‌ பகைக்கிறவர்களை சிநேகித்தல்‌ (2 நாளா 19:2) 

கர்த்தரைப்‌ பகைக்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (யோபு 8:22) 

கர்த்தரைப்‌ பகைக்கிறவர்களாதல்‌ (எண்‌ 10:35) 

கர்த்தரைப்‌ பகைத்தல்‌ (2 நாளா 19:2) 

கர்த்தரைப்‌ பின்பற்றாதபடிக்கு விலகுதல்‌ (யோசுவா 22:23) 

கர்த்தரைப்‌ பின்பற்றாதபடிக்குப்‌ புரளுதல்‌ (யோசுவா 22:18) 

கர்த்தரைப்‌ பின்பற்றாதபடிக்குப்‌ புரண்டு, கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கலகம்‌ 
பண்ணுதல்‌ (யோசுவா 22:16) 


கர்த்தரைப்‌ பின்பற்றாமல்‌ பேதலித்து, தன்‌ நரகலான விக்கிரகங்களைத்‌ தன்‌ 
இருதயத்தின்மேல்‌ நாட்டி, தன்‌ அக்கிரமமாகிய இடறலைத்‌ தன்‌ முகத்துக்‌ 
கெதிராக வைத்துக்‌ கொண்டிருத்தல்‌ (எசே 14:7) 

கர்த்தரைப்‌ பின்பற்றாமல்‌, அந்நிய தேவர்களைச்‌ சேவிக்கும்படி விலகப்‌ 


பண்ணுதல்‌ (உபா 7:4) 


கர்த்தரைப்‌ பற்றிக்‌ கொள்ளும்படிக்கு விழித்துக்‌ கொள்ளாதிருத்தல்‌ (ஏசா 
64:7) 


கர்த்தரைத்‌ தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருத்தல்‌ (சங்‌ 86:14) 
கர்த்தரைத்‌ தவிர ஒருவரும்‌ இல்லையென்று சூரியன்‌ உதிக்கிற திசையிலும்‌, 
அது அஸ்தமிக்கிற திசையிலும்‌ அறியப்படும்படிக்கு கர்த்தரை 
அறியாதிருத்தல்‌ (ஏசா 45:6) 

கர்த்தரைத்‌ தொழுது கொள்ளாதிருத்தல்‌ (சங்‌ 14:4) 


கர்த்தரைத்‌ தேடுகிறதற்குத்‌ தன்‌ இருதயத்தை நேராக்காமல்‌ பொல்லாப்பா 
னதைச்‌ செய்தல்‌ (2 நாளா 12:14) 


கர்த்தரைத்‌ தேடாதிருத்தல்‌ (ஏசா 65:1) 
கர்த்தரைத்‌ தேடாமல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களைக்‌ கேட்கும்படிக்குத்‌ 
தேடுதல்‌ (1 நாளா 10:13) 


Page 155 of 415 


XxX XX KX KX 34 34 x 4 


x x x 4 


x x x 4 


கர்த்தரைத்‌ தேடாமலும்‌, அவரைக்‌ குறித்து விசாரியாமலுமிருத்தல்‌ (செப்‌ 
1:6) 


கர்த்தரைச்‌ சோதித்து, கர்த்தரைப்‌ பரீட்சை பார்த்தல்‌ (எபி 3:9) 

கர்த்தரைச்‌ சேவிக்காதிருத்தல்‌ (ஏசா 56:6) 

கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுதல்‌ (2 பேது 2:10) 

கர்த்தரோடே யுத்தங்கலத்தல்‌ (எரே 50:24) 

கர்த்தரோடே வழக்காடூதல்‌ (எரே 2:29) 

கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினதில்‌ மீறுதல்‌ (எண்‌ 30:2) 
கர்த்தருக்கு உகந்ததாயிராத கைகளிலுள்ள காணிக்கை (மல்‌ 1:10) 
கர்த்தருக்கு உடன்பட்டு, அவர்‌ சதாகாலத்துக்கும்‌ பரிசுத்தம்‌ பண்ணின 
அவருடைய பரிசுத்தஸ்தலத்திற்கு வந்து, தேவனாகிய கர்த்தரைச்‌ சேவியா 
திருத்தல்‌ (2 நாளா 30:8) 

கர்த்தருக்கு ஊழியக்காரராயிராதிருத்தல்‌ (ஏசா 56:6) 

கர்த்தருக்கு ஊழியஞ்செய்யாதவனாய்‌ வாழ்தல்‌ (மல்‌ 3:18) 

கர்த்தருக்கு நியமித்துச்‌ செலுத்துகிற பரிசுத்தமானவைகளண்டையில்‌ தீட்டுப்‌ 
பட்டிருக்கும்போது சேருதல்‌ (லேவி 22:3) 

கர்த்தருக்கு பிரியமில்லாத காளைகள்‌, ஆட்டுக்குட்டிகள்‌, கடாக்களுடைய 
இரத்தம்‌ (ஏசா 1:11) 

கர்த்தருக்கு தூரமாய்‌ விலகியிருக்கிற இருதயம்‌ (ஏசா 29:13) 

கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய்‌ இருத்தல்‌ (ஆதி 13:13) 
கர்த்தருக்கு முன்பாக மிகவும்‌ கெட்டவர்களாய்‌ நடத்தல்‌ (நெகே 1:7) 
கர்த்தருக்கு  மனமடிவுண்டாக அந்நிய தேவர்களுக்குப்‌ பானபலிகளை 
வார்த்தல்‌ (எரே 7:18) 

கர்த்தருக்கு மனமடிவுண்டாக்குதல்‌ (எரே 7:19) 

கர்த்தருக்கு மகிமையையும்‌ வல்லமையையும்‌ செலுத்தாதிருத்தல்‌ (சங்‌ 29:1) 
கர்த்தருக்கு அடங்காதிருத்தல்‌ (யோபு 36:12) 


கர்த்தருக்கு அரோசிகமாயிருக்கிற  ஆட்டுக்கடாக்களின்‌ தகனபலிகளும்‌, 


Page 156 of 415 


Xx XX XxX x x 


x x x 4 


கொழுத்த மிருகங்களின்‌ நிணமும்‌ (ஏசா 1:11) 


கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய 
கைவேலையால்‌ செய்யப்பட்டதும்‌ வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு 


விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைத்தல்‌ (உபா 27:15) 
கர்த்தருக்கு அருவருப்பான கள்ளத்தராசு (நீதி 11:1) 

கர்த்தருக்கு அருவருப்பான துன்மார்க்கனுடைய வழி (நீதி 15:9) 
கர்த்தருக்கு அருவருப்பான துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ (நீதி 15:26) 
கர்த்தருக்கு அருவருப்பான துன்மார்க்கருடைய பலி (நீதி 15:8) 


கர்த்தருக்கு அருவருப்பான துன்மார்க்கனை, நீதிமானாக்குகிறவனாய்‌ 
வாழ்தல்‌ (நீதி 17:15) 
கர்த்தருக்கு அருவருப்பான, நீதிமானைக்‌ குற்றவாளியாக்குகிறவனாய்‌ 
வாழ்தல்‌ (நீதி 17:15) 


கர்த்தருக்கு அருவருப்பான மனமேட்டிமையுள்ளவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 16:5) 
கர்த்தருக்கு அருவருப்பான மாறுபாடூள்ள இருதயமுடையவர்களாய்‌ வாழ்தல்‌ 
(நீதி 11:20) 

கர்த்தருக்கு அருவருப்பான பொய்‌ உதடூகள்‌ (நீதி 12:22) 

கர்த்தருக்கு அருவருப்பான வெவ்வேறான நிறைகற்கள்‌ (நீதி 20:23) 
கர்த்தருக்கு அருவருப்பானதைச்‌ செய்தல்‌ (உபா 18:12) 


கர்த்தருக்கு அருவருப்பானவைகளான வெவ்வேறான நிறைகல்லும்‌, 


வெவ்வேறான மரக்காலும்‌ (நீதி 20:10) 
கர்த்தருக்கு அருவருப்பானவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 3:32) 
கர்த்தருக்கு கோபமூட்டூதல்‌ (எபி 3:16) 


கர்த்தருக்கு கோபமுண்டாக்கும்படி வீடுகளின்‌ மேல்‌ பாகாலுக்குத்‌ 
தூபங்காட்டி, அந்நிய தேவர்களுக்குப்‌ பானபலிகளை வார்த்தல்‌ (எரே 32:29) 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ “அப்படிக்கொத்த” துரோகத்தைச்‌ செய்தல்‌ 
(யோசுவா 22:31) 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ பிள்ளைகளும்‌ எழும்புதல்‌ (எசே 20:21) 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ முறுமுறுக்கிற பொல்லாத சபை (எண்‌ 14:27) 


Page 157 of 415 


Xx x x x Xx 


x x x 4 


XX XX XK xX x % 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ முறுமுறுத்தல்‌ (எண்‌ 14:29) 


கர்த்தருக்கு விரோதமாய்‌  அவபக்தியுள்ள பாவிகள்‌ பேசின கடின 
வார்த்தைகள்‌ (யூதா :15) 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ கெர்ச்சிக்கிற கர்த்தருடைய சுதந்தரமாய்‌ வாழ்தல்‌ 
(எரே 12:8) 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ செய்த பாவம்‌ (எரே 14:7) 

கர்த்தருக்கு விரோதமாய்‌ எரிச்சல்‌ கொண்டிருத்தல்‌ (ஏசா 45:24) 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ எழும்புகிறவர்களின்‌ அமளி (சங்‌ 74:23) 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ எழும்புதல்‌ (எரே 51:1) 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேலாக 
வாழ்தல்‌ (எசே 2:3) 


கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கூட்டங்கூடின பொல்லாத சபை (எண்‌ 14:35) 
கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்த எல்லா அக்கிரமங்கள்‌ (எரே 33:8) 


கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்து, கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ 
துரோகம்‌ பண்ணின எல்லா அக்கிரமங்கள்‌ (எரே 33:8) 


கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்தல்‌ (லேவி 5:19) 
கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கலகம்‌ உண்டாகப்‌ பேசுதல்‌ (எரே 28:16) 
கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணுதல்‌ (சங்‌ 5:10) 


கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணும்‌ பிள்ளைகளாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 
1:2) 


கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கலகமுண்டாகப்‌ பேசுதல்‌ (எரே 29:32) 
கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கலகஞ்செய்தல்‌ (எரே 4:17) 

கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கொந்தளித்து, வீரியம்‌ பேசுதல்‌ (2 இரா 19:28) 
கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கொந்தளித்தல்‌ (2 இரா 19:27) 

கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாதகஞ்செய்த மனுஷராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 66:24) 


கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவிகளால்‌ செய்யப்பட்ட இவ்விதமான 
விபரீதங்கள்‌ (எபி 12:3) 


Page 158 of 415 


Xx xX XK 34 KX 34 4 x 4 


Xx KX XK xX x 4 


கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்து, கர்த்தருடைய சத்தத்துக்குச்‌ 
செவிகொடாமற்போதல்‌ (எரே 40:3) 


கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தல்‌ (1 இரா 8:33) 

கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பண்ணின துரோகம்‌ (எசே 17:20) 

கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பொல்லாங்கு நினைத்தல்‌ (சங்‌ 21:11) 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பேசின கடினமாயிருக்கிற பேச்சுகள்‌ (மல்‌ 3:13) 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பெருமை பாராட்டுகிற மோவாப்‌ (எரே 48:42) 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பெருமை பாராட்டுதல்‌ (எரே 48:26) 
கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ தாங்கலடையும்‌ மனம்‌ (நீதி 19:3) 

கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகம்‌ பண்ணுதல்‌ (2 நாளா 12:2) 


கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகம்‌ பண்ணி, பொய்பேசி, எங்கள்‌ தேவனை 
விட்டுப்‌ பின்வாங்குதல்‌ (ஏசா 59:13) 


கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகம்‌ பண்ணி, செய்த எல்லாக்‌ கிரியைகள்‌ 
(செப்‌ 3:11) 


கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகம்‌ பண்ணின “முன்னின்று பேசுகிறவர்கள்‌” 
(ஏசா 43:27) 


கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகம்‌ பண்ணிக்‌ கொண்டேயிருந்து, 
பாவஞ்செய்கிற தேசம்‌ (எசே 14:13) 


கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகஞ்செய்தல்‌ (எசே 2:3) 
கர்த்தருக்கு விரோதமாய்ச்‌ செய்த பாவம்‌ (1 இரா 8:50) 
கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்புகள்‌ (யாத்‌ 16:7) 
கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளின்‌ சத்தம்‌ (உபா 1:34) 
கர்த்தருக்கு விரோதமாக இரண்டகம்‌ பண்ணுதல்‌ (ஓசி 7:13) 


கர்த்தருக்கு விரோதமாக கலகம்‌ பண்ணி, கர்த்தர்‌ தீர்க்கதரிசிகளாகிய 
தம்முடைய ஊழியக்காரரைக்‌ கொண்டு முன்பாக வைத்த கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக கர்த்தருடைய சத்தத்துக்குச்‌ 
செவிகொடாமற்போதல்‌ (தானி 9:9) 


Page 159 of 415 


Xx KX XK xX x 4 


Xx XX xX Xx 4 


கர்த்தருக்கு 
கர்த்தருக்கு 
கர்த்தருக்கு 
கர்த்தருக்கு 
கர்த்தருக்கு 


கர்த்தருக்கு 
3:13) 


கர்த்தருக்கு 
27:3) 

கர்த்தருக்கு 
கர்த்தருக்கு 
கர்த்தருக்கு 
துதல்‌ (நீதி 
கர்த்தருக்கு 


கர்த்தருக்கு 


விரோதமாக 
விரோதமாக 
விரோதமாக 
விரோதமாக 
விரோதமாக 


விரோதமாக 


துரோகம்‌ பண்ணுதல்‌ (ஓசி 5:7) 
மாத்திரம்‌ கலகம்‌ பண்ணுதல்‌ (எண்‌ 14:9) 
முறுமுறுத்த முறுமுறுப்புகள்‌ (யாத்‌ 16:8) 
அநியாயம்‌ செய்தல்‌ (லேவி 6:2) 

வீம்பு பேசுதல்‌ (நியா 7:2) 


என்னத்தைப்‌ பேசினோம்‌ என்று சொல்லுதல்‌ (மல்‌ 


விரோதமாகக்‌ கூடின கோராகின்‌ கூட்டமாய்‌ வாழ்தல்‌ (எண்‌ 


விரோதமாகக்‌ கலகம்‌ பண்ணுதல்‌ (உபா 31:27) 


விரோதமாகப்‌ பாவஞ்செய்யப்‌ பண்ணுதல்‌ (யாத்‌ 23:33) 


விரோதமாகப்‌ பாவஞ்செய்து தன்‌ ஆத்துமாவைச்‌ சேதப்படுத்‌ 


8:36) 


விரோதமாகப்‌ பாவஞ்செய்தல்‌ (நியா 10:10) 


விரோதமாகப்‌ போராட்டம்‌ பண்ணுதல்‌ (எண்‌ 26:9) 


கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோச 


னைக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நாகூ 1:11) 


கர்த்தருக்கு விரோதமாகத்‌ தன்னைக்‌ கடினப்படூத்தி வாழ்தல்‌ (யோபு 9:4) 


கர்த்தருக்கு விரோதமாகத்‌ துரோகம்‌ பண்ணி நடப்பித்த தங்கள்‌ பிதாக்களின்‌ 
அக்கிரமம்‌ (லேவி 26:40) 


கர்த்தருக்கு விரோதமாகத்‌ துரோகம்‌ பண்ணி நடப்பித்த தங்கள்‌ அக்கிரமம்‌ 
(லேவி 26:40) 


கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டங்கூடுூதல்‌ (எண்‌ 16:11) 


கர்த்தருக்கு விரோதமாகச்‌ செய்ய நினைத்தல்‌ (நாகூ 1:9) 


கர்த்தருக்கு விரோதமாகச்‌ செய்த பாவங்கள்‌ (நெகே 1:6) 


கர்த்தருக்கு விரோதமாகச்‌ செய்த துரோகம்‌ (தானி 9:7) 


கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும்‌ 


Page 160 of 415 


33% Xx x x 


பூமியின்‌ ராஜாக்கள்‌ எழும்பி நின்று, அதிகாரிகள்‌ ஏகமாய்க்‌ கூட்டங்கூ௫தல்‌ 
(அப்‌ 4:26) 


கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவர்‌ அபிஷேகம்‌ பண்ணினவருக்கு 
விரோதமாகவும்‌, எழும்பி நின்று, ஏகமாய்‌ ஆலோசனை பண்ணுதல்‌ (சங்‌ 
2:2) 


கர்த்தருக்கு வருத்தமாயிருக்கிற பண்டிகைகள்‌ (ஏசா 1:14) 
கர்த்தருக்கு வருத்தமாயிருக்கிற மாதப்பிறப்புகள்‌ (ஏசா 1:14) 
கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டூதல்‌ (1 கொரி 10:22) 
கர்த்தருக்கு எதிர்த்து நடத்தல்‌ (லேவி 26:41) 

கர்த்தருக்கு ஏலாத பாவம்‌ செய்தல்‌ (1 சாமு 14:34) 


கர்த்தருக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும்‌ பொன்னினாலே 


தெய்வங்களையும்‌ உண்டாக்குதல்‌ (யாத்‌ 20:23) 
கர்த்தருக்குக்‌ கடுங்கோபம்‌ மூட்டிடுதல்‌ (சங்‌ 106:32) 
கர்த்தருக்குக்‌ கடுங்கோபம்‌ உண்டாக்குதல்‌ (உபா 9:8) 


கர்த்தருக்குக்‌ கவனமாய்ச்‌ செவிகொடுத்து, நலமானதைச்‌ சாப்பிடாதிருத்தல்‌ 
(ஏசா 55:2) 


கர்த்தருக்குக்‌ கோபமூட்டின ஜனமாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 10:6) 

கர்த்தருக்குக்‌ கோபமூட்டின பிதாக்களாய்‌ வாழ்தல்‌ (சக 8:14) 

கர்த்தருக்குக்‌ கோபம்‌ உண்டாக்க, அந்நிய தேவர்களையும்‌ வார்க்கப்பட்ட 
விக்கிரகங்களையும்‌ உண்டு பண்ணி, புறம்பே கர்த்தரைத்‌ தள்ளிவிடுதல்‌ (1 
இரா 14:9) 

கர்த்தருக்குக்‌ கோபம்‌ உண்டாக்குதல்‌ (எண்‌ 14:23) 

கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்கின சகல காரியங்கள்‌ (2 இரா 23:26) 


கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாகும்படிக்கு செய்த எல்லாப்‌ பொல்லாப்பு (எரே 
32:32) 


கர்த்தருக்குப்‌ பயந்து நடக்காதிருத்தல்‌ (2 இரா 17:34) 


கர்த்தருக்குப்‌ பயந்ததுமன்றி, மேடைகளிலுள்ள கோவில்களில்‌ தங்களுக்காக 


ஆராதனை செய்கிறதற்கு, தங்களுக்குள்‌ ஈனமானவர்களை ஆசாரியர்களா 


Page 161 of 415 


Xx XxX x x XxX 


கவும்‌ ஏற்படுத்துதல்‌ (2 இரா 17:32) 
கர்த்தருக்குப்‌ பயந்தும்‌, தாங்கள்‌ விட்டுவந்த ஜாதிகளுடைய முறைமையின்‌ 
படியே தங்கள்‌ தேவர்களைச்‌ சேவித்தும்‌ வருதல்‌ (2 இரா 17:33) 


கர்த்தருக்குப்‌ பயந்தும்‌, தங்கள்‌ விக்கிரகங்களைச்‌ சேவித்தும்‌ வருதல்‌ (2 
இரா 17:41) 

கர்த்தருக்குப்‌ பயப்படாதிருத்தல்‌ (2 இரா 17:25) 

கர்த்தருக்குப்‌ பயப்படாமற்போதல்‌ (ஓசி 10:3) 

கர்த்தருக்குப்‌ பயப்படூுகலைத்‌ தெரிந்து கொள்ளாமற்போதல்‌ (நீதி 1:29) 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமானதைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (லேவி 19:8) 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமும்‌, அவருடைய விளைவின்‌ முதற்பலனுமாயிருந் 
ததைப்‌ பட்சித்து குற்றவாளிகளாதல்‌ (எரே 2:3) 


கர்த்தருக்குப்‌ படைக்கிற பரிசுத்தமானவைகளைப்‌ பரிசுத்தக்குலைச்ச 
லாக்குதல்‌ (லேவி 22:15) 

கர்த்தருக்குப்‌ பணங்களால்‌ சுகந்த பட்டையைக்‌ கொள்ளாமலும்‌, பலிகளின்‌ 
நிணத்தினால்‌ கர்த்தரைத்‌ திருப்தியாக்காமலும்‌, பாவங்களினால்‌ கர்த்தரைச்‌ 
சங்கடப்படூத்தி, அக்கிரமங்களினால்‌ கர்த்தரை வருத்தப்படுத்தல்‌ (ஏசா 43:24) 
கர்த்தருக்குப்‌ பெற்ற குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ எடூத்து, அவர்களை 
அவைகளுக்கு இரையாகப்‌ பலியிடுதல்‌ (எசே 16:20) 

கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில்‌ குற்றஞ்செய்து, அறியாமையினால்‌ 
பாவத்துக்குட்படுதல்‌ (லேவி 5:15) 

கர்த்தருக்கும்‌ உமக்கும்‌ விரோதமாய்ப்‌ பேசினதினால்‌ பாவஞ்செய்தல்‌ (எண்‌ 
21:7) 

கர்த்தருக்கும்‌ கர்த்தருடைய ஜனங்களுக்கும்‌ விரோதமான இரண்டகம்‌ 
பண்ணுதல்‌ (யோசுவா 22:19) 

கர்த்தருக்கும்‌ தங்களுக்கும்‌ நடுவே ஒரு சுவர்‌ இருக்கும்படி, தங்கள்‌ 
வாசற்படியை கர்த்தருடைய வாசற்படியண்டையிலும்‌, தங்கள்‌ வாசல்‌ 
நிலைகளை கர்த்தருடைய வாசல்‌ நிலைகளண்டையிலும்‌ சேர்த்து, 
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தைத்‌ தாங்கள்‌ செய்த அருவருப்புகளினால்‌ 
தீட்டுப்படூத்துதல்‌ (எசே 43:8) 


கர்த்தருக்கும்‌ ராஜாவுக்கும்‌ பயந்து நடவாதிருத்தல்‌ (நீதி 24:21) 


Page 162 of 415 


Xx x x XxX 


கர்த்தருக்குச்‌ செவிகொடுக்க மனதில்லாமல்‌, கர்த்தருக்கு எதிர்த்து நடத்தல்‌ 
(லேவி 26:21) 


கர்த்தருக்குச்‌ செவிகொடாமற்போதல்‌ (ஓசி 9:17) 

கர்த்தருக்குச்‌ செவிகொடாமல்‌, கர்த்தருக்கு எதிர்த்து நடத்தல்‌ (லேவி 26:27) 
கர்த்தருக்குச்‌ செலுத்தும்‌ பலிகளின்‌ மாம்சத்தை பலியிட்டூப்‌ புசித்தல்‌ (ஓசி 
8:13) 


கர்த்தருக்குச்‌ செலுத்தவேண்டிய ஆகாரமாகிய நிணத்தையும்‌ இரத்தத்தையும்‌ 
செலுத்துகையில்‌, கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்கும்படி 
விருத்தசேதனமில்லாத இருதயமும்‌ விருத்தசேதனமில்லாத மாம்சமுமுள்ள 
அந்நிய புத்திரரை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ இருக்கிறதற்காக 
அழைத்துக்‌ கொண்டு வருதல்‌ (எசே 44:7) 


கர்த்தருக்குச்‌ சாபத்தீடு (யோசுவா 6:17) 
கர்த்தருக்கே செவிகொடுக்கமாட்டோம்‌ என்று சொல்லுதல்‌ (எசே 3:7) 
கர்த்தருக்கே விரோதமாய்‌ இருக்கிற முறுமுறுப்புகள்‌ (யாத்‌ 16:8) 


கர்த்தருக்கென்று நியமித்துச்‌ செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களைக்‌ குறித்தும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்காதபடிக்கும்‌ 


எச்சரிக்கையாய்‌ இராமலிருத்தல்‌ (லேவி 22:2) 


கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில்‌ அன்புகூராமற்‌ போகிற சபிக்கப்பட்ட 
வனாயிருத்தல்‌ (1 கொரி 16:22) 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை அறிகிற அறிவிலே கனியற்றவர்களுமாய்‌ 
வாழ்தல்‌ (2 பேது 1:8) 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணராய்‌ வாழ்தல்‌ (2 
பேது 1:8) 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு ஊழியஞ்செய்யாதிருத்தல்‌ (ரோம 16:18) 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு ஊழியஞ்செய்யாமல்‌ தங்கள்‌ வயிற்றுக்கே 
ஊழியஞ்செய்தல்‌ (ரோம 16:18) 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு ஊழியஞ்செய்யாமல்‌ தங்கள்‌ வயிற்றுக்கே 
ஊழியஞ்செய்து, நயவசனிப்பினாலும்‌ இச்சகப்பேச்சினாலும்‌, கபடில்லாதவர்க 


ளுடைய இருதயங்களை வஞ்சித்தல்‌ (ரோம 16:18) 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ ஆரோக்கியமான வசனங்களையும்‌, 


Page 163 of 415 


தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும்‌ ஒப்புக்கொள்ளாதிருத்தல்‌ (1 தீமோ 
6:3) 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படியாதவர்களாய்‌ 
வாழ்தல்‌ (2 தெச 1:7) 

கர்த்தராகிய இயேசுவையும்‌, தங்கள்‌ தீர்க்கதரிசிகளையும்‌ கொலை செய்தல்‌ 
(1 தெச 2:15) 

கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌: கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கப்படுகிறபோதும்‌, இஸ்ரவேல்‌ தேசம்‌ பாழாக்கப்படுகிற 
போதும்‌, யூதா வம்சத்தார்‌ சிறையிருப்பிலே போகிறபோதும்‌, அவர்களுக்கு 
விரோதமாக ஆ ஆ, என்று நிந்தித்தல்‌ (எசே 25:3) 

கர்த்தரால்‌ அல்லாமல்‌ அதிபதிகளை ஏற்படுத்திக்‌ கொள்ளுதல்‌ (ஓசி 8:4) 
கர்த்தரால்‌ அல்லாமல்‌ ராஜாக்களை ஏற்படுத்திக்‌ கொள்ளுதல்‌ (ஓசி 8:4) 
கர்த்தரால்‌ சுமரும்‌ பாரம்‌ என்று சொல்லுகிற (கள்ள) ஜனமாய்‌ வாழ்தல்‌ 
(எரே 23:34) 

கர்த்தரால்‌ சுமரும்‌ பாரம்‌ என்று சொல்லுகிற (கள்ள) தீர்க்கதரிசியாய்‌ 
வாழ்தல்‌ (எரே 23:34) 

கர்த்தரால்‌ சுமரும்‌ பாரம்‌ என்று சொல்லுகிற (கள்ள) ஆசாரியனாய்‌ 
வாழ்தல்‌ (எரே 23:34) 

கர்த்தருடைய ஜனத்தை நிந்தித்து, அவர்கள்‌ எல்லையைக்‌ கடந்து பெருமை 
பாராட்டிச்‌ சொன்ன தூஷணங்கள்‌ (செப்‌ 2:8) 

கர்த்தருடைய ஜனத்தை நொறுக்கி, கர்த்தருடைய சுதந்தரத்தை ஒடுக்குதல்‌ 
(சங்‌ 94:5) 

கர்த்தருடைய ஜனத்தை நொறுக்கிச்‌ சிறுமையானவர்களின்‌ முகத்தை 
நெரித்தல்‌ (ஏசா 3:15) 

கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து, 
கர்த்தருடைய மறைவிலிருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை 
பண்ணுதல்‌ (சங்‌ 83:3) 

கர்த்தருடைய ஜனத்துக்குப்‌ பாகாலின்மேல்‌ ஆணையிடக்‌ கற்றுக்‌ கொடுத்தல்‌ 
(எரே 12:16) 

கர்த்தருடைய ஜனத்தின்‌ பாவத்தைத்‌ தின்று, அவர்களுடைய அக்கிரமத்தின்‌ 
பேரில்‌ பசிதாகமாயிருத்தல்‌ (ஓசி 4:8) 


Page 164 of 415 


xX x x x 


கர்த்தருடைய ஜனத்தின்‌ பிதாக்கள்‌ பாகாலினிமித்தம்‌ கர்த்தருடைய 
நாமத்தை மறந்ததுபோல, தங்கள்‌ அயலாருக்கு விவரிக்கிற தங்கள்‌ 
சொப்பனங்களினாலே கர்த்தருடைய நாமத்தை அவர்கள்‌ மறக்கும்படி 
செய்யப்‌ பார்த்தல்‌ (எரே 23:27) 

கர்த்தருடைய ஜனத்தின்‌ மீறுதல்‌ (ஏசா 58:1) 


கர்த்தருடைய ஜனத்தின்பேரில்‌ சீட்டுப்போட்டு, ஆண்குழந்தைகளை வேசிப்‌ 
பணையமாகக்‌ கொடுத்து, மதுபானம்‌ பண்ணும்படி, பெண்‌ குழந்தைகளைத்‌ 


திராட்சரசத்துக்குக்‌ கிரயமாகக்‌ கொடுத்தல்‌ (யோவே 3:3) 


கர்த்தருடைய ஜனத்தில்‌ சிறுமையானவர்களின்‌ நியாயத்தைப்‌ புரட்டூதல்‌ 
(ஏசா 10:1) 


கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்குக்‌ காணியாட்சியாகக்‌ கொடுத்த 
கர்த்தருடைய சுதந்தரத்தைத்‌ தொடுகிற துஷ்டரான அயலாராய்‌ வாழ்தல்‌ 
(எரே 12:14) 


கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ பாவம்‌ (2 நாளா 6:25) 
கர்த்தருடைய ஜனமாகிய குமாரத்தியின்‌ அக்கிரமம்‌ (புல 4:6) 

கர்த்தருடைய ஜனங்களை அகந்தையாய்‌ நடத்துதல்‌ (நெகே 9:10) 
கர்த்தருடைய ஜனங்களை ஆளுகிறவர்கள்‌ அவர்களை அலறப்‌ பண்ணுதல்‌ 
(ஏசா 52:5) 

கர்த்தருடைய ஜனங்களை வழிமறித்த செய்கை (1 சாமு 15:2) 
கர்த்தருடைய ஜனங்களை ஓடுக்குகிறவர்களாயிருத்தல்‌ (ஏசா 3:12) 
கர்த்தருடைய ஜனங்களைப்‌ பகைக்கவும்‌, கர்த்தருடைய ஊழியக்காரரை 
வஞ்சனையாய்‌ நடத்தவும்‌, மாற்றப்பட்ட இருதயம்‌ (சங்‌ 105:25) 

கர்த்தருடைய ஜனங்களோ கர்த்தரை மறந்து, மாயையான விக்கிரகங்‌ 
களுக்குத்‌ தூபங்காட்டூுதல்‌ (எரே 18:15) 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ கர்த்தரை விட்டு விலகுகிற மாறுபாட்டைப்‌ பற்றிக்‌ 
கொண்டிருத்தல்‌ (ஓசி 11:7) 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவஞ்செய்தல்‌ (2 
நாளா 6:24) 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ பூர்வமுதல்‌ சத்துருவைப்போல்‌ எழும்புதல்‌ (மீகா 
2:8) 


Page 165 of 415 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ தங்கள்‌ வழிகளைவிட்டூத்‌ திரும்பாதிருத்தல்‌ (எரே 
15:7) 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ மீறி நடக்கிறதற்குக்‌ காரணமாயிருத்தல்‌ (1 சாமு 
2:24) 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ விருதாவாய்க்‌ கொண்டு போகப்படுதல்‌ (ஏசா 52:5) 
கர்த்தருடைய ஜனங்கள்‌: நாங்களே எஜமான்கள்‌, இனி உம்மிடத்தில்‌ 
நாங்கள்‌ வருவதில்லையென்று சொல்லுதல்‌ (எரே 2:31) 

கர்த்தருடைய உபதேசத்தை விடுதல்‌ (நீதி 4:2) 


கர்த்தருடைய உபதேசத்தைக்‌ கொண்டு வராதவனுக்கு வாழ்த்துதல்‌ 
சொல்லுதல்‌ (2 யோவா :10) 


கர்த்தருடைய உபதேசத்தைக்‌ கொண்டு வராதவனை வீட்டிலே ஏற்றுக்‌ 
கொள்ளுதல்‌ (2 யோவா :10) 


கர்த்தருடைய உடன்படிக்கையில்‌ உண்மையாயிராதிருத்தல்‌ (சங்‌ 78:37) 
கர்த்தருடைய உடன்படிக்கைக்குத்‌ துரோகம்‌ பண்ணுதல்‌ (சங்‌ 44:17) 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌ சுமக்காது போதல்‌ (1 நாளா 
15:13) 

கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி அவமாக்கிப்‌ போடுதல்‌ (எரே 31:32) 
கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்‌ 
துக்கு விரோதமாகத்‌ துரோகம்‌ பண்ணுதல்‌ (ஓசி 8:1) 

கர்த்தருடைய உடன்படிக்கையை முறித்துப்‌ போடுதல்‌ (எசே 17:19) 
கர்த்தருடைய உடன்படிக்கையை வாயினால்‌ சொல்லும்‌ துன்மார்க்கனாய்‌ 
வாழ்தல்‌ (சங்‌ 50:16) 


கர்த்தருடைய உடன்படிக்கையைப்‌ பற்றிக்‌ கொண்டிருக்காதிருத்தல்‌ (ஏசா 
56:6) 


கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ வேசித்தனம்‌ பண்ணவும்‌ விக்கிரகங்களுக்குப்‌ 


படைத்தவைகளைப்‌ புசிக்கவும்‌ அவர்களுக்குப்‌ போதித்தல்‌ (வெளி 2:20) 


கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ வேசித்தனம்‌ பண்ணவும்‌ விக்கிரகங்களுக்குப்‌ 


படைத்தவைகளைப்‌ புசிக்கவும்‌ போதித்து, வஞ்சித்தல்‌ (வெளி 2:20) 


கர்த்தருடைய ஊழியக்காரரின்‌ பிரேதங்களை ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கும்‌, 


Page 166 of 415 


Xx XX XK XX 74 Xx x 


கர்த்தருடைய பரிசுத்தவான்‌௧ளின்‌ மாம்சத்தைப்‌ பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ 
இரையாகக்‌ கொடுத்தல்‌ (சங 79:2) 


கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு (எரேமியாவுக்கு) விரோதமாக ஆலோசனை 
செய்தல்‌ (எரே 18:18) 


கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய்‌ நியாயத்தில்‌ எழும்பும்‌ நாவு 
(ஏசா 54:17) 


கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய்‌ ஆயுதத்தை உருவாக்குதல்‌ 
(ஏசா 54:17) 


கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய்ச்‌ செய்யும்‌ கொலைபாதக 


யோசனை (எரே 18:23) 


கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நாம்‌ கவனியாமல்‌, 
இவனை நாவினாலே வெட்டிப்‌ போடுவோம்‌ வாருங்கள்‌ என்றழைத்தல்‌ (எரே 
18:18) 


கர்த்தருடைய ஊழியருக்குக்‌ செவிகொடாமற்போதல்‌ (யாத்‌ 7:13) 


கர்த்தருடைய நாமத்தை நம்பி, தன்‌ தேவனைச்‌ சார்ந்து கொள்ளாதிருத்தல்‌ 
(ஏசா 50:10) 


கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தல்‌ (லேவி 24:16) 
கர்த்தருடைய நாமத்தை மறுதலித்தல்‌ (வெளி 3:8) 
கர்த்தருடைய நாமத்தை நேசிக்காதிருத்தல்‌ (ஏசா 56:6) 
கர்த்தருடைய நாமத்தை வீணாய்‌ வழங்குதல்‌ (சங்‌ 139:20) 
கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குதல்‌ (உபா 5:11) 
கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதும்‌ தூஷித்தல்‌ (சங்‌ 74:10) 


கர்த்தருடைய நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம்‌ என்று கேட்டல்‌ 
(மல்‌ 1:6 


கர்த்தருடைய நாமத்தைக்‌ கொண்டு பொய்‌ பேசுதல்‌ (சக 13:3) 
கர்த்தருடைய நாமத்தைக்‌ கொண்டு பொய்யாணையிடுதல்‌ (லேவி 19:12) 


கர்த்தருடைய நாமத்தைக்கொண்டு பொய்யாய்த்‌ தீர்க்கதரிசனஞ்சொல்லுகிற 
தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ (எரே 14:14) 


Page 167 of 415 


கர்த்தருடைய நாமத்தைக்கொண்டு பொய்யாணையிடுகிறவன்‌ வீடு (சக 5:4) 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது கொள்ளாத வம்சங்களாய்‌ வாழ்தல்‌ 
(எரே 10:25) 


கர்த்தருடைய நாமத்தைச்‌ சொல்லி பொய்யான தீர்க்கதரிசனம்‌ உரைத்தல்‌ 
(எரே 29:9) 


கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளைத்‌ துன்பப்படுத்துதல்‌ 
(யாக்‌ 5:10) 


கர்த்தருடைய நாமத்தினாலே ராஜாக்களோடும்‌ பிரபுக்களோடும்‌ 
பிதாக்களோடும்‌ தேசத்தினுடைய சகலஜனங்களோடூம்‌ பேசின தீர்க்கதரிசி 
களாகிய கர்த்தருடைய ஊழியக்காரருக்குச்‌ செவிகொடாமற்‌ போதல்‌ (தானி 
9:6) 


கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்குச்‌ செலுத்தாதிருத்தல்‌ 
(சங்‌ 29:2) 


கர்த்தருடைய நாமத்தில்‌ சொன்ன வார்த்தையின்படியே செவிகொடாதிருத்தல்‌ 
(எரே 44:16) 


கர்த்தருடைய நாமம்‌ தரிக்கப்பட்ட ஆலயத்தைத்‌ தீட்டூப்படுத்தும்படிக்கு, 
தங்கள்‌ அருவருப்புகளை அதிலே வைத்தல்‌ (எரே 32:34) 


கர்த்தருடைய நாமம்‌ தரித்திருக்கிற ஆலயத்தைத்‌ தீட்டுப்படுத்தத்‌ தங்கள்‌ 
அருவருப்புகளை அதிலே வைத்தல்‌ (எரே 7:30) 


கர்த்தருடைய நாமம்‌ விளங்காதிருந்த ஜாதியாயிருத்தல்‌ (ஏசா 65:1) 
கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில்‌ நிலைநிற்கும்படிக்கு, திறப்புகளில்‌ 
ஏறாதிருத்தல்‌ (எசே 13:5) 


கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை மீறி, கர்த்தருடைய சத்தத்துக்குச்‌ 
செவிகொடாமல்‌ விலகிப்போதல்‌ (தானி 9:11) 


கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டூ விடுதல்‌ (2 நாளா 12:1) 


கர்த்தருடைய  நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமலும்‌, கர்த்தருடைய 
கற்பனைகளையும்‌, கர்த்தர்‌ கடிந்துகொண்ட கர்த்தருடைய சாட்சிகளையும்‌ 


கவனியாமலும்‌ போதல்‌ (நெகே 9:34) 
கர்த்தருடைய நியாயத்தை அவமாக்குதல்‌ (யோபு 40:8) 


கர்த்தருடைய நியாயங்களை அறியாமற்போதல்‌ (சங்‌ 147:20) 


Page 168 of 415 


கர்த்தருடைய நியாயங்களை வெறுத்து, கர்த்தருடைய கட்டளைகளில்‌ 


நடவாமற்போதல்‌ (எசே 5:6) 

கர்த்தருடைய நியாயங்களைக்‌ கைக்கொள்ளாதிருத்தல்‌ (எசே 18:9) 
கர்த்தருடைய நியாயங்களைக்‌ கைக்கொண்டு அவைகளின்படி செய்யாம 
லிருத்தல்‌ (எசே 20:21) 

கர்த்தருடைய நியாயங்களின்படி நடவாமல்‌, கர்த்தருடைய வேதத்தை விட்டூ 
விலகுதல்‌ (சங்‌ 89:30) 

கர்த்தருடைய நியாயங்களின்படி செய்யாமல்‌, கர்த்தருடைய கட்டளைகளை 
வெறுத்து, கர்த்தருடைய ஓய்வுநாட்களை பரிசுத்தக்‌ குலைச்சலாக்கி, 
கண்களால்‌ பிதாக்களின்‌ நரகலான  விக்கிரகங்களின்மேல்‌ நோக்கமா 
யிருத்தல்‌ (எசே 20:23) 

கர்த்தருடைய நியாயங்களின்படி செய்யாமலிருத்தல்‌ (எசே 18:17) 
கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும்‌, அவருடைய யோசனையை 


உணராமலும்‌ இருத்தல்‌ (மீகா 4:12) 


கர்த்தருடைய குமாரரும்‌ கர்த்தருடைய குமாரத்திகளும்‌ கர்த்தரைக்‌ 
கோபப்படுத்துதல்‌ (உபா 32:19) 


கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகம்‌ (யோசுவா 22:22) 
கர்த்தருடைய கட்டளைகளை வெறுத்து, நம்‌ ஆத்துமா கர்த்தருடைய 
நியாயங்களை அரோசித்து, கர்த்தருடைய கற்பனைகள்‌ எல்லாவற்றின்படியும்‌ 
செய்யாதபடிக்கு, கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறிப்போடுதல்‌ (லேவி 
26:15) 


கர்த்தருடைய கட்டளைகளையும்‌ கர்த்தருடைய நியாயங்களையும்‌ கைக்‌ 


கொள்ளாமல்‌ இந்த அருவருப்புகளில்‌ ஒன்றையும்‌ செய்தல்‌ (லேவி 18:28) 


கர்த்தருடைய கட்டளைகளையும்‌ கர்த்தருடைய பிரமாணங்களையும்‌ 


கைக்கொள்ள மனதில்லாதிருத்தல்‌ (யாத்‌ 16:28) 


கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ கைக்கொள்ளாமல்‌, கர்த்தருடைய 


நியமங்களை மீறி நடத்தல்‌ (சங்‌ 89:31) 
கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடவாதிருத்தல்‌ (எசே 18:9) 


கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடவாமலும்‌, கர்த்தருடைய நியாயங்களின்‌ 


படி செய்யாமலும்‌, சுற்றிலுமிருக்கிற புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி 


Page 169 of 415 


செய்தல்‌ (எசே 11:12) 

கர்த்தருடைய கட்டளைகளிலே நடவாமலும்‌, கர்த்தருடைய நியாயங்களின்‌ 
படி செய்யாமலும்‌, சுற்றிலும்‌ இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்‌ 
களின்படியாவது நடவாமலும்‌ போதல்‌ (எசே 5:7) 

கர்த்தருடைய கட்டளைகளில்‌ யாதொன்றை மீறி, செய்யத்தகாததைச்‌ 
செய்து, பாவத்துக்குட்பட்டுக்‌ குற்றவாளிகளாதல்‌ (லேவி 4:13) 

கர்த்தருடைய கட்டளைகளில்‌ யாதொன்றை அறியாமையினால்‌ மீறி, 
செய்யத்தகாததைச்‌ செய்து பாவத்துக்கு உட்படுூதல்‌ (லேவி 4:2) 
கர்த்தருடைய கட்டளைகளில்‌ நடவாத பிள்ளைகளாய்‌ வாழ்தல்‌ (எசே 20:21) 


கர்த்தருடைய கட்டளைகளில்‌ நடவாதிருத்தல்‌ (எசே 18:17) 


கர்த்தருடைய கட்டளைகளில்‌ நடவாமல்‌, கர்த்தருடைய நியாயங்களை 
வெறுத்து, கர்த்தருடைய ஓய்வுநாட்களின்‌ பரிசுத்தத்தை மிகவும்‌ குலைத்துப்‌ 
போடுதல்‌ (எசே 20:13) 

கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர்‌ செய்யும்‌ பாவங்களில்‌ யாதொரு 


பாவத்தைச்‌ செய்து குற்றவாளியாதல்‌ (எண்‌ 5:6) 

கர்த்தருடைய கட்டளையை மீறிய துரோகங்கள்‌ (1 இரா 8:50) 
கர்த்தருடைய கட்டளையையும்‌ தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளையும்‌ 
மீறினதினாலே பாவஞ்செய்தல்‌ (1 சாமு 15:24) 


கர்த்தருடைய கரத்தையும்‌, கர்த்தர்‌ தங்களைச்‌ சத்துருவுக்கு விலக்கி மீட்ட 
நாளையும்‌ நினையாமற்போதல்‌ (சங்‌ 78:42) 

கர்த்தருடைய கற்பனைகளை மீறுதல்‌ (2 நாளா 24:20) 

கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு வழிவிலகின சபிக்கப்பட்ட 
அகங்காரியாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 119:21) 

கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ கைக்கொண்டு, கர்த்தருடைய பார்வைக்குச்‌ 
செம்மையானதையே செய்ய, தன்‌ முழு இருதயத்தோடும்‌ கர்த்தரைப்‌ 
பின்பற்றின கர்த்தருடைய தாசனாகிய தாவீதைப்போல இராமல்‌, முன்னிருந்த 
எல்லாரைப்‌ பார்க்கிலும்‌ பொல்லாப்புச்‌ செய்தல்‌ (1 இரா 14:8,9) 
கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும்‌, அதின்‌ ஆகாரமாகிய அதின்‌ 
பலன்‌ அற்பமானது என்றும்‌ சொல்லுகிறதினாலே, கர்த்தருடைய நாமத்தைப்‌ 


பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (மல்‌ 1:12) 


Page 170 of 415 


கர்த்தருடைய பந்தி எண்ணமற்றுப்‌ போயிற்றென்று சொல்லுதல்‌ (மல்‌ 1:7) 
கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பான காரியத்தைச்‌ செய்து, 
அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுதல்‌ (2 சாமு 12:9) 
கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, தன்‌ தகப்பன்‌ 
வழியிலும்‌, அவன்‌ இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின அவனுடைய 
பாவத்திலும்‌ நடத்தல்‌ (1 இரா 15:26 

கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (2 இரா 24:19) 
கர்த்தருடைய பாத்திரத்திலும்‌ பேய்களுடைய பாத்திரத்திலும்‌ பானம்‌ 
பண்ணுதல்‌ (1 கொரி 10:21) 

கர்த்தருடைய பாத்திரங்களை தன்‌ தேவனுடைய கோவிலுக்குக்‌ கொண்டு 
போய்‌, அவைகளைத்‌ தன்‌ தேவனுடைய பண்டசாலைக்குள்‌ வைத்தல்‌ (தானி 
1:2) 

கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை அந்நாளிலேதானே தீட்டூப்படுத்தி, 
கர்த்தருடைய ஓய்வுநாட்களைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (எசே 23:38) 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி, கர்த்தருடைய 
நாமத்தின்‌ வாசஸ்தலத்தைத்‌ தரைமட்டூம்‌ இடித்து, அசுத்தப்படுத்துதல்‌ (சங்‌ 
74:7) 

கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தைத்‌ தீட்டுப்படூத்துதல்‌ (லேவி 20:3) 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தைவிட்டு கர்த்தரைத்‌ தூரமாய்ப்‌ போகப்‌ 
பண்ணும்படியான இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இங்கே செய்கிற மிகுந்த 
அருவருப்புகள்‌ (எசே 8:6) 

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை காணிக்கைகளாலும்‌ நரகலான விக்கிரகங்‌ 
களாலும்‌ இனிப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (எசே 20:39) 

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மேடைகளில்‌ வேசித்தனத்தினாலும்‌ 
ராஜாக்களின்‌ பிரேதங்களினாலும்‌ தீட்டுப்படுத்துதல்‌ (எசே 43:7) 

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தைக்‌ குலைச்சலாக்கும்படிக்கு மகனும்‌ 
தகப்பனும்‌ ஒரு பெண்ணிடத்தில்‌ பிரவேசித்தல்‌ (ஆமோ 2:7) 

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தைப்‌ பரிசுத்தக்‌ குலைச்சலாக்கும்படிக்கு, தன்‌ 
சந்ததியில்‌ ஒரு பிள்ளையை மோளேகுக்குக்‌ கொடூத்தல்‌ (லேவி 20:3) 


கர்த்தருடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வுநாளிலே தனக்கு இஷ்டமானதைச்‌ 


Page 171 of 415 


செய்தல்‌ (ஏசா 58:13) 

கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில்‌ அகங்காரங்கொள்ளுதல்‌ (செப்‌ 3:11) 
கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தின்மேல்‌ மதுபானம்‌ பண்ணுதல்‌ (ஒப 1:16) 
கர்த்தருடைய பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி, கர்த்தருடைய 
ஓய்வுநாட்களைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (எசே 22:8) 


கர்த்தருடைய பரிசுத்த வஸ்துக்களின்‌ காவலைக்‌ காவாமல்‌, இஷ்டமான 
வர்களை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய காவலைக்‌ 


காக்கிறதற்காக வைத்தல்‌ (எசே 44:8) 


கர்த்தருடைய பரிசுத்தநாளாகிய ஓய்வுநாளிலே தன்‌ சொந்தப்பேச்சைப்‌ 
பேசுதல்‌ (ஏசா 58:13) 


கர்த்தருடைய பரிசுத்தநாளாகிய ஓய்வுநாளிலே தன்‌ வழிகளின்படி நடத்தல்‌ 
(ஏசா 58:13) 


கர்த்தருடைய பரிசுத்தநாளாகிய ஓய்வுநாளிலே தனக்கு இஷ்டமானதைச்‌ 
செய்யும்படி தன்‌ காலை விலக்குதல்‌ (ஏசா 58:13) 


கர்த்தருடைய பீடத்தின்மேல்‌ அசுத்தமான அப்பத்தைப்‌ படைத்தல்‌ (மல்‌ 1:7) 
கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு வழிவிலகுகிறவர்களுடைய உபாயம்‌ 
(சங்‌ 119:118) 

கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டூ வழிவிலகுதல்‌ (சங்‌ 119:118) 


கர்த்தருடைய பிரமாணங்களை எடுத்துரைக்கும்‌ துன்மார்க்கனாய்‌ வாழ்தல்‌ 
(சங்‌ 50:16) 


கர்த்தருடைய பிரமாணங்களைத்‌ தேடாத துன்மார்க்கர்களாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 
119:155) 


கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌ அக்கினியைக்‌ கூலிக்காக கொளுத்துதல்‌ 
(மல்‌ 1:10) 


கர்த்தருடைய கை ஓங்கியிருக்கும்போது அதைக்‌ காணாதிருத்தல்‌ (ஏசா 
26:11) 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலைசெய்து, கர்த்தருடைய பலிபீடங்‌ 


களை இடித்துப்‌ போடுதல்‌ (ரோம 11:3) 
கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாகப்‌ பணிந்து விண்ணப்பம்‌ பண்ணி, 
அவரவர்‌ தங்கள்‌ பொல்லாத வழியை விட்டுத்‌ திரும்பாதிருத்தல்‌ (எரே 36:7) 


Page 172 of 415 


Xx xX x XxX 


கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாகத்‌ தூரஸ்திரீயின்‌ தீட்டைப்போல்‌ இருக்கிற 
நடக்கை (எசே 36:17) 


கர்த்தருடைய முகத்துக்கு எதிரே கர்த்தரைத்‌ தூஷித்தல்‌ (யோபு 1:11) 


கர்த்தருடைய முகத்துக்குமுன்‌ பண்ணின உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
நிறைவேற்றாமல்‌, கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறின மனுஷராய்‌ 


வாழ்தல்‌ (எரே 34:18) 


கர்த்தருடைய மகிமையின்‌ கண்களுக்கு எரிச்சல்‌ உண்டாக்கத்தக்கதாக 


அவருக்கு விரோதமாயிருக்கிற நாவு (ஏசா 3:8) 


கர்த்தருடைய மகிமையின்‌ கண்களுக்கு எரிச்சல்‌ உண்டாக்கத்தக்கதாக 


அவருக்கு விரோதமாயிருக்கிற கிரியைகள்‌ (ஏசா 3:8) 


கர்த்தருடைய மகிமையை அவமானப்படுத்தி, வீணானதை விரும்பி, 


பொய்யை நாடூதல்‌ (சங்‌ 4:2) 


கர்த்தருடைய மகிமையையும்‌, கர்த்தர்‌ எகிப்திலும்‌ வனாந்தரத்திலும்‌ செய்த 
கர்த்தருடைய அடையாளங்களையும்‌ கண்டிருந்தும்‌, கர்த்தருடைய சத்தத்‌ 
துக்குச்‌ செவிகொடாமல்‌, இதனோடே பத்துமுறை கர்த்தரைப்‌ பரீட்சை 
பார்த்தல்‌ (எண்‌ 14:22) 


கர்த்தருடைய அடியானின்‌ அக்கிரமம்‌ (2 சாமு 24:10) 

கர்த்தருடைய அந்தரங்க ஸ்தலத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (எசே 
7:22) 

கர்த்தருடைய ஆணையை அசட்டை பண்ணுதல்‌ (எசே 17:19) 

கர்த்தருடைய ஆத்துமா வெறுக்கிற பண்டிகைகள்‌ (ஏசா 1:14) 

கர்த்தருடைய ஆத்துமா வெறுக்கிற மாதப்பிறப்புகள்‌ (ஏசா 1:14) 
கர்த்தருடைய ஆத்துமாவை மறைவிடங்களில்‌ நம்‌ பெருமையினிமித்தம்‌ 


துக்கித்து, கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டூுப்போனதென்று கர்த்தருடைய 
கண்ணை மிகவும்‌ அழுது கண்ணீர்‌ சொரிய வைத்தல்‌ (எரே 13:17) 


கர்த்தருடைய அதிசயங்களை உணராமலும்‌, கர்த்தருடைய கிருபைகளின்‌ 


திரட்சியை நினையாமலும்‌ போய்‌, கலகம்‌ பண்ணுதல்‌ (சங்‌ 106:7) 


கர்த்தருடைய ஆடுகளை கால்களால்‌ மிதிக்கப்பட்டதை மேயவும்‌, 


கால்களால்‌ குழப்பப்பட்டதைக்‌ குடிக்கவும்‌ வைத்தல்‌ (எசே 34:19) 


கர்த்தருடைய ஆடுகளை விசாரியாமற்போதல்‌ (எசே 34:8) 


Page 173 of 415 


33% XxX x % 


கர்த்தருடைய ஆடுகளைப்‌ பராமரியாமல்‌, அவைகளைச்‌ சிதறடித்து 


அவைகளைத்‌ துரத்தி விட்ட மேய்ப்பர்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 23:2) 


கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திராமல்‌, வனாந்தரத்திலே இச்சையுள்ள 
வர்களாகி, அவாந்தரவெளியிலே தேவனைப்‌ பரீட்சை பார்த்தல்‌ (சங்‌ 
106:13,14) 


கர்த்தருடைய ஆலோசனையை விரும்பாதிருத்தல்‌ (நீதி 1:30) 
கர்த்தருடைய ஆசாரியர்களைக்‌ கொல்லுதல்‌ (1 சாமு 22:17) 
கர்த்தருடைய ஆவியைச்‌ சோதிக்கிறதற்கு ஒருமனப்படூதல்‌ (அப்‌ 5:9) 
கர்த்தருடைய அற்புதத்தை சிந்தியாமல்‌ திரும்பிப்‌ போதல்‌ (யாத்‌ 7:23) 
கர்த்தருடைய ஆலயத்தை நிர்மூலமாக்குதல்‌ (எஸ்றா 5:12) 


கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின்‌ நடையிலே தம்மூசுக்காக அழுது 
கொண்டிருக்கிற ஸ்திரீகளாய்‌ வாழ்தல்‌ (எசே 8:14) 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ இரண்டு பிராகாரங்களிலும்‌ உண்டாக்கின 
பலிபீடங்கள்‌ (2 இரா 23:12) 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ இரண்டு பிராகாரங்களிலும்‌ வானத்தின்‌ 
சேனைகளுக்கெல்லாம்‌ பலிபீடங்களைக்‌ கட்டி, குமாரனைத்‌ தீமிதிக்கப்‌ 
பண்ணி, நாள்பார்க்கிறவனும்‌ நிமித்தம்பார்க்கிறவனுமாயிருந்து, அஞ்சனம்‌ 
பார்க்கிறவர்களையும்‌ குறிசொல்லுகிறவர்களையும்‌ வைத்து, கர்த்தருக்குக்‌ 
கோபமுண்டாக கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதை மிகுதியாய்ச்‌ 
செய்தல்‌ (2 இரா 21:5,6) 

கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பாத்திரங்களை முன்பாகக்‌ கொண்டுவந்து 
திராட்சரசம்‌ குடித்தல்‌ (தானி 5:23) 

கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பணிமுட்டூுகளிலும்‌ சிலவற்றை பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோய்‌, அவைகளைப்‌ பாபிலோனிலுள்ள தன்னுடைய கோவிலிலே 


வைத்தல்‌ (2 நாளா 36:7) 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களை எடுத்துக்‌ கொண்டு போதல்‌ (1 
இரா 14:26) 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ கண்ட சகல அசுத்தம்‌ (2 நாளா 29:16) 


கர்த்தருடைய ஆலயத்திலும்‌ பொல்லாப்புச்‌ செய்கிற  தீர்க்கதரிசியும்‌ 
ஆசாரியனுமாய்‌ வாழ்தல்‌ (எரே 23:11) 


Page 174 of 415 


கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த அந்நிய தேவர்கள்‌ (2 நாளா 33:15) 


கர்த்தருடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து, தங்கள்‌ கொடிகளை 


அடையாளங்களாக நாட்டூதல்‌ (சங்‌ 74:4) 

கர்த்தருடைய கோபத்தின்‌ உக்கிரத்தை இன்னும்‌ அதிகரிக்கப்‌ பண்ணும்படி, 
பிதாக்களின்‌ ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய்‌ எழும்புதல்‌ (எண்‌ 
32:14) 

கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 22:14) 


கர்த்தருடைய போஜனபந்திக்கும்‌ பேய்களுடைய போஜனபந்திக்கும்‌ 
பங்குள்ளவர்களாயிருத்தல்‌ (1 கொரி 10:21) 


கர்த்தருடைய போதகத்தைப்‌ பற்றிக்‌ கொள்ளாதிருத்தல்‌ (வெளி 2:24) 
கர்த்தருடைய தேசத்தைக்‌ கொள்ளையிடப்பட்ட வெளியாக்கும்படிக்கு அதை 


முழு இருதயத்தின்‌ சந்தோஷத்தோடும்‌ கர்வமான மனதோடும்‌ தங்களுக்குச்‌ 
சுதந்தரமாக நியமித்துக்‌ கொள்ளுதல்‌ (எசே 36:5) 


கர்த்தருடைய தேசத்தைத்‌ தீட்டூப்படுத்தி, கர்த்தருடைய சுதந்தரத்தைச்‌ 
சீயென்று அருவருக்கப்படத்தக்க தங்கள்‌ காரியங்களின்‌ நாற்றமான 


விக்கிரகங்களினாலே நிரப்புதல்‌ (எரே 16:18) 


கர்த்தருடைய மேய்ச்சலின்‌ ஆடுகளைக்‌ கெடுத்துச்‌ சிதறடிக்கிற 


மேய்ப்பர்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 23:1) 


கர்த்தருடைய மேடைகளையும்‌ கர்த்தருடைய பலிபீடங்களையும்‌ தள்ளி 
விடுதல்‌ (2 நாளா 32:12) 


கர்த்தருடைய செய்கைகளையும்‌ அவர்‌ கரத்தின்‌ கிரியைகளையும்‌ 


கவனியாதிருத்தல்‌ (சங்‌ 28:5) 

கர்த்தருடைய செயல்களையும்‌, கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ காண்பித்த 
அதிசயங்களையும்‌ மறத்தல்‌ (சங்‌ 78:11) 

கர்த்தருடைய சொற்கேளாமல்‌ போதல்‌ (1 சாமு 28:18) 

கர்த்தருடைய சொல்லை வெறுத்துப்‌ போடுதல்‌ (எரே 8:9) 

கர்த்தருடைய சொல்லைக்‌ கேட்கமனதில்லாமல்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
இரண்டகம்‌ பண்ணுதல்‌ (எசே 20:8) 


கர்த்தருடைய சொல்லைக்‌ கேளாதபடிக்கு, பொல்லாத இருதய கடினத்தின்‌ 


படி நடத்தல்‌ (எரே 16:12) 


Page 175 of 415 


கர்த்தருடைய சொல்லைக்‌ கேளாமற்போதல்‌ (எரே 34:17) 
கர்த்தருடைய சொல்லைக்‌ கேளாமல்‌, கொள்ளையின்மேல்‌ பறந்து, 
கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (1 சாமு 15:19) 


கர்த்தருடைய சொல்லைக்‌ கேளாமலும்‌, தங்கள்‌ செவியைச்‌ சாயாமலும்‌ 
போய்‌, தங்கள்‌ கழுத்தைக்‌ கடினப்படூத்தி, தங்கள்‌ பிதாக்களைப்‌ பார்க்கிலும்‌ 


அதிக பொல்லாப்புச்‌ செய்தல்‌ (எரே 7:26) 


கர்த்தருடைய சொல்லைக்‌ கேளாமலும்‌, தங்கள்‌ செவியைச்‌ சாயாமலும்‌ 
போதல்‌ (எரே 34:14) 


கர்த்தருடைய சொல்லைக்‌ கேளாதே போதல்‌ (நியா 2:2) 


கர்த்தருடைய சொல்லைக்கேட்க மனதில்லாதிருந்து, போய்‌, அவனவன்‌ தன்‌ 


தன்‌ நரகலான விக்கிரகங்களை இன்னும்‌ சேவித்தல்‌ (எசே 20:39) 
கர்த்தருடைய செம்மையான வழிகளைப்‌ புரட்டூதல்‌ (அப்‌ 13:10) 
கர்த்தருடைய செவிகளில்‌ பொல்லாப்பாயிருக்கும்படி ஜனங்கள்‌ முறையிடுதல்‌ 
(எண்‌ 11:1) 

கர்த்தருடைய வேலையை அசதியாய்ச்‌ செய்தல்‌ (எரே 48:10) 

கர்த்தருடைய வேதத்தை மனுஷர்‌ காத்து நடவாதிருத்தல்‌ (சங்‌ 119:136) 


கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ கைக்‌ 
கொள்ளாமல்‌, தங்கள்‌ பிதாக்கள்‌ பின்பற்றின பொய்களினால்‌ மோசம்‌ 


போதல்‌ (ஆமோ 2:4) 


கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கராய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 
119:53) 


கர்த்தருடைய வேதத்தைவிட்டு விலகுதல்‌ (சங்‌ 119:51) 


கர்த்தருடைய வேதத்துக்கு அநியாயஞ்செய்து, கர்த்தருடைய பரிசுத்த 
வஸ்துக்களைப்‌ பரிசுத்தக்‌ குலைச்சலாக்குகிற ஆசாரியர்களாய்‌ வாழ்தல்‌ 
(எசே 22:26) 


கர்த்தருடைய வேதத்துக்கு விரோதமாய்‌ குழிகளை வெட்டூம்‌ 


அகங்காரிகளாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 119:85) 
கர்த்தருடைய வேதத்துக்குத்‌ தூரமாயிருத்தல்‌ (சங்‌ 119:150) 


கர்த்தருடைய வெள்ளியையும்‌ கர்த்தருடைய பொன்னையும்‌ எடுத்து, 


Page 176 of 415 


இன்பமும்‌ உச்சிதமுமான கர்த்தருடைய பொருள்களை கோவில்களிலே 


கொண்டு போதல்‌ (யோவே 3:5) 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ மிகவும்‌ பெரிதாயிருக்கிற வாலிபரின்‌ பாவம்‌ (1 
சாமு 2:17) 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ அந்நிய அக்கினியைக்‌ கொண்டு வருதல்‌ (எண்‌ 
26:61) 


கர்த்தருடைய சாட்சிகளைச்‌ சாராத இருதயம்‌ (சங்‌ 119:36) 


கர்த்தருடைய சரீரம்‌ இன்னதென்று நிதானித்து அறியாதிருத்தல்‌ (1 கொரி 
11:29) 


கர்த்தருடைய சபைக்கு மேலாக “உங்களை ஏன்‌ உயர்த்துகிறீர்கள்‌” என 
சொல்லுதல்‌ (எண்‌ 16:3) 


கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேளாமல்‌, கர்த்தருடைய பார்வைக்குப்‌ 


பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (எரே 18:10) 


கர்த்தருடைய சத்தத்துக்குச்‌ செவிகொடுக்காத கர்த்தருடைய ஜனமாய்‌ 
வாழ்தல்‌ (சங்‌ 81:11) 


கர்த்தருடைய சத்தத்துக்குச்‌ செவிகொடாதிருத்தல்‌ (உபா 9:23) 
கர்த்தருடைய சத்தத்துக்குச்‌ செவிகொடாமற்போதல்‌ (தானி 9:14) 
கர்த்தருடைய சத்தத்துக்குச்‌ செவிகொடாமலும்‌, கர்த்தருடைய நியாயப்‌ 


பிரமாணத்தில்‌ நடவாமலும்‌, செய்யும்படி கர்த்தர்‌ கற்பித்ததொன்றையும்‌ 
செய்யாமலும்‌ போதல்‌ (எரே 32:23) 


கர்த்தருடைய சத்தத்திற்குக்‌ கீழ்ப்படியாமற்போதல்‌ (1 இரா 20:36) 
கர்த்தருடைய சத்தத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, கர்த்தருடைய வாக்குக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணுதல்‌ (1 சாமு 12:15) 

கர்த்தருடைய சத்தத்திற்குச்‌ செவிகொடாமல்‌, தங்கள்‌ கூடாரங்களில்‌ 
முறுமுறுத்தல்‌ (சங்‌ 106:25) 


கர்த்தருடைய சத்துருக்கள்‌ கர்த்தரைத்‌ தூஷிக்க காரணமாயிருத்தல்‌ (2 
சாமு 12:14) 


கர்த்தருடைய சத்துருக்கள்‌ கொந்தளித்து, கர்த்தருடைய பகைஞர்‌ தலை 
யெடுத்தல்‌ (சங்‌ 83:2) 


கர்த்தருடைய சத்துருக்களின்‌ ஆரவாரம்‌ (சங்‌ 74:23) 


Page 177 of 415 


கர்த்தருடைய 


கர்த்தருடைய 


சத்துருக்களாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 72:9) 


சுதந்தரத்தைக்‌ கொள்ளையிடூதல்‌ (எரே 50:11) 


கர்த்தருடைய சுதந்தரத்தில்‌ புறஜாதியார்‌ வந்து, கர்த்தருடைய பரிசுத்த 
ஆலயத்தைத்‌ தீட்டூப்படுத்தி, எருசலேமை மண்மேடுகளாக்குதல்‌ (சங்‌ 79:1) 
கர்த்தருடைய சமுகத்தினின்று விலகும்படி போதல்‌ (யோனா 1:3) 
கர்த்தருடைய சமுகத்தினின்று விலகி ஓடிப்போதல்‌ (யோனா 1:10) 
கர்த்தருடைய சமுகத்தினின்று விலகி, ஓடிப்போகும்படி எழுந்து செல்லுதல்‌ 
(யோனா 1:3) 

கர்த்தருடைய சமுகத்தில்‌ பெரிதாயிருக்கிற கூக்குரல்‌ (ஆதி 19:13) 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பொல்லாப்புச்‌ செய்தல்‌ (எண்‌ 32:13) 

கர்த்தருடைய சீஷரைப்‌ பயமுறுத்திக்‌ கொலை செய்யும்படி சீறுதல்‌ (அப்‌ 
9:1) 

கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்றல்‌ (ரோம 9:19) 

கர்த்தருடைய சித்தம்‌ இன்னதென்று உணர்ந்து கொள்ளாதிருத்தல்‌ (எபே 
5:17) 

கர்த்தருடைய சிங்காரத்தின்‌ மகிமையை அகந்தைக்கென்று வைத்து, 


அதிலே அருவருக்கப்படத்தக்கதும்‌ சீயென்றிகழப்படத்தக்கதுமான காரியங்‌ 
களின்‌ விக்கிரகங்களை உண்டு பண்ணுதல்‌ (எசே 7:20) 


கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய்‌ எழும்புதல்‌ (புல 1:18) 

கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணுதல்‌ (1 சாமு 12:14) 
கர்த்தருடைய வாக்கை உரைத்த தீர்க்கதரிசிக்கு முன்பாகத்‌ தன்னைத்‌ 
தாழ்த்தாமல்‌ வாழ்தல்‌ (2 நாளா 36:12) 

கர்த்தருடைய வாக்கை மீறுதல்‌ (1 இரா 13:26) 

கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள்‌ யூகித்த தரிசனத்தைச்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ (எரே 23:16) 

கர்த்தருடைய வாக்கைக்‌ கேளாதிருத்தல்‌ (யோசுவா 9:14) 


கர்த்தருடைய வார்த்தை எங்கே? அது இப்பொழுது வரட்டும்‌ என்று 


சொல்லுதல்‌ (எரே 17:15) 


Page 178 of 415 


கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ கேட்கமாட்டோம்‌ என்று மறுத்து, தங்கள்‌ 
இருதயத்தின்‌ கடினத்தின்படி நடந்து, அந்நிய தேவர்களைச்‌ சேவிக்கவும்‌ 
அவர்களைப்‌ பணிந்து கொள்ளவும்‌ அவர்களைப்‌ பின்பற்றுகிற பொல்லாத 


ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 13:10) 


கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ கேட்கமாட்டோமென்று அந்நிய 
தேவர்களைச்‌ சேவிக்க அவைகளைப்‌ பின்பற்றி, தங்களுடைய 


முன்னோர்களின்‌ அக்கிரமங்களுக்குத்‌ திரும்புதல்‌ (எரே 11:10) 


கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு, புத்தியை ஏற்றுக்கொள்ளாதிருத்தல்‌ 
(எரே 35:13) 


கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ கேளாதபடிக்கு கழுத்தைக்‌ கடினப்படுத்துதல்‌ 
(எரே 19:15) 


கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ கேளாமற்போதல்‌ (எரே 25:8) 

கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ கேளாமலிருந்து, கர்த்தருடைய நியாயப்‌ 
பிரமாணத்துக்குச்‌ செவிகொடாமல்‌ அதை வெறுத்து விடுதல்‌ (எரே 6:19) 
கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம்‌ ஊழியர்கள்‌ சொன்னாலும்‌, மறு 
உத்தரவு கொடுக்காதிருத்தல்‌ (எரே 7:27) 

கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம்‌ ஊழியர்கள்‌ சொன்னாலும்‌, செவி 


கொடுக்காதிருத்தல்‌ (எரே 7:27) 


கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம்‌ கேட்டு பயப்படாமலும்‌ தங்கள்‌ 


வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்‌ கொள்ளாமலும்‌ இருத்தல்‌ (எரே 36:24) 


கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமல்‌, இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை 


அசட்டை பண்ணுதல்‌ (சங்‌ 10:24) 


கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கைக்கொள்ளாமல்‌, கர்த்தருக்குச்‌ செய்த தன்‌ 


துரோகம்‌ (1 நாளா 10:13) 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேளாதிருத்தல்‌ (ஏசா 28:14) 


கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேளாமலும்‌, செவியைச்‌ சாயாமலும்போய்‌, 
பொல்லாத இருதயத்தின்‌ யோசனைகளின்படியும்‌ கடினத்தின்படியும்‌ நடந்து, 
முன்னிட்டல்ல பின்னிட் டே போதல்‌ (எரே 7:24) 


கர்த்தருடைய வார்த்தையைப்‌ புறக்கணித்தல்‌ (1 சாமு 15:23) 


கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி கர்த்தர்‌ கட்டளையிட்ட 


Page 179 of 415 


Xx x x x 


கர்த்தருடைய பலியையும்‌, கர்த்தருடைய காணிக்கையையும்‌ உதைத்தல்‌ (1 


சாமு 2:29) 

கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 95:10) 
கர்த்தருடைய வழிகளை அறியாமலும்‌, அவருடைய பாதைகளில்‌ 
தரிக்காமலும்‌ இருத்தல்‌ (யோபு 24:13) 


கர்த்தருடைய வழிகளைக்‌ கைக்கொள்ளாமல்‌ வேதத்தைக்‌ குறித்துப்‌ 


பட்சபாதம்‌ பண்ணுதல்‌ (மல்‌ 2:9) 


கர்த்தருடைய வழிகளில்‌ நடக்க மனதாயிராமலும்‌, அவருடைய 
வேதத்துக்குச்‌ செவிகொடாமலும்‌ போதல்‌ (ஏசா 42:24) 

கர்த்தருடைய வழியையும்‌, தங்கள்‌ தேவனுடைய நியாயத்தையும்‌ 
அறியாதிருத்தல்‌ (எரே 5:4) 

கர்த்தருடைய வீடு பாழாய்க்கிடக்கும்போது, அவனவன்‌ தன்தன்‌ வீட்டிற்கு 
ஓடிப்போதல்‌ (ஆகா 1:9) 

கர்த்தருடைய வீட்டின்மேல்‌ சத்துரு கழுகைப்போல்‌ பறந்து வருதல்‌ (ஓசி 
8:1) 


கர்த்தருடைய வசனத்தை காத்து நடக்கும்படிக்கு, சகல பொல்லாத 


வழிகளுக்கும்‌ கால்களை விலக்காதிருத்தல்‌ (சங்‌ 119:101) 


கர்த்தருடைய வசனத்தைக்‌ காத்துக்கொள்ளாத துரோகிகளாய்‌ வாழ்தல்‌ 
(சங்‌ 119:158) 


கர்த்தருடைய வசனம்‌ பேரில்‌ நிந்தையாயிருத்தல்‌ (எரே 6:10) 
கர்த்தருடைய வசனம்‌ பேரில்‌ விருப்பமில்லாதிருத்தல்‌ (எரே 6:10) 
கர்த்தருடைய வசனங்களை மறத்தல்‌ (சங்‌ 119:139) 


கர்த்தருடைய  ராஜ்யத்திற்க்கு விரோதமாக பெலன்கொள்ளலாமென்று 
நினைத்தல்‌ (2 நாளா 13:8) 


கர்த்தருடைய ஓய்வுநாட்களை ஆசரித்து, கர்த்தருக்கு இஷ்டமானவைகளைத்‌ 
தெரிந்து கொள்ளாதிருத்தல்‌ (ஏசா 56:4) 


கர்த்தருடைய ஓய்வுநாட்களைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்கிப்‌ போடுதல்‌ (எசே 
20:21) 


கர்த்தருடையவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும்‌ பாவஞ்செய்தல்‌ (ஏசா 
64:5) 


Page 180 of 415 


Xx xX KX 4 xX x XxX 


Xx x x x 4 


கர்வமும்‌ மூர்க்கமும்‌ கொண்டு வாழ்தல்‌ (யோபு 39:24) 
கர்வங்கொள்ளும்‌ இருதயம்‌ (தானி 11:12) 
கனைக்குதல்கள்‌ (எரே 13:27) 

கறை (2 பேது 3:14) 

கறைகள்‌ (2 பேது 2:13) 

கறைதிரை (எபே 5:27) 


கதவு கீல்மூளையில்‌ ஆடுகிறதுபோல, படுக்கையில்‌ ஆடிக்கொண்டிருக்கிற 
சோம்பேறியாய்‌ வாழ்தல்‌ (நீதி 26:14) 


கதவுகளைப்‌ பூட்ட கூலி கேட்டல்‌ (மல்‌ 1:10) 


கதவுகளுக்கும்‌ நிலைகளுக்கும்‌ பின்னாக ஞாபகக்குறியை வைத்தல்‌ (ஏசா 
57:8) 


கட்டையினிடத்தில்‌ ஆலோசனை கேட்டல்‌ (ஓசி 4:12) 

கட்டையைப்‌ பார்த்து, நீ என்‌ தகப்பன்‌ என்றும்‌, கல்லைப்‌ பார்த்து, நீ 
என்னைப்‌ பெற்றாய்‌ என்றும்‌ சொல்லுதல்‌ (எரே 2:26) 

கட்டுக்கதைக்காரரின்‌ குறிகள்‌ (ஏசா 44:25) 


கட்டுகளை அறுத்து, அவர்கள்‌ கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து 
போடுவோம்‌ என்று சொல்லுதல்‌ (சங்‌ 2:3) 


கட்டுகளோடே உபத்திரவத்தையுங்‌ கூட்ட நினைத்து, சுத்தமனதோடே 
கிறிஸ்துவை அறிவியாமல்‌, விரோதத்தினாலே அறிவித்தல்‌ (பிலி 1:16) 


கட்டுகள்‌ பலத்துப்போகும்படி பரியாசம்‌ பண்ணுதல்‌ (ஏசா 28:22) 
கட்டாயம்‌ பண்ணுதல்‌ (கலா 2:14) 

கட்டளை மீறினவர்களாக வாழ்தல்‌ (எஸ்றா 10:13) 
கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய்‌ வாங்குதல்‌ (லூக்‌ 3:13) 


கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில்‌ கொண்டு 
வருதல்‌ (லேவி 10:1) 


கட்டளைகளை விட்டூ வழி தவறுதல்‌ (சங்‌ 119:110) 


கட்டளையை மீறுதல்‌ (நெகே 1:8) 


Page 181 of 415 


Xx XX 3 XX 23% 34 XX % 


Xx XX XK 34 XX XX xX x Xx 


கட்டுவிரியன்‌ முட்டைகளை அடைகாத்து, சிலந்தியின்‌ நெசவுகளை நெய்தல்‌ 
(ஏசா 59:5) 


கட்டுவிரியன்‌ முட்டைகளை சாப்பிடுதல்‌ (ஏசா 59:5) 


கடன்‌ வாங்கினவனுக்கு அடைமானத்தைத்‌ திரும்பக்‌ கொடுக்காமலிருத்தல்‌ 
(எசே 18:7) 


கடன்வாங்கிச்‌ செலுத்தாமற்போதல்‌ (சங்‌ 37:21) 

கடமைகளின்படி நடவாமலிருத்தல்‌ (எசே 18:10) 

கடூந்துரோகம்‌ பண்ணுதல்‌ (புல 1:20) 

கடம்‌ கோபம்‌ (ஆதி 40:2) 

கடங்கோபமடைந்து, தனக்குள்ளே மூர்க்கவெறி கொள்ளுதல்‌ (எஸ்தர்‌ 1:12) 
கடூங்கோபியாய்‌ வாழ்தல்‌ (நீதி 19:19) 

கடூங்கோபங்கொள்ளுதல்‌ (யோனா 4:1) 

கடுஞ்சொல்‌ (எபே 6:9) 

கடஞ்சொல்லை விட்டூ விடாதிருத்தல்‌ (எபே 6:9) 


கழுதை மாம்சமான மாம்சமும்‌, குதிரை இந்திரியமான இந்திரியமுமுள்ள 
வர்களுக்கு வைப்பாட்டியாயிருக்கும்படி அவர்கள்மேல்‌ மோகித்தல்‌ (எசே 
23:20) 


கழுதையை எடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (1 சாமு 12:3) 

கசப்பான பிச்சிலும்‌ பாவக்கட்டிலும்‌ அகப்பட்டிருத்தல்‌ (அப்‌ 8:23) 
கள்ள நாவினால்‌ பேசுதல்‌ (சங்‌ 109:2) 

கள்ள அப்போஸ்தலர்களாய்‌ வாழ்தல்‌ (2 கொரி 11:13) 

கள்ளனும்‌ இரத்தஞ்சிந்துகிறவனாய்‌ வாழ்தல்‌ (எசே 18:10) 
கள்ளக்காரியம்‌ (யாத்‌ 23:7) 

கள்ளப்போஜனம்‌ (நீதி 23:3) 

கள்ளப்போஜனமான ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சித்தல்‌ (நீதி 23:3) 


கள்ளப்போதகர்களாய்‌ வாழ்தல்‌ (2 பேது 2:1) 


Page 182 of 415 


Xx XX 3 4 x XxX 


x x x 4 


கள்ளத்‌ தரிசனத்தையும்‌, கள்ள சகுனத்தையும்‌, இல்லாத விசேஷத்தையும்‌, 
தங்கள்‌ இருதயத்தின்‌ கபடத்தையுமே, தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுதல்‌ (எரே 
14:14) 


கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 7:15) 
கள்ளத்‌ தராசு (நீதி 20:23) 


கள்ளத்தனமாய்த்‌ திரும்பினாளேயன்றி, முழு இருதயத்தோடும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பாதிருத்தல்‌ (எரே 3:10) 

கள்ளத்தனமான வலதுகை (சங்‌ 144:11) 

கள்ளத்தனமான வலதுகையும்‌ உடைய அந்நிய புத்திரரின்‌ கை (சங்‌ 144:8) 


கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ ஆளுகிற 
ஆசாரியர்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 5:31) 


கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசிகள்‌ (எரே 5:31) 

கள்ளத்தராசும்‌ கள்ளப்‌ படிக்கற்களும்‌ (மீகா 6:11) 

கள்ளமார்க்கம்‌ (தானி 11:32) 

கள்ளச்சாட்சி (உபா 19:18) 

கள்ளச்சகோதரரிடத்தில்‌ உண்டான மோசங்கள்‌ (2 கொரி 11:26) 
கள்ளவார்த்தைகளைக்‌ கர்ப்பந்தரித்து, இருதயத்திலிருந்து பிறப்பிக்கப்‌ 
பண்ணுதல்‌ (ஏசா 59:13) 

கள்ளரால்‌ வந்த மோசங்கள்‌ (2 கொரி 11:26) 

களியாட்டு (ரோம 13:13) 

களியாட்டூகள்‌ (கலா 5:21) 

களியாட்டூம்‌ வெறியும்‌, வேசித்தனமும்‌ காமவிகாரமும்‌, வாக்குவாதமும்‌ 
பொறாமையும்‌ உள்ளவர்களாய்‌ நடத்தல்‌ (ரோம 13:13) 

களியாட்டூச்‌ செய்தல்‌ (1 பேது 4:3) 

களிமண்‌ தன்னை உருவாக்கினவனை நோக்கி: என்ன செய்கிறாயென்று 
சொல்லுதல்‌ (ஏசா 45:9) 


களவு செய்யக்‌ கூடாதென்று பிரசங்கிக்கிறவர்கள்‌ களவு செய்தல்‌ (ரோம 
2:21) 


Page 183 of 415 


33 XX 34 XX XX XX XX XX xX x % 


Xx XX XK Xx 4 


களவு செய்தல்‌ (உபா 5:19) 

களவுகள்‌ (வெளி 9:21) 

களவாய்‌ எடுத்தல்‌ (2 இரா 11:2) 

களவாய்க்‌ கொண்டு போதல்‌ (மத்‌ 27:64) 
களவாய்க்‌ கொண்டு வரப்படுூதல்‌ (ஆதி 40:15) 
கருக்கான பட்டயம்‌ போன்ற நாவு (சங்‌ 57:4) 
கரடுமுரடான துரோகிகளுடைய வழி (நீதி 13:15) 
கற்களை எறிதல்‌ (2 சாமு 16:6) 

கற்பனைக்குப்‌ பயப்படாதிருத்தல்‌ (நீதி 13:13) 
கற்பனையைவிட்டு வலதுபுறம்‌ இடதுபுறம்‌ சாய்தல்‌ (உபா 17:18) 
கற்பழித்த காரியம்‌ (2 சாமு 13:22) 


கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய்ப்‌ பிரிவினைகளையும்‌ இடறல்‌ 


களையும்‌ உண்டாக்குதல்‌ (ரோம 16:17) 


கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய்ப்‌ பிரிவினைகளையும்‌ இடறல்‌ 
களையும்‌ உண்டாக்குகிறவர்களைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ 
(ரோம 16:17) 


கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய்ப்‌ பிரிவினைகளையும்‌ இடறல்‌ 
களையும்‌ உண்டாக்குகிறவர்களைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருந்து 


அவர்களை விட்டு விலகாதிருத்தல்‌ (ரோம 16:17) 

கல்லைப்‌ புரட்டூதல்‌ (நீதி 26:27) 

கல்மழையினால்‌ உண்டான வாதையினிமித்தம்‌ மனுஷர்கள்‌ தேவனைத்‌ 
தூஷித்தல்‌ (வெளி 16:21) 

கல்லோடும்‌ மரத்தோடும்‌ விபசாரம்‌ பண்ணிக்‌ கொண்டிருத்தல்‌ (எரே 3:9) 
கல்லெறியத்‌ தேடுதல்‌ (யோவா 11:8) 

கலக யோசனை (2 இரா 17:4) 

கலகக்காரரோடூ கலந்திடூதல்‌ (நீதி 24:21) 


கலகக்காரராய்‌ வாழ்தல்‌ (எசே 2:7) 


Page 184 of 415 


Xx xX x XxX 


Xx XX KX KX XxX xX 4 4 


கலகக்குணம்‌ (உபா 31:27) 


கலகப்படூத்தி, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தைப்‌ புரட்ட மனதாயிருத்தல்‌ 
(கலா 1:7) 


கலகத்தையே தேடுகிற துஷ்டனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 17:11) 

கலகம்‌ (லூக்‌ 23:25) 

கலகம்‌ பண்ணுதல்‌ (2 இரா 8:22) 

கலகம்‌ பண்ணி, தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திக்‌ கொள்ளுதல்‌ (2 
இரா 8:20) 

கலகம்‌ பண்ணிப்‌ பிரிந்து போதல்‌ (1 இரா 12:19) 

கலகம்‌ பண்ணிப்‌ பிரிதல்‌ (2 நாளா 21:10) 


கலகம்பண்ணி, அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்துதல்‌ (ஏசா 
63:10) 


கலகமும்‌ பொல்லாப்புமான பட்டணம்‌ (எஸ்றா 4:12) 
கலகமும்‌ ராஜதுரோகமும்‌ காணப்பட்ட பட்டணம்‌ (எஸ்றா 4:19) 


கலகமுள்ள ஜனங்களும்‌, பொய்பேசுகிற பிள்ளைகளும்‌, கர்த்தருடைய 


வேதத்தைக்‌ கேட்க மனதில்லாத புத்திரருமாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 30:9) 
கலகமுள்ள பட்டணம்‌ (எஸ்றா 4:15) 

கலகமுள்ள வீட்டாராய்‌ வாழ்தல்‌ (எசே 3:9) 

கலகங்கள்‌ (2 கொரி 12:20) 

கலகவீட்டாரைப்போலக்‌ கலகக்காரனாயிருத்தல்‌ (எசே 2:8) 
கலகவீட்டாராய்‌ வாழ்தல்‌ (எசே 24:3) 

கலப்புள்ள சாராயத்தை நாடூதல்‌ (நீதி 23:30) 

கலியாண வஸ்திரம்‌ தரித்திராத ஒரு மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 22:11) 


கண்‌ ஊனமானதைப்‌ பலியிடக்‌ கொண்டூ வந்தாலும்‌ அது பொல்லாப்பல்ல, 
காலானமானதையும்‌ நசல்‌ பிடித்ததையும்‌ கொண்டு வந்தாலும்‌ அது 
பொல்லாப்பல்ல என்று சொல்லுதல்‌ (மல்‌ 1:8) 


கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, தேவனாகிய கர்த்தர்‌ வானத்தின்‌ 


Page 185 of 415 


Xx x Xx x XxX 


கீழெங்கும்‌ இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும்‌ ஏற்படுத்தின வானத்தின்‌ சர்வ 
சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி, அவைகளைத்‌ 
தொழுது சேவிக்க இணங்குதல்‌ (உபா 4:19) 


கண்களைப்‌ பின்தொடர்ந்த இருதயம்‌ (யோபு 31:7) 


கண்கள்‌ இருந்தும்‌ காணாமலும்‌, காதுகள்‌ இருந்தும்‌ கேளாமலுமிருக்கிற 
அறிவில்லாத ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 5:21) 


கண்கள்‌ அவர்களைப்‌ பார்த்தவுடனே, அவர்கள்மேல்‌ மோகித்து, அவர்களண்‌ 


டையிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புதல்‌ (எசே 23:16) 
கண்களுக்கு இடையிலே சவரம்‌ பண்ணுதல்‌ (உபா 14:1) 


கண்களுக்கு முன்பாகச்‌ சீயோனில்‌ செய்த அவர்களுடைய எல்லாப்‌ 


பொல்லாப்பு (எரே 51:24) 
கண்களுக்குமுன்‌ இராத தெய்வபயம்‌ (சங்‌ 36:1) 
கண்களும்‌ மனதுமோவென்றால்‌ தற்பொழிவின்‌ மேலும்‌, குற்றமில்லாத 


இரத்தத்தைச்‌ சிந்துவதின்‌ மேலும்‌, இடுக்கமும்‌ நொறுக்குதலும்‌ செய்வதின்‌ 
மேலுமே வைக்கப்பட்டிருத்தல்‌ (எரே 22:17) 


கண்களின்‌ இச்சை (1 யோவா 2:16) 
கண்களினால்‌ காணாதிருத்தல்‌ (யோவா 12:40) 


கண்களினால்‌ காணாமலும்‌, இருதயத்தினால்‌ உணராமலும்‌, குணப்படாமலும்‌ 


இருத்தல்‌ (யோவா 12:40) 


கண்களினால்‌ காணாமலும்‌, காதுகளினால்‌ கேளாமலும்‌, இருதயத்தினால்‌ 
உணர்ந்து மனந்திரும்பாமலும்‌, இயேசு ஆரோக்கியமாக்காமலும்‌ இருக்கும்‌ 
படியாக, இருதயம்‌ கொழுத்திருக்கிற ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 13:15) 


கண்களினால்‌ காணமலும்‌, காதுகளினால்‌ கேளாமலும்‌, இருதயத்தினால்‌ 


உணர்ந்து குணப்படாமலும்‌ வாழ்தல்‌ (அப்‌ 28:27) 

கண்களிருந்தும்‌ காணாதிருத்தல்‌ (மாற்‌ 8:18) 

கண்ட இடமெல்லாம்‌ சர்வாங்க தகனபலிகளை இடுதல்‌ (உபா 12:13) 
கண்டனையை வெறுத்து மோசம்‌ போதல்‌ (நீதி 10:17) 

கண்போட்டு, சயனி என்று சொல்லுதல்‌ (ஆதி 39:7) 


கண்டெடுக்கப்பட்ட இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடா 


Page 186 of 415 


33% Xx x x 


திருத்தல்‌ (2 இரா 22:13) 

கண்சாடை காட்டி நோவு உண்டாக்குதல்‌ (நீதி 10:10) 
கண்ணாரக்‌ கண்டும்‌ பாராதிருத்தல்‌ (அப்‌ 28:26) 
கண்ணி வைத்தல்‌ (சங்‌ 119:110) 

கண்ணியில்‌ விழுதல்‌ (1 தீமோ 6:9) 


கண்ணின்‌ காட்சிகள்‌ (பிர 11:9) 





கண்ணிகளும்‌ வலைகளுமாகிய நெஞ்சமும்‌, கயிறுகளுமாகிய கைகளு 
முடைய ஸ்திரீயானவளாய்‌, சாவிலும்‌ அதிக கசப்புள்ளவளாய்‌ வாழ்தல்‌ (பிர 
7:26) 


கண்ணியையும்‌ கயிறுகளையும்‌ மறைவாய்‌ வைக்கிற அகங்காரிகளாய்‌ 


வாழ்தல்‌ (சங்‌ 140:5) 

காய்மகாரமாய்ப்‌ பார்த்தல்‌ (1 சாமு 18:9) 

காயீனுடைய வழியில்‌ நடந்து, பிலேயாம்‌ கூலிக்காகச்செய்த வஞ்சகத்திலே 
விரைந்தோடுதல்‌ (யூதா :11) 


காயீனுடைய வழியில்‌ நடந்து, பிலேயாம்‌ கூலிக்காகச்செய்த வஞ்சகத்திலே 
விரைந்தோடி, கோரா எதிர்த்துப்பேசின பாவத்திற்குள்ளாதல்‌ (யூதா :11) 


காயீனுடைய வழியில்‌ நடந்து, பிலேயாம்‌ கூலிக்காகச்செய்த வஞ்சகத்திலே 
விரைந்தோடி, கோரா எதிர்த்துப்பேசின பாவத்திற்குள்ளாகி, கெட்டுப்போதல்‌ 
(யூதா :11) 

காயீனுடைய வழியில்‌ நடத்தல்‌ (யூதா :11) 

கானான்‌ தேசத்து விக்கிரகங்களுக்குப்‌ பலியிட்டு, தங்கள்‌ குமாரர்‌ 
குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தைச்‌ சிந்துதல்‌ (சங்‌ 106:38) 
கானான்‌ தேசத்தாருடைய முறைமைகளின்படி நடத்தல்‌ (லேவி 18:3) 
கானான்‌ தேசத்தாருடைய செய்கையின்படி செய்தல்‌ (லேவி 18:3) 

கானான்‌ தேசத்திலே செய்த வேசித்தனத்தைக்‌ கல்தேயர்‌ மட்டும்‌ எட்டச்‌ 
செய்தல்‌ (எசே 16:29) 


கானான்‌ தேசத்திலே செய்த வேசித்தனத்தைக்‌ கல்தேயர்‌ மட்டும்‌ எட்டச்‌ 


செய்தும்‌ திருப்தியடையாமற்போதல்‌ (எசே 16:29) 


Page 187 of 415 


Xx XK 4 34 x % 


கானானியர்‌, ஏத்தியர்‌, பெரிசியர்‌, எபூசியர்‌, அம்மோனியர்‌, மோவாபியர்‌, 
எகிப்தியர்‌, அம்மோரியர்‌ என்னும்‌ இந்த தேசங்களின்‌ ஜனங்களுக்கும்‌, 
அவர்களுடைய அருவருப்புகளுக்கும்‌ விலகாத வாழ்க்கை (எஸ்றா 9:1) 


கானானியர்‌, ஏத்தியர்‌, பெரிசியர்‌, எபூசியர்‌, அம்மோனியர்‌, மோவாபியர்‌, 
எகிப்தியர்‌, அம்மோரியர்‌ என்னும்‌ இந்த தேசங்களின்‌ ஜனங்களுடைய 
குமாரத்திகளிலே தங்களுக்கும்‌ தங்கள்‌ குமாரருக்கும்‌ பெண்களைக்‌ 
கொள்ளுதல்‌ (எஸ்றா 9:2) 


காரியசித்தியுள்ளவன்‌ மேலும்‌ தீவினைகளைச்‌ செய்கிற மனுஷன்‌ மேலும்‌ 


எரிச்சலடைதல்‌ (சங்‌ 37:7) 
காரிருளைப்‌ போலிருக்கும்‌ துன்மார்க்கருடைய பாதை (நீதி 4:19) 


காலையில்‌ காணும்‌ மேகத்தைப்‌ போலவும்‌, விடியற்காலையில்‌ தோன்றும்‌ 


பனியைப்‌ போலவும்‌ ஒழிந்து போகிற பக்தி (ஓசி 6:4) 

காலைத்‌ தீமைக்கு விலக்காதிருத்தல்‌ (நீதி 4:27) 

காத்‌ என்னும்‌ தெய்வம்‌ (ஏசா 65:11) 

காத்தின்‌ அலங்கம்‌ (2 நாளா 26:6 

காத்சாவினுடைய மூன்று பாதகங்கள்‌ (ஆமோ 1:6) 

காத்சாவினுடைய நாலு பாதகங்கள்‌ (ஆமோ 1:6) 

காதுகளினால்‌ மந்தமாய்க்‌ கேட்டுத்‌ தங்கள்‌ கண்களை மூடிக்கொள்ளுதல்‌ 
(அப்‌ 28:27) 

காதுகளிருந்தும்‌ கேளாதிருத்தல்‌ (மாற்‌ 8:18) 


காதாரக்‌ கேட்டும்‌ உணராமலும்‌, கண்ணாரக்கண்டும்‌ அறியாமலும்‌ இருத்தல்‌ 
(ஏசா 6:9) 


காதாரக்கேட்டூும்‌ உணராதிருத்தல்‌ (அப்‌ 28:26) 


காதால்‌ மந்தமாய்க்‌ கேட்டு, தங்கள்‌ கண்களை மூடிக்கொள்ளுதல்‌ (மத்‌ 
13:15) 


காமவிகாரிகளோடும்‌  அருவருப்பாகிய நரகலான விக்கிரகங்களோடும்‌ 
வேசித்தனம்‌ பண்ணி, இவைகளுக்கு பிள்ளைகளின்‌ இரத்தத்தைப்‌ 
படைத்ததினால்‌ நிர்வாணம்‌ திறக்கப்படுதல்‌ (எசே 16:36) 


காமவிகார நடக்கை (2 பேது 2:7) 


Page 188 of 415 


Xx x x XxX 


Xx XxX KX XX XX Xx % 


காமவிகாரம்‌ (1 பேது 4:3) 

காமவிகாரங்கள்‌ (2 பேது 2:18) 

காட்டாறுபோல மோசம்‌ பண்ணுதல்‌ (யோபு 6:15) 

காவற்காரன்‌ பட்டயம்‌ வருவதைக்‌ கண்டும்‌, அவன்‌ எக்காளம்‌ ஊதாமலும்‌ 
ஜனங்கள்‌ எச்சரிக்கப்படாமலும்‌ இருத்தல்‌ (எசே 33:6) 


காவல்காக்கிற கோபுரங்கள்‌ தொடங்கி அரணான பட்டணங்கள்மட்டூுமுள்ள 
தங்கள்‌ ஊர்களிலெல்லாம்‌ தங்களுக்கு மேடைகளையும்‌ கட்டி, உயரமான 
சகல மேட்டின்மேலும்‌ பச்சையான சகல மரத்தின்கீழும்‌ தங்களுக்குச்‌ 
சிலைகளையும்‌ விக்கிரத்‌ தோப்புகளையும்‌ நிறுத்தி, கர்த்தர்‌ தங்களை 
விட்டுக்‌ குடிவிலக்கின ஜாதிகளைப்போல, சகல மேடைகளிலும்‌ தூபங்காட்டி, 
கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாகத்‌ துர்க்கிரியைகளைச்‌ செய்து, இப்படிச்‌ 
செய்யத்தகாது என்று கர்த்தர்‌ தங்களுக்குச்‌ சொல்லியிருந்தும்‌, நரகலான 
விக்கிரகங்களைச்‌ சேவித்து வருதல்‌ (2 இரா 17:9-12) 


காவல்பண்ணப்பட்ட ஒருவன்‌ செய்த குற்றங்கள்‌ (அப்‌ 25:26) 
காரணமில்லாமல்‌ சத்துருவானவனை கொள்ளையிடுதல்‌ (சங்‌ 7:4) 
காரணமில்லாமலிட்ட சாபம்‌ (நீதி 26:2) 

காற்றை மேய்ந்து, கொண்டற்காற்றைப்‌ பின்தொடருதல்‌ (ஓசி 12:1) 
காற்றைச்‌ சுதந்தரிக்கும்படி தன்‌ வீட்டைக்‌ கலைத்தல்‌ (நீதி 11:29) 
காற்றுகளால்‌ அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள்‌ (யூதா :12) 


காற்றுகளால்‌ அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும்‌, இலையுதிர்ந்து 
கனியற்று இரண்டூதரஞ்‌ செத்து வேரற்றுப்போன மரங்களுமாய்‌ வாழ்தல்‌ 
(யூதா :12) 

காற்றினால்‌ அடிபட்டு அலைகிற கடலின்‌ அலைக்கு ஒப்பாயிருத்தல்‌ (யாக்‌ 
1:6) 


கால்‌ தவறும்போது பெருமை பாராட்டுதல்‌ (சங்‌ 38:16) 


கால்‌ வெறுங்காலாகாதபடிக்கும்‌, தொண்டை  வறட்சியடையாதபடிக்கும்‌ 


அடக்கிக்‌ கொள்ளாதிருத்தல்‌ (எரே 2:25) 
கால்களையும்‌ உருவக்‌ குத்துதல்‌ (சங்‌ 22:16) 


கால்கள்‌ வீட்டிலே தரிக்காத பரஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (நீதி 7:11) 


Page 189 of 415 


Xx x x XxX 


Xx KX KX 34 XX 4 4 


கால்களுக்குக்‌ கண்ணியை வைத்தல்‌ (சங்‌ 57:6 

காலடி கர்த்தருடைய பாதையை விட்டூ விலகுதல்‌ (சங்‌ 44:19) 
காணாதபடிக்கு கண்கள்‌ அந்தகாரப்படுதல்‌ (ரோம 11:10) 

காணாதபடிக்கு கண்களும்‌, உணராதபடிக்கு இருதயமும்‌ அடைக்கப்பட்‌ 
டிருத்தல்‌ (ஏசா 44:18) 

காணாதவைகளிலே துணிவாய்‌ நுழைதல்‌ (கொலோ 2:19) 

காணாதிருக்கிற கண்கள்‌ (ரோம 11:8) 


காணாமற்போனதைக்‌ கண்டடைந்தும்‌ அதை மறுதலித்து, அதைக்‌ குறித்துப்‌ 
பொய்யாணையிடூதல்‌ (லேவி 6:3) 


காணாமலும்‌ கேளாமலும்‌ சாப்பிடாமலும்‌ முகராமலும்‌ இருக்கிற மரமும்‌ 


கல்லுமான, மனுஷர்‌ கைவேலையாகிய தேவர்கள்‌ (உபா 4:28) 
காணும்படிக்கு கண்கள்‌ இருந்தாலும்‌ காணாமற்போதல்‌ (எசே 12:2) 
காணியாட்சியான தேசம்‌ தீட்டாதல்‌ (யோசுவா 22:19) 


காணிக்கைகளிலெல்லாம்‌ பிரதானமானவைகளைக்‌ கொண்டு கொழுக்கப்‌ 


பண்ணுதல்‌ (1 சாமு 2:29) 

காணிக்கையைப்‌ படைக்கிறவன்‌ பன்றி இரத்தத்தைப்‌ படைக்கிறவனா 
யிருத்தல்‌ (ஏசா 66:3) 

கிபியாவின்‌ நாட்கள்‌ முதல்‌ பாவஞ்செய்து வருதல்‌ (ஓசி 10:9) 

கிரியைகள்‌ பொல்லாதவைகளாயிருக்கிற உலகம்‌ (யோவா 7:7) 
கிரியைகளுடைய பொல்லாப்பு (எரே 4:4) 

கிரியைகளின்‌ பொல்லாப்பு (எரே 44:22) 

கிளைகளுக்கு விரோதமாய்ப்‌ பெருமை பாராட்டுதல்‌ (ரோம 11:18) 
கிட்டவந்து, மேல்‌ கைபோட்டு, பிடித்தல்‌ (மத்‌ 26:50) 


கிராமங்களின்‌ ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து, மறைவிடங்களிலே குற்றமற்ற 


வனைக்‌ கொல்லுதல்‌ (சங்‌ 10:8) 
கிருபையின்‌ ஆவியை நிந்தித்தல்‌ (எபி 10:29) 


கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளைத்‌ தேடாமல்‌, தங்களுக்குரியவைகளையே 


Page 190 of 415 


Xx Xx x x Xx 


தேடுதல்‌ (பிலி 2:21) 


கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவுபார்த்து 
நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும்‌ பொருட்டாகப்‌ பக்க 


வழியாய்‌ நுழைதல்‌ (கலா 2:4) 


கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவுபார்த்து 
நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும்‌ பொருட்டாகப்‌ பக்க 


வழியாய்‌ நுழைந்த கள்ளச்‌ சகோதரராய்‌ வாழ்தல்‌ (கலா 2:4) 
கிறிஸ்துவை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள்‌ (ரோம 15:3) 


கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறிவரப்பண்ணும்படி பாதாளத்துக்கு 
இறங்குகிறவன்‌ யார்‌? என்று என்‌ உள்ளத்திலே சொல்லுதல்‌ (ரோம 10:7) 


கிறிஸ்துவைப்‌ பரீட்சை பார்த்தல்‌ (1 கொரி 10:9) 


கிறிஸ்துவைப்‌ பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுகிற மனது 
(2 கொரி 11:3) 


கிறிஸ்துவைப்‌ பற்றினதல்லாத உலகவழிபாடுகள்‌ (கொலோ 2:8) 


கிறிஸ்துவைப்‌ பற்றினதல்லாத மனுஷர்களின்‌ பாரம்பரிய நியாயம்‌ (கொலோ 
2:8) 


கிறிஸ்துவைச்‌ சேராதவர்களும்‌, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்களும்‌, வாக்குத்தத்தத்தின்‌ உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும்‌, 
நம்பிக்கையில்லாதவர்களும்‌, இவ்வுலகத்தில்‌ தேவனற்றவர்களுமாயிருத்தல்‌ 
(எபே 2:12) 


கிறிஸ்துவைவிட்டூப்‌ பிரிந்து கிருபையினின்று விழுதல்‌ (கலா 5:4) 
கிறிஸ்துவுக்கு விரோதமாய்க்‌ காமவிகாரங்கொள்ளுதல்‌ (1 தீமோ 5:11) 
கிறிஸ்துவுக்கேற்ற நல்ல நடக்கையைத்‌ தூஷித்தல்‌ (1 பேது 3:16) 
கிறிஸ்துவின்‌ உபதேசத்திலே நிலைத்திராதிருத்தல்‌ (2 யோவா 9) 


கிறிஸ்துவின்‌ உபதேசத்திலே நிலைத்திராமல்‌ மீறி நடந்து தேவனை 


உடையவனல்லாதவனாய்‌ வாழ்தல்‌ (2 யோவா :9) 
கிறிஸ்துவின்‌ உபதேசத்திலே நிலைத்திராமல்‌ மீறி நடத்தல்‌ (2 யோவா :9) 
கிறிஸ்துவின்‌ நாமத்தினிமித்தம்‌ பிறரை நிந்தித்தல்‌ (1 பேது 4:14) 


கிறிஸ்துவின்‌ கிருபையினாலே அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமாய்‌ விட்டூ, 


Page 191 of 415 


Xx KX 3 4 x Xx 


Xx XX xX x 4 


வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புதல்‌ (கலா 1:6) 
கிறிஸ்துவின்‌ அவயவங்களை வேசியின்‌ அவயவங்களாக்குதல்‌ (1 கொரி 
6:15) 


கிறிஸ்துவின்‌ சிலுவைக்குப்‌ பகைஞராய்‌ வாழ்தல்‌ (பிலி 3:18) 


கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின்‌ வேஷத்தைத்‌ தரித்துக்‌ கொள்ளுதல்‌ (2 
கொரி 11:13) 


கில்காலுக்கு வராமலும்‌, பெத்தாவேனுக்குப்‌ போகாமலும்‌ கர்த்தருடைய 
ஜீவனாணை என்று ஆணையிடூதல்‌ (ஓசி 4:15) 


கில்காலுக்கும்‌ போய்த்‌ துரோகத்தைப்‌ பெருகப்பண்ணி, காலைதோறும்‌ 
பலிகளையும்‌, மூன்றாம்‌ வருஷத்திலே தசமபாகங்களையும்‌ செலுத்தி, புளித்த 
மாவுள்ள ஸ்தோத்திரபலியோடே தூபங்காட்டி, உற்சாக பலிகளைக்‌ கூறித்‌ 
தெரியப்படுத்துதல்‌ (ஆமோ 4:4,5) 

கில்காலிலே காளைகளைப்‌ பலியிட௫ூதல்‌ (ஓசி 12:11) 

கிண்டிவிடுகிற பேலியாளின்‌ மகனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 16:27) 

கீழ்ப்படியாமை (எபி 2:2) 

கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போதல்‌ (எபி 4:11) 

கீழ்ப்படியாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 3:3) 


கீழ்ப்படியாதவர்களாகி, கர்த்தருக்கு  விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணி, 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை புறம்பே எறிந்துவிட்டு, கர்த்தரிடத்தில்‌ 
திருப்பும்படி திடசாட்சியாய்க்‌ கடிந்துகொண்ட கர்த்தருடைய தீர்க்கதரிசி 
களைக்‌ கொன்றுபோட்டு, கோபமூட்டுூகிற பெரிய அக்கிரமங்களைச்‌ செய்தல்‌ 
(நெகே 9:26) 


கீழ்ப்படியாதவர்களும்‌ எதிர்த்துப்‌ பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களாய்‌ 
வாழ்தல்‌ (ரோம 10:21) 


கீழ்த்திசையாரின்‌ போதகத்தால்‌ நிறைதல்‌ (ஏசா 2:6) 

குடியனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 23:21) 

குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகப்‌ பிரியாது எழுதுதல்‌ (எஸ்றா 4:6) 
குடிக்கும்படி உட்காருதல்‌ (எஸ்தர்‌ 3:15) 


குடிக்கிறவர்களுக்குக்‌ கசக்கும்‌ மதுபானம்‌ (ஏசா 24:9) 


Page 192 of 415 


Xx XX 3 44% XX XX xX x % 


குடிகள்‌ கொலைபாதகராயிருக்கும்‌ நகரம்‌ (ஏசா 1:21) 

குடிகளுடைய பொல்லாப்பு (சங்‌ 107:34) 

குடியை விட்டு விலக்காதிருத்தல்‌ (1 சாமு 1:14) 

குடித்து வெறி கொள்ளுதல்‌ (1 இரா 20:16) 

குடித்து வெறி கொண்டிருத்தல்‌ (1 இரா 16:9) 

குடியோடிப்‌ போகுதல்‌ (சங்‌ 144:14) 

குன்றுகளையும்‌, திரளான மலைகளையும்‌ நம்புதல்‌ (எரே 3:23) 
குலைக்கமாட்டாத ஊமையான நாய்கள்போல வாழ்தல்‌ (ஏசா 56:10) 
குத்திப்போடுதல்‌ (எசே 28:9) 


குமாரனுடைய மகளையாவது குமாரத்தியினுடைய மகளையாவது நிர்வாண 


மாக்குதல்‌ (லேவி 18:10) 
குமாரனுடைய அக்கிரமம்‌ (எசே 18:20) 
குமாரனின்‌ மனது குமாரத்தியின்மேல்‌ பற்றுதலாயிருத்தல்‌ (ஆதி 34:8) 


குமாரரின்‌ மகளையும்‌ அவளுடைய குமாரத்தியின்‌ மகளையும்‌ நிர்வாண 


மாக்குதல்‌ (லேவி 18:17) 
குமாரனை மறுதலித்தல்‌ (1 யோவா 2:23) 


குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ தீக்கடக்கப்பண்ணி, குறிகேட்டு 
நிமித்தங்கள்‌ பார்த்து, கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்க கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்கிறதற்குத்‌ தங்களை விற்றுப்‌ 
போடுதல்‌ (2 இரா 17:17) 

குமாரரைத்‌ தீமிதிக்கப்‌ பண்ணி, நாளும்‌ நிமித்தமும்‌ பார்த்து, பில்லி 
சூனியங்களை அநுசரித்து, அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌ குறிசொல்லுகிற 
வர்களையும்‌ வைத்து, கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக கர்த்தருடைய 
பார்வைக்கு மிகுதியும்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (2 நாளா 33:6 
குமாரத்திகளை அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றும்‌ ஜனங்களுடைய 
குமாரருக்குக்‌ கொடுத்தல்‌ (உபா 7:3) 


குமாரத்திகள்‌ செய்கிற வேசித்தனம்‌ (ஓசி 4:14) 





குமாரத்தியை வேசித்தனம்பண்ண விடுகிறதினாலே பரிசுத்தக்குலைச்சலாக்‌ 


Page 193 of 415 


Xx XK 4 Xx XxX 


குதல்‌ (லேவி 19:29) 
குமாரருக்குச்‌ செய்யப்பட்ட கொடுமை (நியா 9:24) 


குரோதக்காரராயிருந்து, பழம்பகையால்‌ கேடுசெய்ய வேண்டுமென்று, வர்மம்‌ 
வைத்துப்‌ பழிவாங்குதல்‌ (எசே 25:15) 


குரோதத்தை விலக்காதிருத்தல்‌ (நீதி 29:8) 


குரோதத்தைக்‌ குவித்துக்‌ கொள்ளுகிற மாயமுள்ள இருதயத்தாராய்‌ 
வாழ்தல்‌ (யோபு 36:13) 


குரோதம்‌ (சங்‌ 10:14) 


குரோதங்கொண்டிருத்தல்‌ (எண்‌ 5:14) 


குழந்தைகளைத்‌ தரையோடே மோதி, அவர்கள்‌  கர்ப்பவதிகளைக்‌ 
கீறிப்போடுதல்‌ (2 இரா 8:12) 
குழி (சங்‌ 35:8) 


குழியில்‌ இறங்குகிறவர்கள்‌ விழுங்கப்படுவதுபோல்‌ முழுமையும்‌ விழுங்குதல்‌ 
(நீதி 1:12) 

குழியை வெட்டி, அதை ஆழமாக்குதல்‌ (சங்‌ 7:15) 

குழியை வெட்டூதல்‌ (சங்‌ 57:6) 

குளிராய்‌ இருத்தல்‌ (வெளி 3:15) 

குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருத்தல்‌ (வெளி 3:16) 


குருடு, நெரிசல்‌, முடம்‌, கழலை, சொறி, புண்‌ முதலிய பழுதுள்ளவைகளை 
கர்த்தருக்குச்‌ செலுத்துதல்‌ (லேவி 22:22) 


குருடு, நெரிசல்‌, முடம்‌, கழலை, சொறி, புண்‌ முதலிய பழுதுள்ளவை 
களாலே கர்த்தருக்குப்‌ பலிபீடத்தின்மேல்‌ தகனபலியிடுதல்‌ (லேவி 22:22) 


குருடனுக்கு முன்னே தடூக்கலை வைத்தல்‌ (லேவி 19:14) 
குருடனை வழிதப்பச்‌ செய்தல்‌ (உபா 27:18) 


குருவிகளால்‌ கூண்டு நிறைந்திருக்கிறதுபோல்‌, கபடங்களால்‌ நிறைந்தி 
ருக்கிற வீடுகள்‌ (எரே 5:27) 


குருவிபிடிக்கிறவர்கள்‌ பதுங்குகிறதுபோல்‌ பதுங்கி, மனுஷரைப்‌ பிடிக்கக்‌ 


கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கராய்‌ வாழும்‌, கர்த்தருடைய ஜனங்களாய்‌ 


Page 194 of 415 


Xx XxX KX 3 34 34 x 4 


x x 4 ஆ 


XxX XxX XK 34 Xx % 


வாழ்தல்‌ (எரே 5:26) 

குற்றப்படுத்தும்படி முகாந்தரம்‌ தேடுதல்‌ (தானி 6:4) 

குற்றத்தில்‌ அகப்படுதல்‌ (கலா 6:1) 

குற்றம்‌ (1 இரா 2:5) 

குற்றமான அக்கிரமத்தைச்‌ சுமரப்‌ பண்ணுதல்‌ (லேவி 22:16) 
குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்துதல்‌ (எரே 7:6) 
குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக்‌ கொடுத்துப்‌ பாவஞ்செய்தல்‌ (மத்‌ 27:4) 
குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக பாவஞ்செய்தல்‌ (1 சாமு 19:5) 


குற்றமில்லாதிருக்கிறேன்‌ என்றும்‌, அவருடைய கோபம்‌ என்னை விட்டுத்‌ 
திரும்பிற்று என்றும்‌ சொல்லி, இதோ, நான்‌ பாவஞ்செய்யவில்லையென்று 
சொல்லுதல்‌ (எரே 2:35) 


குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய்ப்‌ பரிதானம்‌ வாங்குதல்‌ (சங்‌ 15:5) 
குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்துதல்‌ (மத்‌ 12:7) 
குற்றமில்லாதவனையும்‌ நீதிமானையும்‌ கொலை செய்தல்‌ (யாத்‌ 23:7) 


குற்றமில்லாதவனைக்‌ கொலைசெய்யும்படி பரிதானம்‌ வாங்குதல்‌ (உபா 
27:25) 


குற்றமற்றவர்களுடைய இரத்தம்‌ சிந்துங்கை (நீதி 6:17) 
குற்றங்கள்‌ (ஓசி 5:15) 

குற்றஞ்சாட்டூுதல்‌ (தீத்‌ 1:7) 

குற்றவாளியாகத்‌ தீர்த்தல்‌ (ரோம 14:3) 
குற்றவாளிகளின்‌ ஆலோசனைகள்‌ (சங்‌ 5:10) 


குறிகாரருக்கும்‌, சொப்பனக்காரருக்கும்‌, நாட்பார்க்கிறவர்களுக்கும்‌, சூனியக்‌ 
காரருக்கும்‌ செவிகொடுத்தல்‌ (எரே 27:9) 


குறிகாரராய்‌ வாழ்தல்‌ (எரே 27:9) 
குறிகேட்டல்‌ (லேவி 19:26) 
குறிசொல்ல ஏவுகிற ஆவியைக்‌ கொண்டிருந்து, குறிசொல்லுகிறதினால்‌ தன்‌ 


எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்குதல்‌ (அப்‌ 16:16) 


Page 195 of 415 


Xx x x XxX 


Xx x x 4 


குறிசொல்லுதல்‌ (மீகா 3:7) 
குறிசொல்லுதலுக்குரிய கூலி (எண்‌ 22:7) 
குணப்படாத இருதயம்‌ (ரோம 2:5) 


கூக்குரலை உயரத்திலே கேட்கப்‌ பண்ணும்படியாய்‌, உபவாசித்தல்‌ (ஏசா 
58:4) 


கூர்மையாக்கப்பட்ட அம்பு போன்ற நாவு (எரே 9:8) 
கூடாரப்பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளாய்‌ வாழ்தல்‌ (சக 14:18) 


கூடாரப்பண்டிகையை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவம்‌ (சக 
14:19) 


கூடாரங்களில்‌ முறுமுறுத்தல்‌ (உபா 1:27) 
கூடாரங்களில்‌ வாசமாயிருக்கும்‌ அநியாயம்‌ (யோபு 11:14) 


கூடுமானால்‌ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும்‌ வஞ்சிக்கத்தக்கதாகப்‌ 
பெரிய அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ செய்யும்‌ கள்ளக்கிறிஸ்துக்‌ 


களாயும்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளாயும்‌ எழும்புதல்‌ (மத்‌ 24:24) 


கூலியாள்‌ கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால்‌ ஓடிப்போதல்‌ (யோவா 
10:13) 


கூலிக்கு உபதேசித்தல்‌ (மீகா 3:11) 

கூலிக்காரனுடைய கூலியைப்‌ பிடித்து வைத்துக்‌ கொள்ளுதல்‌ (லேவி 19:13) 
கூலிகொடாமல்‌ அதின்‌ பலனைப்‌ புசித்தல்‌ (யோபு 31:39) 
கூலிகொடுத்ததினால்‌, விரோதமாய்‌ தீர்க்கதரிசனத்தைச்‌ சொல்லுதல்‌ (நெகே 
6:12) 

கெர்ச்சிக்கும்‌ சிங்கத்துக்கும்‌ அலைந்துதிரிகிற கரடிக்கும்‌ ஒப்பாயிருக்கிற 
ஏழை ஜனங்களை ஆளும்‌ துஷ்ட அதிகாரியாய்‌ வாழ்தல்‌ (நீதி 28:15) 
கெர்ச்சிக்கிற சிங்கங்கள்‌ போன்ற அதிபதிகளாய்‌ வாழ்தல்‌ (செப்‌ 3:3) 
கெர்வத்தின்‌ நாள்‌ (எசே 16:57) 


கெர்வமும்‌, ஆகாரத்‌ திரட்சியும்‌, நிர்விசாரமான சாங்கோபாங்கமுமாகிய 
சகோதரியான சோதோமின்‌ அக்கிரமம்‌ (எசே 16:49) 


கெட்ட நடக்கைகளை அநேகர்‌ பின்பற்றுதல்‌ (2 பேது 2:2) 


Page 196 of 415 


Xx KX 3 xX x Xx 


XX XX XK Xx x x 


கெட்ட நடக்கைகள்‌ (2 பேது 2:2) 

கெட்ட கனிகளைக்‌ கொடுத்தல்‌ (மத்‌ 7:17) 
கெட்ட கிரியைகள்‌ (எசே 20:44) 

கெட்ட கண்‌ (லூக்‌ 11:34) 

கெட்ட மரமாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 7:17) 


கெட்ட சிந்தையுள்ளவர்களும்‌ சத்தியமில்லாதவர்களும்‌ தேவபக்தியை 
ஆதாயத்தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால்‌ 


உண்டாகும்‌ மாறுபாடான தர்க்கங்கள்‌ (1 தீமோ 6:5) 

கெட்டதாயிருக்கிற கண்‌ (மத்‌ 6:23) 

கெட்டசிந்தை (1 தீமோ 6:5) 

கெட்டவர்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 6:28) 

கெட்டுப்போகப்‌ பின்வாங்குதல்‌ (எபி 10:39) 

கெடுத்து நிக்கிரகமாக்குதல்‌ (ஏசா 54:16) 

கெடுத்து, யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சுரூபத்தை 


யாவது பண்ணி, தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கோபம்‌ உண்டாக்க அவர்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (உபா 4:25) 

கெடுத்து, கர்த்தர்‌ கட்டளையிட்ட வழியை விட்டூ விலகுதல்‌ (உபா 31:29) 
கெடுத்துக்‌ கொண்டு, ஆண்‌ உருவும்‌, பெண்‌ உருவும்‌, பூமியிலிருக்கிற 
யாதொரு மிருகத்தின்‌ உருவும்‌, ஆகாயத்தில்‌ பறக்கிற செட்டையுள்ள 
யாதொரு பட்சியின்‌ உருவும்‌, பூமியிலுள்ள யாதொரு ஊரும்‌ பிராணியின்‌ 
உருவும்‌, பூமியின்கீழ்த்‌ தண்ணீரிலுள்ள யாதொரு மச்சத்தின்‌ உருவுமா 
யிருக்கிற இவைகளில்‌ யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை 


உண்டாக்குதல்‌ (உபா 4:16-18) 

கெஞ்சி வேண்டிக்கொண்டபோது, மன வியாகுலத்தை கண்டும்‌, செவிகொடா 
மற்போதல்‌ (ஆதி 42:21) 

கேட்டின்‌ மகனாகிய பாவமனுஷன்‌ (2 தெச 2:3) 

கேட்கும்படிக்கு காதுகள்‌ இருந்தாலும்‌ கேளாமற்போதல்‌ (எசே 12:2) 


கேட்கிறவர்களைக்‌ கவிழ்த்துப்‌ போடுகிறதற்கேதுவான வாக்குவாதம்‌ (2 


Page 197 of 415 


3 3 XK 34 XX XX XX XX XX XX XX XX x 


தீமோ 2:14) 


கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும்‌, சுயாதீனத்தை வாக்குத்தத்தம்‌ பண்ணுதல்‌ 
(2 பேது 2:19) 


கேட்டுக்கு அடிமைகளாயிருத்தல்‌ (2 பேது 2:19) 


கேட்டுக்கேதுவான வேதப்புரட்டுகளைத்‌ தந்திரமாய்‌ நுழையப்‌ பண்ணுதல்‌ (2 
பேது 2:1) 


கேட்டுக்கேதுவான வேதப்புரட்டுகளைத்‌ தந்திரமாய்‌ நுழையப்பண்ணி, 
தங்களைக்‌ கிரயத்துக்குக்‌ கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, தங்களுக்குத்‌ 
தீவிரமான அழிவை வருவித்துக்‌ கொள்ளுதல்‌ (2 பேது 2:1) 


கேடான ஆலோசனைக்கு உட்படூதல்‌ (2 நாளா 22:5) 
கேடான சிந்தை (ரோம 1:28) 

கேடாக ஆலோசனை சொல்லுதல்‌ (2 நாளா 22:4) 
கேட்டுக்கேதுவான வேதப்புரட்டுகள்‌ (2 பேது 2:1) 

கேட (நீதி 10:14) 

கேடு உண்டாக்குகிற புத்திரர்‌ (ஏசா 1:4) 

கேடுகளைச்‌ செய்ய எத்தனம்‌ பண்ணுதல்‌ (சங்‌ 52:2) 
கேடூபாடூகள்‌ (சங்‌ 55:11) 

கேடுபாடூள்ள உள்ளம்‌ (சங்‌ 5:9) 

கேடுள்ளதாயிருக்கும்‌ முன்னிலைமை (2 பேது 2:20) 
கேடுண்டாக அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றுதல்‌ (எரே 7:6 
கேடூள்ள நாவுக்குச்‌ செவிகொடுக்கிற பொய்யனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 17:4) 
கேடூள்ள வழிகள்‌ (சங்‌ 10:5) 

கேமோஷ்‌ விக்கிரகம்‌ (எரே 48:46) 


கேளாதபடிக்கு, மனம்‌ பேதித்து, இழுப்புண்டுபோய்‌, வேறே தேவர்களைப்‌ 
பணிந்து, அவர்களைச்‌ சேவித்தல்‌ (உபா 30:17) 


கேளாதிருக்கிற காதுகள்‌ (ரோம 11:8) 


கேளாதவனாய்‌ வாழ்தல்‌ (எசே 3:27) 


Page 198 of 415 


34 Xx xX x XxX 


Xx xX x x 4 


கேளாமலும்‌ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையைச்‌ செலுத்தும்படி இதைச்‌ 
சிந்தியாமலுமிருத்தல்‌ (மல்‌ 2:2) 
கேளாமலும்‌ தங்கள்‌ செவிகளைச்‌ சாயாமலும்‌ போய்க்‌ கேளாதபடிக்கும்‌ 


புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும்‌, தங்கள்‌ கழுத்தைக்‌ கடினப்படூுத்துதல்‌ 
(எரே 17:23) 


கேளாமலும்‌, தங்கள்‌ செவியைச்‌ சாயாமலும்‌ போய்‌, அவரவர்‌ தம்தம்‌ 
பொல்லாத இருதயக்கடினத்தின்படி நடத்தல்‌ (எரே 11:8) 

கேளாதே போதல்‌ (2 இரா 21:9) 

கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருத்தல்‌ (யாத்‌ 17:16) 

கை வைத்தல்‌ (ஆதி 37:22) 


கையடித்து உடன்பட்டு, கடனுக்காகப்‌ பிணைப்படுகிறவர்களில்‌ ஒருவனாதல்‌ 
(நீதி 22:26) 


கையடித்துக்‌ கொடுத்திருந்தும்‌ உடன்படிக்கையை முறித்துப்‌ போட்டூ, 
ஆணையை அசட்டை பண்ணுதல்‌ (எசே 17:18) 


கையின்‌ கிரியையை பணிந்து கொள்ளுதல்‌ (மீகா 5:13) 
கையிலே அக்கிரமம்‌ (யோபு 11:14) 
கையில்‌ இருக்கும்‌ சபிக்கப்பட்ட பொருள்‌ (உபா 13:17) 


கையில்‌ இருக்கிற கள்ளத்தராசு (ஓசி 12:7) 





கையில்‌ பரிதானம்‌ வாங்கிக்‌ கொண்டு கண்சாடையாயிருத்தல்‌ (1 சாமு 
12:3) 


கைக்கூலி கேட்கிற நியாயாதிபதி (மீகா 7:3) 
கைக்கிரியைகளினாலே கர்த்தரைக்‌ கோபப்படுத்தும்படிக்கு , அவர்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (உபா 31:29) 


கைகளின்‌ கிரியைகளாலே கர்த்தருக்குக்‌ கோபமூட்டுகிற பெரிய 
பொல்லாப்பை ஆத்துமாக்களுக்கு விரோதமாகச்‌ செய்தல்‌ (எரே 44:7) 
கைகளின்‌ கிரியையைப்‌ பார்த்து: நீங்கள்‌ எங்கள்‌ தேவர்கள்‌ என்று 
சொல்லுதல்‌ (ஓசி 14:3) 

கைகளின்‌ நெகிழ்வு (பிர 10:18) 


Page 199 of 415 


Xx xX Xx x XxX 


XX XX XX XK XX XX XX XX 4 4 


கைகளின்‌ சதிசர்ப்பனைகள்‌ (ஏசா 25:11) 
கைகளில்‌ உள்ள கொடுமை (1 நாளா 12:17) 


கைகளில்‌ கொடுமை இல்லாதிருக்க, சத்துருக்களுக்குக்‌ காட்டிக்‌ கொடுக்க 
வருதல்‌ (நாளா 12:17) 


கைகளில்‌ சுத்தமில்லாமை (சங்‌ 24:4) 

கைகளில்‌ ஒட்டிக்‌ கொண்ட ஒரு மாசு (யோபு 31:7) 
கைகளிலிருக்கிற கொடுமையான செய்கை (ஏசா 59:6) 
கைம்மாறு கருதாமல்‌ கடன்‌ கொடாதிருத்தல்‌ (லூக்‌ 6:35) 


கைகொட்டி, தேவனுக்கு விரோதமாய்த்‌ தம்முடைய வார்த்தைகளை 
மிகுதியாக வசனித்தல்‌ (யோபு 34:37) 


கைபெலத்தைக்‌ கண்டு பிடித்து ஆயாசப்படாதிருத்தல்‌ (ஏசா 57:10) 


கைச்செய்கை இல்லாமல்‌ ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின்‌ 


பாவம்‌ (புல 4:6) 

கொடிய கண்ணினால்‌ பார்த்தல்‌ (யோபு 16:9) 
கொடிய தூஷணமாய்த்‌ தூஷித்தல்‌ (1 இரா 2:8) 
கொடிய துர்க்குணம்‌ (யாக்‌ 1:21) 

கொடிய அருவருப்புகள்‌ (எசே 8:9) 

கொடிய பொல்லாப்பு (ஓசி 10:15) 


கொடியரின்‌ இடும்பு (ஏசா 13:11) 





கொடியவனாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 140:4) 
கொன்று இரத்தத்தை மறைத்தல்‌ (ஆதி 37:26) 
கொன்று போடும்படி பிராணனுக்குக்‌ கண்ணி வைத்தல்‌ (1 சாமு 28:9) 


கொன்று போடுவேன்‌ என்று தன்‌ இருதயத்திலே சொல்லிக்‌ கொள்ளுதல்‌ 
(ஆதி 27:41) 

கொன்று, சமாதானகாலத்திலே யுத்தகாலத்து இரத்தத்தைச்‌ சிந்தி, யுத்த 
காலத்து இரத்தத்தைத்‌ தன்‌ அரையிலுள்ள கச்சையிலும்‌ தன்‌ கால்களில்‌ 
இருக்கிற பாதரட்சையிலும்‌ வடியவிடுதல்‌ (1 இரா 2:5) 


Page 200 of 415 


XxX XX XX XX XX 23% XX 34 XxX x x x x 4 


XX x x x 


கொன்றுபோட நினைத்தல்‌ (யாத்‌ 2:14) 
கொந்தளிக்கும்‌ கடலைப்போலிருக்கிற துன்மார்க்கராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 57:20) 


கொப்புகளின்‌ தழைகளுக்குள்ளே தன்‌ நுனிக்கிளையை ஓங்கவிடுதல்‌ (எசே 
31:10) 


கொலை (ஆதி 4:23) 
கொலை பாதகனாய்‌ வாழ்தல்‌ (1 பேது 4:15) 
கொலை பாதகம்‌ (லூக்‌ 23:25) 


கொலை பாதகங்களையும்‌, தங்கள்‌ சூனியங்களையும்‌, தங்கள்‌ வேசித்தனங்‌ 


களையும்‌, தங்கள்‌ களவுகளையும்விட்டு மனந்திரும்பாதிருத்தல்‌ (வெளி 9:21) 
கொலை பாதகங்கள்‌ (வெளி 9:21) 

கொலை பாதகராய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 1:9) 

கொலை செய்ய ஆயத்தம்‌ பண்ணுதல்‌ (ஏசா 14:21) 

கொலை செய்ய ஆலோசனை பண்ணுதல்‌ (யோவா 12:11) 

கொலை செய்ய எத்தனம்‌ பண்ணுதல்‌ (அப்‌ 9:29) 

கொலை செய்யத்‌ தேடுதல்‌ (யோவா 8:37) 

கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணுதல்‌ (ஆதி 37:18) 

கொலை செய்யும்படி விரோதமாய்‌ ஆலோசனை பண்ணுதல்‌ (மத்‌ 12:14) 


கொலை செய்யும்படி விரோதமாய்ப்‌ பொய்ச்சாட்சி தேடுதல்‌ (மத்‌ 26:59) 





கொலை செய்யும்படி விரோதமாகச்‌ சாட்சி தேடுதல்‌ (மாற்‌ 14:55) 


கொலை செய்யும்படி, அவருக்கு விரோதமாய்‌ ஏரோதியரோடே கூட 
ஆலோசனை பண்ணுதல்‌ (மாற்‌ 3:6) 


கொலை செய்யும்படி, விரோதமாக ஆலோசனை பண்ணுதல்‌ (மத்‌ 27:1) 
கொலை செய்து எடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (1 இரா 21:19) 
கொலை செய்தல்‌ (யாக்‌ 2:11) 


கொலையுண்கிற ஆடுகளை உடையவர்கள்‌, அவைகளைக்‌ கொன்று 


போட்டுத்‌ தங்களுக்குக்‌ குற்றமில்லையென்று எண்ணுதல்‌ (சக 11:5) 


Page 201 of 415 


Xx XX xX Xx x 


Xx XX XX XK XK XK XK XX 34 Xx 4 


கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்கிறவர்கள்‌, அவைகள்மேல்‌ இரக்கம்‌ 


வையாதிருத்தல்‌ (சக 11:5) 


கொலையுண்கிற ஆடுகளை விற்கிறவர்கள்‌, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌, 


நாங்கள்‌ ஜசுவரியமுள்ளவர்களானோம்‌ என்று சொல்லுதல்‌ (சக 11:5) 
கொலைகள்‌ (கலா 5:21) 

கொம்பை உயர்த்தும்‌ துன்மார்க்கர்‌ (சங்‌ 75:4) 

கொம்பை உயரமாய்‌ உயர்த்துதல்‌ (சங்‌ 75:5) 

கொடு என்கிற அதிபதி (மீகா 7:3) 


கொடுப்பேன்‌ என்று ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர்‌ பிரவேசிக்கப்‌ 
பண்ணின பின்பு, உயர்ந்த ஒரு மேட்டையும்‌ தழைத்த ஒரு விருட்சத்தையும்‌ 
எங்கெங்கே கண்டார்களோ, அங்கங்கே தங்கள்‌ பலிகளைச்‌ செலுத்தி, 
அவ்விடங்களிலெல்லாம்‌ கர்த்தருக்கு எரிச்சல்‌ உண்டாக்குகிற தங்கள்‌ 
காணிக்கைகளைப்‌ படைத்து, சுகந்த வாசனையான தங்கள்‌ தூபங்களைக்‌ 


காட்டி, தங்கள்‌ பானபலிகளை வார்த்தல்‌ (எசே 20:28) 


கொடுப்பேன்‌ என்று சொல்லியும்‌ கொடாமலிருக்கிற வஞ்சகனாய்‌ வாழ்தல்‌ 
(நீதி 25:14) 
கொடுமை (ஆப 1:2) 


கொடுமை செய்யவருதல்‌ (ஆப 1:9) 

கொடுமை செய்கிறவராய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 1:13) 
கொடுமை செய்தல்‌ (எரே 22:3) 

கொடுமையாய்‌ வேலைவாங்குதல்‌ (யாத்‌ 1:13) 
கொடுமையாய்‌ ஒடுக்குதல்‌ (நியா 4:3) 
கொடுமையான மூர்க்கம்‌ (ஆதி 49:7) 

கொடுமையான கட்டளைகளை எழுதுதல்‌ (ஏசா 10:2) 
கொடுமையான மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 18:48) 


கொடுமையான சாட்சிகளாய்‌ எழும்பி, அறியாததை கேட்டல்‌ (சங்‌ 35:11) 





கொடுமையாகவும்‌ கலகமாகவும்‌ பேசுதல்‌ (ஏசா 59:13) 


Page 202 of 415 


33 KX 34 XxX Xx XxX 


Xx xX x 4 


கொடுமையால்‌ நிறைந்திருக்கிற நகரம்‌ (எசே 7:23) 


கொடுமையால்‌ நிறைந்திருக்கிற ஜசுவரியமுள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (மீகா 
6:12) 


கொடுமையும்‌ கபடும்‌ (சங்‌ 55:11) 

கொடுமையும்‌ அழிம்பும்‌ கேட்கப்படுதல்‌ (எரே 6:7) 
கொடுமையின்‌ கருவிகளான பட்டயங்கள்‌ (ஆதி 49:5) 
கொடுமையினால்‌ நிறைந்திருத்தல்‌ (ஆதி 6:11) 
கொடுமையில்‌ உள்ள பிரியம்‌ (சங்‌ 11:5) 


கொடுமையுள்ள உக்கிரம்‌ (நீதி 27:4) 





கொடுமையுள்ள குடியிருப்புகளால்‌ நிறைந்திருக்கிற பூமியின்‌ இருளான 
இடங்கள்‌ (சங்‌ 74:20) 


கொடுமையுள்ள சாட்சிக்காரனாயிருக்க ஆகாதவனோடே கலத்தல்‌ (யாத்‌ 
23:1) 


கொடுமையுள்ளவன்‌ மேல்‌ பொறாமை கொள்ளுதல்‌ (நீதி 3:31) 
கொடூமையுள்ளவனாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 140:1) 

கொடுமையுள்ளவனுடைய வழிகளில்‌ ஒன்றையும்‌ தெரிந்து கொள்ளுதல்‌ 
(நீதி 3:31) 

கொடுமையுள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:3) 

கொடுமையை நம்புதல்‌ (சங்‌ 62:10) 

கொடுமையை யோசிக்கும்‌ இருதயம்‌ (நீதி 24:2) 


கொடுமையையும்‌ கொள்ளையிடுதலையும்‌ தவிர்த்து நியாயத்தையும்‌ நீதி 
யையும்‌ செய்யாதிருத்தல்‌ (எசே 45:9) 


கொடுமையைப்‌ புசிக்கும்‌ துரோகிகளின்‌ ஆத்துமா (நீதி 13:2) 


கொடுமை செய்து, சகோதரனைக்‌ கொள்ளையிட்டு, தகாததைத்‌ தன்‌ 


ஜனங்களின்‌ நடுவிலே செய்தல்‌ (எசே 18:18) 
கொடூரமாய்‌ ஆள்தல்‌ (லேவி 25:43) 


கொழுப்பினால்‌ எடுப்பாய்ப்‌ பார்க்கிற கண்கள்‌ (சங்‌ 73:7) 


Page 203 of 415 


33% 74 x Xx 


கொழுத்த காளைகள்‌ போலிருக்கிற கூலிப்படைகள்‌ (எரே 46:21) 


கொழுத்த குதிரைகளைப்போல்‌ காலமே எழும்பி, அவனவன்‌ தன்தன்‌ 


அயலானுடைய பெண்ஜாதியின்‌ பின்னாலே கனைத்தல்‌ (எரே 5:8) 


கொழுத்து, ஸ்தூலித்து, நிணம்‌ துன்னினபோது, தன்னை உண்டாக்கின 
தேவனை விட்டு, தன்‌ ரட்சிப்பின்‌ கன்மலையை அசட்டை பண்ணுதல்‌ (உபா 
32:15) 


கொழுத்து, சளுக்குப்‌ பண்ணுதல்‌ (எரே 5:28) 
கொழுத்துப்போய்‌ உதைத்தல்‌ (உபா 32:15) 


கொழுத்தவைகளை அடிக்கும்‌ நாளில்‌ நடக்கிறதுபோல இருதயங்களைப்‌ 
போஷித்தல்‌ (யாக்‌ 5:5) 


கொஞ்சத்திலே அநீதி (லூக்‌ 16:10) 
கொள்ளையாடூகிறவர்களின்‌ பங்கு (ஏசா 17:14) 
கொள்ளையாவார்கள்‌ என்று சொல்லுதல்‌ (எண்‌ 14:31) 
கொள்ளையரோடே பங்காளியாயிருத்தல்‌ (நீதி 1:14) 


கொள்ளையினால்‌ பெருமை பாராட்டுதல்‌ (சங்‌ 62:10) 





கொள்ளையினாலும்‌ அநீதத்தினாலும்‌ நிறைந்திருக்கிற போஜனபான 
பாத்திரங்களின்‌ உட்புறம்‌ (மத்‌ 23:25) 


கொள்ளையிட்டு விலையுயர்ந்த சகலவிதப்‌ பொருள்களையும்‌ கண்டடைதல்‌ 
(நீதி 1:13) 

கொள்ளையிட்டூச்‌ சூறையாடி, பொருளை அவர்களுக்கு இறைத்துப்‌ 
பங்கிட்டு, அரண்களுக்கு விரோதமாகத்‌ தனக்குள்‌ உபாயங்களை 
யோசித்தல்‌ (தானி 11:24) 

கொள்ளையிடப்படாதிருந்தும்‌, கொள்ளையிடுகிறவனும்‌, துரோகம்‌ பண்ணா 


திருக்கிறவர்களுக்குத்‌ துரோகம்‌ பண்ணுகிறவனுமாகிய மனுஷனாய்‌ வாழ்தல்‌ 
(ஏசா 33:1) 


கொள்ளையிடூதல்‌ (ஆப 2:8) 
கொள்ளையிடும்‌ துன்மார்க்கரின்‌ கூட்டங்களாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 119:61) 
கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும்‌, இருநூறு 


வெள்ளிச்சேக்கலையும்‌, ஜம்பது சேக்கல்‌ நிறையான ஒரு பொன்பாளத்‌ 


Page 204 of 415 


Xx XX XK 34 XK 34 XX XX XX 34 XX 


Xx XX XxX x 4 


தையும்‌ கண்டு, அவைகளை இச்சித்து எடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (யோசுவா 
7:21) 


கொள்ளைக்காரனைப்போல்‌ பதிவிருந்து, மனுஷருக்குள்ளே பாதகரைப்‌ 
பெருகப்‌ பண்ணுகிற பரஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (நீதி 23:28) 


கொள்ளைக்காரராய்‌ வாழ்தல்‌ (1 கொரி 5:10) 
கொள்ளைப்‌ பொருளினால்‌ வீடுகளை நிரப்புதல்‌ (நீதி 1:13) 


கொள்ளிகளையும்‌ அம்புகளையும்‌ சாவுக்கேதுவானவைகளையும்‌ எறிகிற 


பைத்தியக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 26:18) 

கொல்லுதல்‌ (எசே 28:9) 

கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களைச்‌ செய்தல்‌ (நெகே 9:26) 
கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களைச்‌ செய்தல்‌ (நெகே 9:18) 
கோபமூளுதல்‌ (1 சாமு 20:30) 

கோபக்காரனுக்குத்‌ தோழனாதல்‌ (நீதி 22:24) 

கோபத்தை நெகிழ்ந்து, உக்கிரத்தை விட்டூவிடாதிருத்தல்‌ (சங்‌ 37:8) 
கோபத்தை எழுப்பும்‌ கடுஞ்சொற்கள்‌ (நீதி 15:1) 

கோபத்தின்‌ உக்கிரத்தை வீசுதல்‌ (யோபு 40:11) 

கோபதாபம்‌ (1 சாமு 20:34) 

கோபம்‌ (1 தீமோ 2:8) 


கோபமுகத்தையும்‌ பிறப்பித்தல்‌ (நீதி 25:23) 





கோபமும்‌ மூர்க்கமும்‌ பொறாமையும்‌, வாயில்‌ பிறக்கலாகாத தூஷணமும்‌ 
வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம்‌ விட்டூவிடாதிருத்தல்‌ 
(கொலோ 3:8) 


கோபங்கள்‌ (2 கொரி 12:20) 
கோபங்கொண்ட சகோதரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 18:19) 
கோபங்கொண்டாலும்‌ பாவஞ்செய்தல்‌ (எபே 4:26) 


கோபாக்கினையாய்‌ முடியக்கூடிய துன்மார்க்கருடைய நம்பிக்கை (நீதி 11:23) 





கோபித்து, எரிச்சலடைந்து, சக்கந்தம்‌ பண்ணுதல்‌ (நெகே 4:1) 


Page 205 of 415 


Xx XX KX XX 23% 34 34 34 KX XX XX XX XX 4 % 


XX XX XK XX % x % 


கோபித்தல்‌ (யாக்‌ 1:19) 

கோட்டைத்தாழ்ப்பாள்கள்‌ போலிருக்கும்‌ விரோதங்கள்‌ (நீதி 18:19) 
கோசானின்‌ தேவர்கள்‌ (2 இரா 19:12) 

கோள்‌ சொல்லுதல்‌ (நீதி 26:20) 

கோராகின்‌ கூட்டாளிகளாதல்‌ (எண்‌ 26:9) 

கோல்‌ அவர்களுக்குச்‌ செய்தியை அறிவிக்குமென்றிருத்தல்‌ (ஓசி 4:12) 


கோணலான வழிகளில்‌ நடத்தல்‌ (நீதி 10:9) 





கோணலும்‌ மாறுபாடுமான சந்ததியாய்‌ வாழ்தல்‌ (பிலி 2:15) 

சயனித்து, தீட்டுப்படூத்துதல்‌ (ஆதி 34:2) 

சயனித்தல்‌ (ஆதி 34:7) 

சடிதியான திகில்‌ (நீதி 3:25) 

சன்மார்க்கனுக்கு அருவருப்பான துன்மார்க்கனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 29:27) 
சந்திரசூரியர்‌ முதலான வானசேனைகள்‌ (உபா 17:3) 

சந்தேகப்படூதல்‌ (யாக்‌ 1:6) 


சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும்‌, கர்த்தரைத்‌ 
தேடாமலும்‌, எகிப்துக்குப்‌ போய்‌, குதிரைகள்மேல்‌ நம்பிக்கை வைத்து, 
இரதங்கள்‌ அநேகமாயிருப்பதினால்‌ அவைகளை நாடி, குதிரைவீரர்‌ மகா 
பெலசாலிகளாயிருப்பதினால்‌ அவர்களை நம்பிக்‌ கொண்டிருத்தல்‌ (ஏசா 31:1) 


சகல இடறல்கள்‌ (மத்‌ 13:41) 

சகல நுகத்தடிகள்‌ (ஏசா 58:6) 

சகல கள்ளத்தரிசனம்‌ (எசே 12:24) 

சகல பாதகங்கள்‌ (புல 1:22) 

சகல பாவங்கள்‌ (நீதி 10:12) 

சகல பாவங்களினாலும்‌ உண்டான மீறுதல்கள்‌ (லேவி 16:16) 


சகல பீடங்களருகிலும்‌ அடைமானமாய்‌ வாங்கின வஸ்திரங்களின்‌ மேல்‌ 


படுத்துக்‌ கொண்டு, தெண்டம்‌ பிடிக்கப்பட்டவர்களுடைய மதுபானத்தைத்‌ 


Page 206 of 415 


x x x XxX 


தங்கள்‌ தேவர்களின்‌ கோவிலிலே குடித்தல்‌ (ஆமோ 2:8) 
சகல துர்க்குணம்‌ (1 பேது 2:2) 


சகல மலைகளிலும்‌ உயரமான சகல மேடுகளிலும்‌ அலைப்புண்டு, பூமியின்‌ 
மீதெங்கும்‌ சிதறித்‌ திரிகிற கர்த்தருடைய ஆடுகளை விசாரியாதிருத்தல்‌ 
(எசே 34:6) 

சகல மலைகளிலும்‌ உயரமான சகல மேடுகளிலும்‌ அலைப்புண்டு, பூமியின்‌ 
மீதெங்கும்‌ சிதறித்‌ திரிகிற கர்த்தருடைய ஆடுகளை தேடாதிருத்தல்‌ (எசே 
34:6) 

சகல அக்கிரமங்கள்‌ (தீத்‌ 2:14) 

சகல அவபக்தியான கிரியைகள்‌ (யூதா :14) 

சகல அருவருப்புகள்‌ (எசே 6:9) 

சகல ஜெபஆலயங்களிலும்‌ பரிசுத்தவான்‌௧ளில்‌ அநேகரை அநேகந்தரம்‌ 
தண்டித்து, தேவதூஷணஞ்சொல்லக்‌ கட்டாயப்படுத்துதல்‌ (அப்‌ 26:11) 

சகல வழிமுகனையிலும்‌ உயர்ந்த மேடைகளைக்‌ கட்டி, அழகை 
அருவருப்பாக்கி, வழிப்போக்கர்‌ யாவருக்கும்‌ கால்களை விரித்து, வேசித்‌ 
தனங்களைத்‌ திரளாய்ப்‌ பெருகப்‌ பண்ணி, சதை பெருத்த அயல்‌ 
தேசத்தாராகிய எகிப்திய புத்திரரோடே வேசித்தனம்‌ பண்ணி, கர்த்தருக்குக்‌ 
கோபம்‌ உண்டாக்கும்படி வேசித்தனங்களைப்‌ பெருகப்‌ பண்ணுதல்‌ (எசே 
16:25,26) 

சகல வழிமுகனையிலும்‌ மண்டபங்களைக்‌ கட்டி, சகல வீதிகளிலும்‌ 
மேடைகளை உண்டாக்கினபடியால்‌ இருதயம்‌ களைத்துப்‌ போதல்‌ (எசே 
16:31) 

சகல விதத்திலும்‌ நல்லுண்மையைக்‌ காண்பியாதிருத்தல்‌ (தீத்‌ 2:10) 
சகலமும்‌ பரிபூரணமாயிருக்கையில்‌, மனமகிழ்ச்சியோடும்‌ களிப்போடும்‌ 
தேவனாகிய கர்த்தரைச்‌ சேவியாமற்போதல்‌ (உபா 28:47) 

சகலவித கபடம்‌ (1 பேது 2:2) 

சகலவித புறங்கூறுதல்‌ (1 பேது 2:2) 

சகலவித  அநியாயத்தினாலும்‌,  வேசித்தனத்தினாலும்‌,  துரோகத்திலும்‌, 
பொருளாசையினாலும்‌, குரோதத்தினாலும்‌ நிறையப்பட்டூ, பொறாமை 
யினாலும்‌, கொலையினாலும்‌, வாக்குவாதத்தினாலும்‌, வஞ்சகத்தினாலும்‌, 


Page 207 of 415 


Xx KX XK 34 234 XX 34 XX % 


Xx XxX KX XX XX Xx 4 4 


வன்மத்தினாலும்‌ நிறைந்தவர்களுமாய்‌, புறங்கூறுகிறவர்களுமாய்‌, அவதூறு 
பண்ணுகிறவர்களுமாய்‌, தேவபகைஞருமாய்‌, துராகிருதம்‌ பண்ணுகிறவர்‌ 
களுமாய்‌, அகந்தையுள்ளவர்களுமாய்‌, வீம்புக்காரருமாய்‌, பொல்லாதவை 
களை யோசித்துப்‌ பிணைக்கிறவர்களுமாய்‌, பெற்றாருக்குப்‌ கீழ்ப்படியாதவர்‌ 
களுமாய்‌, உணர்வில்லாதவர்களுமாய்‌, உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களு 
மாய்‌, சுபாவ அன்பில்லாதவர்களுமாய்‌, இணங்காதவர்களுமாய்‌, இரக்கமில்‌ 


லாதவர்களுமாய்‌ வாழ்தல்‌ (ரோம 1:29-31) 

சகலவித அநியாயம்‌ (ரோம 1:29) 

சகலவிதமான கூக்குரல்‌ (எபே 4:31) 

சகலவிதமான மூர்க்கம்‌ (எபே 4:31) 

சகலவிதமான கசப்பு (எபே 4:31) 

சகலவிதமான தூஷணம்‌ (எபே 4:31) 

சகலவிதமான கோபம்‌ (எபே 4:31) 

சபிக்க விரோதமாய்‌ கூலி பொருந்திக்‌ கொள்ளுதல்‌ (நெகே 13:1) 
சபிக்கும்படியாய்‌ கூலிபேசி அழைப்பித்தல்‌ (உபா 23:4) 
சபிக்கிறவர்களை ஆசீர்வதியாதிருத்தல்‌ (லூக்‌ 6:28) 


சபிப்பினாலும்‌ கபடத்தினாலும்‌ கொடுமையினாலும்‌ நிறைந்திருக்கிற வாய்‌ 
(சங்‌ 10:7) 


சபிப்பினாலும்‌ கசப்பினாலும்‌ நிறைந்திருக்கிற வாய்‌ (ரோம 3:14) 
சபித்தல்‌ (எண்‌ 22:6) 

சர்ப்பனைகளினால்‌ மோசம்‌ போக்கி நெருக்குதல்‌ (எண்‌ 25:18) 
சர்ப்பத்தைப்போல்‌ தங்கள்‌ நாவைக்‌ கூர்மையாக்குதல்‌ (சங்‌ 140:3) 
சர்ப்பத்தின்‌ தந்திரம்‌ (2 கொரி 11:3) 

சர்ப்பத்தின்‌ விஷத்திற்கு ஒப்பான விஷம்‌ கொள்ளுதல்‌ (சங்‌ 58:4) 
சர்ப்பங்களாய்‌, விரியன்பாம்புக்‌ குட்டிகளாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 23:33) 


சர்வவல்லவரோடே வழக்காடி அவருக்குப்‌ புத்தி படிப்பிக்கிறவனாய்‌ வாழ்தல்‌ 
(யோபு 40:2) 


Page 208 of 415 


Xx x x XxX 


சரீர இச்சைகள்‌ (ரோம 6:12) 

சரீர இச்சைகளின்படி பாவத்திற்குக்‌ கீழ்ப்படிதல்‌ (ரோம 6:12) 

சரீர ஒடுக்கத்தையும்‌ பற்றி ஞானமென்கிற பேர்கொண்டிருத்தல்‌ (கொலோ 
2:23) 


சரீரத்தின்படி எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கு எல்லாக்‌ காரியத்திலேயும்‌ 
கீழ்ப்படியாதிருத்தல்‌ (கொலோ 3:22) 


சபை கூடிவருதலைச்‌ விட்டு விடுதல்‌ (எபி 10:25) 


சபை கூடும்‌ பரிசுத்த நாளிலே யாதொரு வேலையைச்‌ செய்யும்‌ ஆத்துமா 
(லேவி 23:30) 


சபை கூடும்‌ பரிசுத்த நாளிலே தன்னைத்‌ தாழ்மைப்படுத்தாத ஆத்துமா 
(லேவி 23:29) 


சபையாருக்குத்‌ தெரியாமல்‌ யாதொரு தப்பிதம்‌ செய்தல்‌ (எண்‌ 15:24) 
சபையின்‌ அக்கிரமம்‌ (லேவி 10:17) 


சபையிலே கூடிவந்திருக்கும்போது காணப்படுகிற பிரிவினைகள்‌ (1 கொரி 
11:18) 


சபையிலே தங்களைப்‌ பரிசுத்தம்‌ பண்ணிக்‌ கொள்ளாதிருத்தல்‌ (2 நாளா 
30:17) 


சபையிலே சிலரைத்‌ துன்பப்படுத்தத்‌ தொடங்குதல்‌ (அப்‌ 12:1) 


சபையிலே வரலாகாதென்று தேவரீர்‌ விலக்கிய புறஜாதியார்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ பிரவேசித்தல்‌ (புல 1:10) 


சபைக்கு முதன்மையாயிருக்க விரும்புகிற துன்மார்க்கனாய்‌ வாழ்தல்‌ (3 


யோவா :9) 


சபைக்கு முதன்மையாயிருக்க விரும்பி ஊழியரை ஏற்றுக்கொள்ளாதிருத்தல்‌ 
(3 யோவா :9) 


சபையைத்‌ துன்பப்படுத்துதல்‌ (பிலி 3:6 
சத்துரு இடறும்போது இருதயம்‌ களிகூருதல்‌ (நீதி 24:17) 
சத்துரு விழும்போது சந்தோஷப்படுதல்‌ (நீதி 24:17) 


சத்தத்துக்குச்‌ செவிகொடாதிருத்தல்‌ (செப்‌ 3:2) 


Page 209 of 415 


Xx XxX x XxX 


XxX XX KX XK XX x 4 


சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய 
எல்லாவித அநியாயம்‌ (ரோம 1:18) 


சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய 
எல்லாவித அவபக்தி (ரோம 1:18) 


சத்தியத்தை அறியும்‌ அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய்ப்‌ பாவஞ்‌ 
செய்தல்‌ (எபி 10:26) 


சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகள்‌ (தீத்‌ 1:13) 


சத்தியத்தை விட்டு விலகி, உயிர்த்தெழுதல்‌ நடந்தாயிற்றென்று சொல்லி, 
சிலருடைய விசுவாசத்தைக்‌ கவிழ்த்துப்‌ போடுதல்‌ (2 தீமோ 2:18) 


சத்தியத்தை விசுவாசியாமல்‌ அநீதியில்‌ பிரியப்படூதல்‌ (2 தெச 2:11) 
சத்தியத்தைத்‌ தரையிலே தள்ளுதல்‌ (தானி 8:12) 
சத்தியத்தைவிட்டு விலகி மோசம்‌ போதல்‌ (யாக்‌ 5:19) 


சத்தியத்துக்குச்‌ செவியை விலக்கி, கட்டுக்கதைகளுக்குச்‌ சாய்ந்து போதல்‌ 
(2 தீமோ 4:4) 


சத்தியத்தின்படி நடவாமல்‌ பொய்‌ சொல்லுதல்‌ (1 யோவா 1:6 
சத்தியத்தின்படி வழக்காடாதிருத்தல்‌ (ஏசா 59:4) 

சத்தியத்திற்கு விரோதமாய்ப்‌ பொய்‌ சொல்லுதல்‌ (யாக்‌ 3:14) 
சத்தியத்திற்குக்‌ கீழ்ப்படியாமற்‌ போகத்தக்கதாக மயக்குதல்‌ (கலா 3:1) 
சத்தியத்திற்குக்‌ கீழ்ப்படியாமற்போதல்‌ (கலா 3:1) 

சத்தியத்திற்குக்‌ கீழ்ப்படியாமற்போக தடைசெய்தல்‌ (கலா 5:7) 


சத்தியம்‌ இல்லாதபடியால்‌ சத்தியத்திலே நிலைநிற்காதிருத்தல்‌ (யோவா 
8:44) 


சத்தியம்‌ தள்ளுபடியாதல்‌ (ஏசா 59:15) 


சத்தியம்‌ அழிந்து, அது ஜனங்கள்‌ வாயிலிருந்து அற்றுப்‌ போதல்‌ (எரே 
7:28) 


சத்தியமார்க்கம்‌ தூஷிக்கப்படூதல்‌ (2 பேது 2:2) 


சத்தியமில்லாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 6:5) 


Page 210 of 415 


Xx 3 KX 3 3 XK 3 3 3 XK XX 2 XK 34 4 4 4 


3 


Xx x 4 ஆ 


சத்தியமுள்ளவரை அறியாதிருத்தல்‌ (யோவா 7:28) 
சத்தியவேதம்‌ வாயில்‌ இராதிருத்தல்‌ (மல்‌ 2:6) 

சத்துரு இடும்‌ வஞ்சனையுள்ள முத்தங்கள்‌ (நீதி 27:6) 
சத்துரு உட்புகுதல்‌ (சங்‌ 144:14) 

சத்துரு கர்த்தரை நிந்தித்தல்‌ (சங்‌ 74:18) 

சத்துரு நெருக்குதல்‌ (சங்‌ 89:22) 

சத்துருக்களைச்‌ சிநேகியாதிருத்தல்‌ (மத்‌ 5:44) 
சத்துருக்களுக்குக்‌ காட்டிக்‌ கொடூத்தல்‌ (1 நாளா 12:17) 
சத்துருக்களுடைய மூர்க்கங்கள்‌ (சங்‌ 7:6) 
சத்துருக்களின்‌ இஷ்டம்‌ (சங்‌ 41:2) 

சத்துருக்களின்‌ கை (சங்‌ 31:15) 

சத்துருக்களின்‌ கோபம்‌ (சங்‌ 138:7) 

சத்துருவால்‌ வரும்‌ பயம்‌ (சங்‌ 64:1) 

சத்துருவும்‌ பகைஞனுமாகிய துஷ்ட மனிதனாய்‌ வாழ்தல்‌ (எஸ்தர்‌ 7:6) 
சத்துருவின்‌ குரோதம்‌ (உபா 32:27) 

சத்துருவின்‌ கை (எஸ்றா 8:31) 


சத்துருவின்‌ மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பிப்போகக்‌ கண்டால்‌, 


அதைத்‌ திரும்ப அவனிடத்தில்‌ கொண்டுபோய்‌ விடாமலிருத்தல்‌ (யாத்‌ 23:4) 
சத்துருவினுடைய கூக்குரல்‌ (சங்‌ 55:2) 


சதாகாலமும்‌ கோபத்தை வைப்பாரோ? அதை என்றென்றைக்கும்‌ காப்பாரோ 
என்று இப்படி சொல்லியும்‌ பொல்லாப்புகளைச்‌ செய்து, மிஞ்சிப்‌ போதல்‌ 
(எரே 3:5) 


சதி (2 இரா 9:23) 
சதி பண்ணுதல்‌ (1 சாமு 22:8) 
சம்பிரமமாய்‌ வாழ்ந்து, சுகபோகத்தில்‌ உழல்தல்‌ (யாக்‌ 5:4) 


சம்போகம்‌ பண்ணின எல்லாக்‌ காமவிகாரிகளாய்‌ வாழ்தல்‌ (எசே 16:37) 


Page 211 of 415 


Xx x x 4 


Xx x x 4 


சமாரியாவின்‌ கன்றுக்குட்டி (ஓசி 8:6) 
சமாரியாவின்‌ தீர்க்கதரிசிகளிலோ காணப்படும்‌ மதிகேடூ (எரே 23:13) 
சமாரியாவின்‌ பொல்லாப்புகள்‌ (ஓசி 7:1) 


சமாதான பலிகள்‌ என்மேல்‌ சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான்‌ என்‌ 
பொருத்தனைகளை நிறைவேற்றினேன்‌. ஆதலால்‌, நான்‌ உன்னைச்‌ 
சந்திக்கப்‌ புறப்பட்டு, உன்‌ முகத்தை ஆவலோடு தேடினேன்‌, இப்பொழுது 
உன்னைக்‌ கண்டுபிடித்தேன்‌. என்‌ மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும்‌, 
எகிப்துதேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும்‌ சிங்காரித்தேன்‌. 
என்‌ படுக்கையை வெள்ளைப்போளத்தாலும்‌ சந்தனத்தாலும்‌ இலவங்கப்‌ 
பட்டையாலும்‌ வாசனை கட்டினேன்‌. வா, விடியற்காலம்வரைக்கும்‌ சம்போக 
மாயிருப்போம்‌, இன்பங்களினால்‌ பூரிப்போம்‌. புருஷன்‌ வீட்டிலே இல்லை, 
தூரப்‌ பிரயாணம்‌ போனான்‌. பணப்பையைத்‌ தன்‌ கையிலே கொண்டு 
போனான்‌, குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான்‌ என்று சொல்லி, தன்‌ 
மிகுதியான இனிய சொற்களால்‌ வசப்படுத்தி, தன்‌ உதடுகளின்‌ மதுர 
வாக்கினால்‌ இணங்கப்‌ பண்ணுதல்‌ (நீதி 7:14-21) 


சமாதான வழியை அறியாதிருத்தல்‌ (ரோம 3:17) 

சமாதானத்தை அறியாதிருத்தல்‌ (ஏசா 59:8) 

சமாதானத்தைப்‌ பகைத்தல்‌ (சங்‌ 120:6) 

சமாதானம்‌ இல்லாதிருந்தும்‌ சமாதானம்‌ உண்டென்று தரிசனங்காண்கிற 
இஸ்ரவேலின்‌ தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ (எசே 13:16) 


சமாதானம்‌ இல்லாதிருந்தும்‌ சமாதானமென்று சொல்லி, கர்த்தருடைய 
ஜனத்தை மோசம்‌ போக்குதல்‌ (எசே 13:10) 


சமாதானமாய்ப்‌ பேசாமல்‌, தேசத்திலே அமைதலாயிருக்கிறவர்களுக்கு 


விரோதமாய்‌ வஞ்சகமான காரியங்களைக்‌ கருதுதல்‌ (சங்‌ 35:20) 
சமாதானமாயிருந்தவனுக்கு தீமை செய்திருத்தல்‌ (சங்‌ 7:4) 
சமாதானமில்லாதிருந்தும்‌: சமாதானம்‌ சமாதானம்‌ என்று சொல்லி, கர்த்தரின்‌ 
ஜனத்தின்‌ காயங்களை மேற்பூச்சாய்க்‌ குணமாக்குதல்‌ (எரே 6:14) 


சமாதானமில்லாதிருந்தும்‌, சமாதானம்‌ சமாதானம்‌ என்று சொல்லி, 
கர்த்தருடைய ஜனமாகிய குமாரத்தியின்‌ காயங்களை மேற்பூச்சாய்க்‌ 


குணமாக்குதல்‌ (எரே 8:11) 


Page 212 of 415 


Xx x x XxX 


Xx Xx xX Xx XxX 


சமுத்திரத்தில்‌ உண்டான மோசங்கள்‌ (2 கொரி 11:26) 

சகோதரி மேல்‌ ஆசை வைத்திருத்தல்‌ (2 சாமு 13:4) 

சகோதரியின்‌ வழியிலே நடத்தல்‌ (எசே 23:31) 

சகோதரிகளைக்‌ குற்றவாளிகள்‌ என்று தீர்த்து அவர்களைப்‌ பார்க்கிலும்‌ 
அருவருப்பாகச்‌ செய்த பாவங்கள்‌ (எசே 16:52) 


சகோதரிகளைப்‌ பார்க்கிலும்‌ பாவங்களைப்‌ பெருகப்‌ பண்ணி, செய்த எல்லா 
அருவருப்புகளினாலும்‌ அவர்களை நீதியுள்ளவர்களென்று விளங்கப்‌ 


பண்ணுதல்‌ (எசே 16:51) 
சகோதரனுக்கு செய்யும்‌ துரோகம்‌ (ஆதி 42:21) 
சகோதரனுக்கு விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்து வருதல்‌ (மத்‌ 18:21) 


சகோதரனுக்கு விரோதமாய்ப்‌ பேசி, தன்‌ சகோதரனைக்‌ குற்றப்படுத்துதல்‌ 
(யாக்‌ 4:11) 


சகோதரனுக்கு விரோதமாகக்‌ குற்றஞ்செய்தல்‌ (மத்‌ 18:15) 

சகோதரனாகிய யாக்கோபுக்குச்‌ செய்த கொடூமை (ஒப 1:10) 
சகோதரனுடைய மனைவியை நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 18:16) 
சகோதரனிடத்தில்‌ அன்புகூராதிருத்தல்‌ (1 யோவா 3:14) 

சகோதரனிடத்தில்‌ அன்புகூராமல்‌ மரணத்திலே நிலைகொண்டிருத்தல்‌ (1 
யோவா 3:14) 

சகோதரரின்‌ உடன்படிக்கையை நினையாமல்‌, சிறைப்பட்டவர்களை முழுதும்‌ 
ஏதோமியர்‌ கையில்‌ ஒப்பித்தல்‌ (ஆமோ 1:9) 

சகோதரரிலும்‌, தேசத்தின்‌ வாசல்களிலுள்ள  அந்நியரிலும்‌ ஏழையும்‌ 
எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்குதல்‌ (உபா 24:14) 

சகோதரரைக்‌ கொல்ல அவன்‌ கைகளைத்‌ திடப்படூத்துதல்‌ (நியா 9:24) 
சகோதரனென்னப்பட்ட ஒருவன்‌ விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்கார 
னாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசினனாயாவது, வெறி 
யனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருத்தல்‌ (1 கொரி 5:11) 
சகோதரனென்னப்பட்ட ஒருவன்‌ விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்கார 


னாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசினனாயாவது, வெறி 


யனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால்‌ அவனோடே கூட 


Page 213 of 415 


Xx 3 XK 34 3 34 234 XK 34 XX XX KX XX % 


கலந்திருத்தல்‌ (1 கொரி 5:11) 


சகோதரனென்னப்பட்ட ஒருவன்‌ விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்கார 
னாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசினனாயாவது, வெறி 
யனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால்‌ அப்படிப்பட்டவனுடனே 


கூடப்‌ புசித்தல்‌ (1 கொரி 5:11) 
சகோதரனோடே சகோதரன்‌ வழக்காடூதல்‌ (1 கொரி 6:6) 


சகோதரருக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்து, பலவீனமுள்ள அவர்களுடைய 
மனச்சாட்சியைப்‌ புண்படுத்துகிறதினாலே, கிறிஸ்துவுக்கு விரோதமாய்‌ பாவஞ்‌ 
செய்தல்‌ (1 கொரி 8:12) 


சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல்‌ (நீதி 6:19) 


சங்கரிக்கும்‌ சகல வார்த்தைகளையும்‌ விரும்புகிற கபடமுள்ள நாவு (சங்‌ 
52:4) 


சங்கரிக்கிறவனாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 16:4) 

சங்கரிப்பு (ஏசா 16:4) 

சஞ்சலத்தோடு கூடிய அதிகப்‌ பொருள்‌ (நீதி 15:16) 
சரப்பணியைப்போல்‌ சுற்றிக்‌ கொள்ளும்‌ பெருமை (சங்‌ 73:6) 
சரசக்காரரோடேகூட தன்‌ கையை நீட்டுதல்‌ (ஓசி 7:5) 
சரசம்‌ பண்ணுதல்‌ (ஆதி 39:14) 

சரசம்‌ பண்ணும்படிக்கு வருதல்‌ (ஆதி 39:17) 
சற்பனையைப்‌ பிணைக்கும்‌ நாவு (சங்‌ 50:19) 
சலிப்பும்‌ சினமும்‌ (1 இரா 21:4) 

சண்டை (1 தீமோ 6:4) 

சண்டை பண்ணுதல்‌ (1 தீமோ 3:3) 

சண்டை பண்ணிக்‌ கொள்ளுதல்‌ (ஆதி 45:24) 
சண்டை பண்ணிக்‌ கொண்டிருத்தல்‌ (யாத்‌ 2:13) 
சண்டைக்காரியான ஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (நீதி 27:15) 


சண்டைக்காரியும்‌ கோபக்காரியுமான ஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (நீதி 21:19) 


Page 214 of 415 


Xx XX XxX x Xx 


x x x 4 


சண்டைக்காரராயிருந்து, சத்தியத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, அநியாயத்திற்குக்‌ 
கீழ்ப்படிந்திருத்தல்‌ (ரோம 2:8) 

சண்டைகளை மூட்டூகிறதற்கு ஏதுவான வாதுப்பிரியனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
26:21) 


சண்டைகளைப்‌ பிறப்பிக்கிற புத்தியீனமும்‌ அயுக்தமுமான தர்க்கங்கள்‌ (2 
தீமோ 2:23) 


சண்டைகள்‌ (தீத்‌ 3:9) 

சண்டையை எழுப்புகிற கோபக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 15:18) 
சண்டையைக்‌ கிளப்பி விடுகிற மாறுபாடூள்ளவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 16:28) 
சண்டையைப்‌ பிறப்பிக்கும்படி கோபத்தைக்‌ கிண்டிவிடுதல்‌ (நீதி 30:33) 


சண்டையோடு கூடிய வீடூுநிறைந்த கொழுமையான பதார்த்தங்கள்‌ (நீதி 
17:1) 

சாஸ்திரம்‌ பார்த்தல்‌ (எசே 13:23) 

சாயங்காலத்தில்‌ புறப்படுகிறதும்‌ விடியற்காலமட்டும்‌ ஒரு எலும்பையும்‌ 
மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள்‌ போன்ற நியாயாதிபதிகளாய்‌ வாழ்தல்‌ 
(செப்‌ 3:3) 

சாயங்காலத்தில்‌ திரும்பிவந்து, நாய்களைப்போல ஊளையிட்டு, ஊரைச்‌ 
சுற்றித்‌ திரிதல்‌ (சங்‌ 59:6) 


சாகப்போகிற மனுஷனுக்கும்‌, புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும்‌ 
பயப்படுதல்‌ (ஏசா 51:12) 


சாகத்தகாத ஆத்துமாக்களைக்‌ கொல்வதற்கும்‌, உயிரோடே இருக்கத்தகாத 
ஆத்துமாக்களை உயிரோடே காப்பாற்றுவதற்குமாக பொய்க்குச்‌ செவி 
கொடுக்கிற கர்த்தருடைய ஜனத்துக்குப்‌ பொய்‌ சொல்லுகிறதினாலே சில 
சிரங்கை வாற்கோதுமைக்காகவும்‌ அப்பத்துண்டுகளுக்காகவும்‌ கர்த்தரை 


கர்த்தருடைய ஜனத்துக்குள்ளே பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (எசே 13:19) 
சாகிறதற்கேற்ற குற்றஞ்சுமந்த கொலைபாதகம்‌ (எண்‌ 35:31) 

சாபத்தை தனக்கு அங்கியாக உடுத்திக்‌ கொள்ளுதல்‌ (சங்‌ 109:18) 
சாபத்தை கேட்டாலும்‌ காரியத்தை வெளிப்படூத்தாதிருத்தல்‌ (நீதி 29:24) 


சாபத்தை விரும்புதல்‌ (சங்‌ 109:17) 


Page 215 of 415 


Xx XX XK XX XX XX xX x % 


Xx XX XxX x 4 


சாபத்தீடு (லேவி 27:29) 

சாபத்தீடான பொருளைக்‌ குறித்துத்‌ துரோகம்‌ பண்ணுதல்‌ (யோசுவா 22:20) 
சாபத்தீடான விஷயத்திலே துரோகம்‌ பண்ணுதல்‌ (1 நாளா 2:7) 
சாபத்தீடானதை நடுவிலிருந்து நிக்கிரகம்‌ பண்ணாதிருத்தல்‌ (யோசுவா 7:12) 
சாபத்தீடானதை நடுவிலிருந்து விலக்காதிருத்தல்‌ (யோசுவா 7:13) 
சாபத்தீடானதை எடுத்தல்‌ (யோசுவா 7:15) 

சாபத்தீடானதிலே துரோகம்‌ பண்ணுதல்‌ (யோசுவா 7:1) 

சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (யோசுவா 7:1) 


சாபத்தீடானதில்‌ ஏதாகிலும்‌ எடுத்துக்‌ கொள்ளுகிறதினாலே, சாபத்தீடாதல்‌ 
(யோசுவா 6:18) 


சாபத்தீடானதில்‌ ஏதாகிலும்‌ எடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (யோசுவா 6:18) 


சாபத்தீடானதில்‌ எடுத்துக்‌ கொண்டதும்‌, களவுசெய்ததும்‌, வஞ்சித்ததும்‌, 


தங்கள்‌ பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும்‌ (யோசுவா 7:11) 
சாபத்தீடானதற்கு மாத்திரம்‌ எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ (யோசுவா 6:18) 
சாபத்தீடாதல்‌ (யோசுவா 7:12) 


சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌ விடுகிற சுவாசம்‌ போலிருக்கும்‌, பொய்நாவினால்‌ 
பொருளைச்‌ சம்பாதித்தல்‌ (நீதி 21:6) 


சாத்தானுடைய கூட்டத்தாராய்‌ வாழ்தல்‌ (வெளி 3:9) 
சாத்தானுடைய அதிகாரம்‌ (அப்‌ 26:18) 

சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளுதல்‌ (வெளி 2:24) 
சாத்தானுடைய ஆழங்கள்‌ (வெளி 2:24) 


சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும்‌ அடையாளங்களோடும்‌ 
பொய்யான அற்புதங்களோடூம்‌, கெட்டுப்‌ போகிறவர்களுக்குள்ளே அநீதியி 
னால்‌ உண்டாகும்‌ சகலவித வஞ்சகத்தோடும்‌ இருத்தல்‌ (2 தெச 2:9) 


சாத்தானின்‌ ஏவலுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ (1 நாளா 21:1) 
சாத்தானின்‌ ஆழங்களை அறிதல்‌ (வெளி 2:24) 


சாத்தானை சாஷ்டாங்கமாய்‌ விழுந்து, பணிந்து கொள்ளுதல்‌ (மத்‌ 4:9) 


Page 216 of 415 


Xx x x XxX 


x x x 4 


Xx xX x 4 


சாத்தானைப்‌ பின்பற்றி விலகிப்‌ போதல்‌ (1 தீமோ 5:15) 
சாத்தானைப்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (லூக்‌ 4:7) 
சாம்பலை மேய்தல்‌ (ஏசா 44:20) 


சாமுவேலின்‌ வழிகளில்‌ நடவாமல்‌, பொருளாசைக்குச்‌ சாய்ந்து, பரிதானம்‌ 


வாங்கி, நியாயத்தைப்‌ புரட்டுதல்‌ (1 சாமு 8:3) 

சாவுக்கு ஏதுவான குற்றம்‌ (உபா 22:26) 

சாவுக்குப்‌ பாத்திரமான பாவம்‌ (உபா 21:22) 

சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து, மதுபானம்‌ தங்களைச்‌ சூடாக்கும்படி 


தரித்திருந்து, இருட்டிப்‌ போகுமளவும்‌ குடித்துக்‌ கொண்டேயிருத்தல்‌ (ஏசா 
5:11) 


சாராயத்தைக்‌ குடிக்க வீரரும்‌, மதுவைக்‌ கலந்துவைக்கப்‌ பராக்கிரமசாலி 


களுமாயிருந்து, பரிதானத்திற்காகக்‌ குற்றவாளியை நீதிமானாகத்‌ தீர்த்து, 
நீதிமானின்‌ நியாயத்தை அவனுக்கு விரோதமாய்ப்‌ புரட்டுதல்‌ (ஏசா 5:22,23) 


சாரமில்லாத சாந்தைப்‌ பூசுதல்‌ (எசே 13:11) 
சினமடைதல்‌ (1 கொரி 13:5) 
சிந்தியாமலும்‌ உணராமலும்‌ இருத்தல்‌ (மாற்‌ 8:17) 


சிந்தின இரத்தத்தினால்‌ குற்றஞ்சுமந்ததாகி, உண்டு பண்ணின நரகலான 
விக்கிரகங்களால்‌ தீட்டப்பட்டு, நாட்களைச்‌ சமீபிக்கப்‌ பண்ணி, வருஷங்களை 
நிறைவேற்றுதல்‌ (எசே 22:4) 

சிந்தின குற்றமற்ற இரத்தம்‌ (2 இரா 24:4) 

சிந்தின மனுஷ ரத்தம்‌ (ஆப 2:8) 

சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றம்‌ (எஸ்றா 10:6) 


சிறையிருப்பை விலக்கும்படி அக்கிரமத்தை எடுத்துக்‌ காட்டாமல்‌, அபத்தமா 
னவைகளையும்‌ கேடானவைகளையும்‌ தரிசித்தல்‌ (புல 2:14) 
சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில்‌ ஒப்புவிக்கும்படி முழுதும்‌ சிறையாக்‌ 
குதல்‌ (ஆமோ 1:6) 

சிறைப்படுத்திக்‌ கொண்டு போதல்‌ (வெளி 13:10) 


சிலைகள்‌ (மீகா 5:13) 


Page 217 of 415 


Xx KX 3 4 x Xx 


சிலையை நிறுத்துதல்‌ (லேவி 26:1) 

சித்திரந்தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும்‌ பொருட்டு தேசத்தில்‌ வைத்தல்‌ 
(லேவி 26:1) 

சித்திரக்காரன்‌ செய்த சுரூபம்‌ (ஆப 2:18) 


சித்திரவேலையான விக்கிரகங்களை நம்பி, வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை 


நோக்கி: நீங்கள்‌ எங்கள்‌ தேவர்கள்‌ என்று சொல்லுதல்‌ (ஏசா 42:17) 
சிதறடிக்கிறவனாய்‌ வாழ்தல்‌ (நாகூ 2:1) 

சிட்சையை பகைத்து, கர்த்தருடைய வார்த்தைகளை பின்னாக எறிந்து 
போடுதல்‌ (சங்‌ 50:17) 

சினேகிதனுக்காகப்‌ பிணைப்பட்டு, அந்நியனுக்குக்‌ கையடித்துக்‌ கொடுத்தல்‌ 
(நீதி 6:1) 

சிநேக சம்போகத்துக்கு வந்து, தங்கள்‌ வேசித்தனங்களால்‌ அவளைத்‌ 
தீட்டுப்படூதல்‌ (எசே 23:17) 


சிநேகத்துக்குப்‌ பதிலாக பகைத்தல்‌ (சங்‌ 109:5) 

சிநேகத்துக்குப்‌ பதிலாக விரோதித்தல்‌ (சங்‌ 109:4) 
சிவேரென்றிருக்கிற பாவங்கள்‌ (ஏசா 1:18) 

சிங்காரத்தின்‌ மகிமையை பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (எசே 7:20,21) 
சிங்கத்தின்‌ வாய்‌ (சங்‌ 22:21) 


சிங்கம்போல்‌ ஆத்துமாவைப்‌ பிடித்துக்‌ கொண்டு போய்‌, விடூவிக்கிறவன்‌ 
இல்லாமையால்‌, அதைப்‌ பீறுகிற சத்துருவாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 7:2) 

சிற்றின்பப்‌ பிரியனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 21:17) 

சிறந்த மஞ்சத்தின்மேல்‌ உட்கார்ந்து கொண்டு ஆயத்தம்‌ பண்ணப்பட்டிருந்த 
ஒரு பீடத்தின்‌ மேல்‌ கர்த்தருடைய தூபவர்க்கத்தையும்‌ கர்த்தருடைய 
எண்ணெயையும்‌ அதின்மேல்‌ வைத்தல்‌ (எசே 23:41) 

சிறு பிள்ளையைப்போல்‌ தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாதிருத்தல்‌ 
(மாற்‌ 10:15) 


சிறுமையானவனுக்கு  நோவுண்டாக்காதபடித்‌ தன்‌ கையை விலக்காம 
லிருத்தல்‌ (எசே 18:17) 


Page 218 of 415 


Xx x x x 


சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில்‌ உபத்திரவப்படுத்துதல்‌ (நீதி 22:22) 
சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சித்தல்‌ (ஆப 3:14) 


சிறுமையும்‌ எளிமையுமானவனுடைய கையை பலப்படூத்தாதிருத்தல்‌ (எசே 
16:49) 


சிறுமையும்‌ எளிமையுமானவனை மடிவிக்கவும்‌, செம்மைமார்க்கத்தாரை விழப்‌ 
பண்ணவும்‌, துன்மார்க்கர்‌ பட்டயத்தை உருவி, தங்கள்‌ வில்லை நாணேற்‌ 


றுதல்‌ (சங்‌ 37:14) 

சிறுமையும்‌ எளிமையுமானவனை மடிவித்தல்‌ (சங்‌ 37:14) 
சிறுமைப்பட்டவனுக்குக்‌ கர்த்தர்‌ அடைக்கலமாயிருக்கிறார்‌ என்று சொல்லி, 
ஆலோசனையை அலட்சியம்‌ பண்ணுதல்‌ (சங்‌ 14:6) 

சிறுமைப்படுத்துதல்‌ (நியா 16:5) 


சிறுவயது முதல்‌ இந்நாள்வரைக்கும்‌ தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்தல்‌ (எரே 3:25) 


சிறுவயது முதல்‌ கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேளாமற்‌ போகிறதே 
வழக்கமாய்‌ வைத்தல்‌ (எரே 22:21) 


சிறுவயது முதல்‌ பிரயாசப்பட்டுப்‌ பழகிவருகிற ஸ்தம்பன வித்தைகளையும்‌, 
தன்‌ திரளான சூனியங்களையும்‌ அநுசரித்து நிற்றல்‌ (ஏசா 47:12) 


சிறுவயது முதல்‌ பிரயாசப்பட்டுப்‌ பழகிவருகிற ஸ்தம்பன வித்தைகள்‌ (ஏசா 
47:12) 


சிறுவயது தொடங்கி அநேகந்தரம்‌ நெருக்குதல்‌ (சங்‌ 129:1) 


சிறுவயது தொடங்கிப்‌ பொல்லாததாயிருக்கிற மனுஷனுடைய இருதயத்தின்‌ 
நினைவுகள்‌ (ஆதி 8:21) 

சிறுவயதிலே கர்த்தருக்குப்‌ பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தைச்‌ 
செய்யும்படி தன்‌ ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக்‌ கொண்ட பின்‌ 
செய்யும்‌ மீறுதல்‌ (எண்‌ 30:3) 


சிறுவரில்‌ ஒருவனுக்கு இடறலுண்டாக்குதல்‌ (லூக்‌ 17:2) 
சிறிய அவயவமாயிருந்தும்‌ பெருமையானவைகளைப்‌ பேசும்‌ நாவு (யாக்‌ 3:5) 
சிறியவனுக்கு முகதாட்சிணியம்‌ செய்தல்‌ (லேவி 19:15) 


சிறியோர்‌ முதல்‌ பெரியோர்மட்டும்‌, ஒவ்வொருவரும்‌ பொருளாசைக்காரராய்‌ 


Page 219 of 415 


Xx x x x 


Xx xX Xx x 4 


வாழ்தல்‌ (எரே 6:13) 


சில தர்க்க விஷயங்களை அவன்பேரில்‌ விரோதமாய்ச்‌ சொல்லுதல்‌ (அப்‌ 
25:19) 


சிலரைக்‌ கொடூரமாய்‌ நடப்பித்தல்‌ (2 நாளா 16:10) 
சீஷர்கள்‌ முறுமுறுத்தல்‌ (யோவா 6:61) 
சீக்கிரமாய்‌ கர்த்தருடைய கிரியைகளை மறத்தல்‌ (சங்‌ 106:13) 


சீர்குலைத்து, கர்த்தருக்கு விரோதமாய்‌ மிகவும்‌ துரோகம்‌ பண்னுதல்‌ (2 
நாளா 28:19) 


சீர்கெட்டுப்போய்‌, அகந்தையாய்க்‌ கொடுமை பேசுதல்‌ (சங்‌ 73:8) 
சீர்கெட்டதாயிருத்தல்‌ (ஆதி 6:11) 

சீர்கெட்டவர்களாய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 1:9) 

சீர்கேடு (ஓசி 14:4) 


சீர்கேடான வீண்பேச்சுகளைப்‌ பாராட்டி, விசுவாசத்தை விட்டு வழுவிப்‌ 
போதல்‌ (1 தீமோ 6:21) 


சீர்கேடான வீண்பேச்சுகள்‌ (2 தீமோ 2:16) 
சீர்கேடான வீண்பேச்சுகளுக்கு விலகியிராதிருத்தல்‌ (2 தீமோ 2:16) 


சீர்கேடான வீண்பேச்சுகளுக்கும்‌, ஞானமென்று பொய்யாய்ப்‌ பேர்பெற்றிருக்‌ 
கிற கொள்கையின்‌ விபரீதங்களுக்கும்‌ விலகாதிருத்தல்‌ (1 தீமோ 6:20) 
சீர்கேடும்‌ கிழவிகள்‌ பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகள்‌ (1 தீமோ 4:7) 


சீர்கேடும்‌ கிழவிகள்‌ பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகாதிருத்தல்‌ 
(1 தீமோ 4:7) 


சீர்பொருந்தாதிருத்தல்‌ (1 கொரி 1:10) 
சீரியா ராஜாக்களின்‌ தெய்வங்கள்‌ (2 நாளா 28:23) 


சீரியா ராஜாக்களின்‌ தெய்வங்கள்‌ அவர்களுக்குத்‌ துணை செய்கிறபடி 
யினால்‌, அவர்கள்‌ எனக்கும்‌ துணைசெய்ய அவர்களுக்குப்‌ பலியிடுவேன்‌ 
என்று சொல்லி, தன்னை முறிய அடித்த தமஸ்குவின்‌ தெய்வங்களுக்கு 
பலியிடுதல்‌ (2 நாளா 28:23) 


சீயென்றிகழப்படத்தக்கதும்‌ அருவருக்கப்படத்தக்கதுமாயிருக்கிறவைகள்‌ (எசே 


Page 220 of 415 


Xx xX Xx 4 XxX 


x KX Xx 4 Xx 


11:18) 

சீயென்றிகழப்படத்தக்கதும்‌ அருவருக்கப்படத்தக்கதுமான கிரியைகளால்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தைத்‌ தீட்டூப்படுத்துதல்‌ (எசே 5:11) 
சீயென்றிகழப்படத்தக்கதும்‌ அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள்‌ இருதயத்‌ 
தின்‌ இச்சையிலே நடத்தல்‌ (எசே 11:21) 


சீயோன்‌ குமாரத்தியின்‌ பர்வதத்துக்கும்‌, எருசலேமின்‌ மேட்டூக்கும்‌ 
விரோதமாய்க்‌ கை நீட்டி மிரட்டுதல்‌ (ஏசா 10:32) 


சீயோன்‌ குமாரத்தியின்‌ பாவத்துக்குக்‌ காரணியாயிருத்தல்‌ (மீகா 1:13) 
சீயோன்‌ குமாரத்திகளின்‌ அழுக்கு (ஏசா 4:3) 


சீயோனிலே நிர்விசாரமாயிருக்கிறவர்களும்‌ சமாரியாவின்‌ பர்வதத்தை நம்பிக்‌ 
கொண்டிருக்கிறவர்களும்‌, ஜாதிகளின்‌ தலைமையென்னப்பட்டு, இஸ்ரவேல்‌ 


வம்சத்தார்‌ தேடிவருகிறவர்களுமாயிருத்தல்‌ (ஆமோ 6:1) 
சீயோனிலுள்ள பாவிகளாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 33:14) 

சீயோனைப்‌ பகைத்தல்‌ (சங்‌ 129:5) 

சீகோரின்‌ தண்ணீரைக்‌ குடிப்பதற்கு எகிப்துக்குப்‌ போதல்‌ (எரே 2:18) 
சீதோனியரின்‌ அருவருப்பாகிய அஸ்தரோத்‌ (2 இரா 23:13) 


சீதோனியரின்‌ அருவருப்பாகிய அஸ்தரோத்திற்கு கட்டியிருந்த மேடைகள்‌ (2 
இரா 23:13) 


சீதோனியரின்‌ தேவியாகிய அஸ்தரோத்‌ (1 இரா 11:33) 

சீதோனியரின்‌ தேவியாகிய அஸ்தரோத்தை பணிதல்‌ (1 இரா 11:33) 
சீதோனியரின்‌ தேவியாகிய அஸ்தரோத்தைப்‌ பின்பற்றுதல்‌ (1 இரா 11:5) 
சீறுதல்‌ (1 சாமு 25:14) 


சுரூபத்தையாகிலும்‌ விக்கிரகத்தையாகிலும்‌ நமஸ்கரிக்கவும்‌ சேவிக்கவும்‌ 


செய்தல்‌ (உபா 5:9) 
சுரூபங்களைத்‌ திருடிக்‌ கொள்ளுதல்‌ (ஆதி 31:19) 
சுரூபங்கள்‌ 2 இரா 23:24) 


சுரூபங்களாலே வெட்கிப்‌ போதல்‌ (எரே 51:17) 


Page 221 of 415 


Xx 3 3 34 XK 34 34 XX XX XX % 


34 


Xx Xx x x XxX 


சுய புத்தியைச்‌ சாருதல்‌ (நீதி 23:4) 
சுயஇஷ்டமான ஆராதனை (கொலோ 2:23) 


சுயஇஷ்டமான ஆராதனையையும்‌, மாயமான தாழ்மையையும்‌, சரீர 
ஒடுக்கத்தையும்‌ பற்றி ஞானமென்கிற பேர்கொண்டிருந்தாலும்‌, மாம்சத்தைப்‌ 
பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும்‌ பிரயோஜனப்படாத போதனைகள்‌ 
(கொலோ 2:23) 


சுயஜனங்களால்‌ வந்த மோசங்கள்‌ (2 கொரி 11:26) 
சுயபுத்தியின்மேல்‌ சாய்தல்‌ (நீதி 3:5) 

சுயபுணர்ச்சிக்காரராய்‌ வாழ்தல்‌ (1 கொரி 6:9) 

சுயாதீனத்தை மாம்சத்திற்கேதுவாக அநுசரித்தல்‌ (கலா 5:13) 
சுயாதீனத்தைத்‌ துர்க்குணத்திற்கு மூடலாகக்‌ கொண்டிருத்தல்‌ (1 பேது 2:16) 
சுயமாய்ப்‌ பேசி தன்‌ சுயமகிமையைத்‌ தேடுதல்‌ (யோவா 7:18) 
சுக்கோத்‌ பெனோத்‌ (கர்த்தரல்லாத ஒரு தெய்வம்‌) (2 இரா 17:30) 
சுகஜீவிகளாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 32:11) 

சுகஜீவிகளாயிருந்து, ஆஸ்தியைப்‌ பெருகப்‌ பண்ணுதல்‌ (சங்‌ 73:12) 
சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 32:9) 
சுகஜீவிகளுடைய நிந்தனை (சங்‌ 123:4) 


சுகமாய்‌ வாழ்ந்திருக்கையில்‌ கர்த்தர்‌ சொல்வதை கேளேன்‌ என்று 


சொல்லுதல்‌ (எரே 22:21) 


சுகமாய்த்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ குடியிருக்கும்போது கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ 
செய்த எல்லாத்‌ துரோகம்‌ (எசே 39:26) 


சுகபோகமாய்‌ வாழ்ந்து உயிரோடே செத்தவளாதல்‌ (1 தீமோ 5:6) 
சுகசெல்வம்‌ (உபா 28:56) 

சுகசெல்வியாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 47:8) 

சுகித்திருந்து துரோகஞ்செய்து வருதல்‌ (எரே 12:1) 


சுபாவ அன்பில்லாமை (ரோம 1:31) 


Page 222 of 415 


Xx x x XxX 


Xx xX Xx x 4 


Xx KX XK xX x 4 


சுபாவ அன்பில்லாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:3) 
சுபாவத்தின்படி தேவர்களல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருத்தல்‌ (கலா 4:8) 
சுத்தாங்கம்‌ அடையமாட்டாதிருத்தல்‌ (ஓசி 8:5) 


சுத்தமான இருதயத்திலும்‌ நல்மனச்சாட்சியிலும்‌ மாயமற்ற விசுவாசத்திலும்‌ 
பிறக்கும்‌ அன்பை நோக்காமல்‌ வீண்பேச்சுக்கு இடங்கொடுத்து விலகிப்‌ 
போதல்‌ (1 தீமோ 1:5,6) 


சுத்தமில்லாத வாழ்வு (2 நாளா 30:17) 

சுத்தமில்லாதவனாய்‌ வாழ்தல்‌ (பிர 9:2) 

சுத்திகரியாதிருத்தல்‌ (ஏசா 52:11) 

சுத்திகரிப்பைக்‌ குறித்து வாக்குவாதமுண்டாதல்‌ (யோவா 3:25) 


சுதந்தரிக்கப்போகிற தேசத்தின்‌ ஜாதிகளை பின்பற்றிச்‌ சிக்கிக்‌ கொள்ளுதல்‌ 
(உபா 12:30) 


சுதந்தரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும்‌ தேசமானது, தேசா தேசங்களுடைய 
ஜனங்களின்‌ அசங்கியத்தினாலும்‌, அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை 
மட்டும்‌ நிறையப்பண்ணின அவர்களுடைய அருவருப்புகளினாலும்‌ அவர்களு 
டைய அசுத்தத்தினாலும்‌, தீட்டுப்பட்டதாயிருத்தல்‌ (எஸ்றா 9:11) 


சுதந்தரத்தை (தேவனுடைய மந்தையை) இறுமாப்பாய்‌ ஆளுதல்‌ (1 பேது 
5:3) 


சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளைக்‌ கட்டி மனுஷர்‌ தோள்களின்மேல்‌ 
சுமத்துதல்‌ (மத்‌ 23:4) 

சுழல்‌ காற்றினால்‌ அடியுண்டோடூகிற மேகங்களுமாயிருத்தல்‌ (2 பேது 2:17) 
சுவாசம்‌ இல்லாதிருக்கிற விக்கிரகம்‌ (எரே 51:17) 

சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருத்தல்‌ (1 கொரி 9:16 

சுவிசேஷத்தின்‌ சத்தியத்திற்கேற்றபடி சரியாய்‌ நடவாதிருத்தல்‌ (கலா 2:14) 
சுவறச்‌ செய்யும்‌ கீழ்க்காற்றைப்‌ போலிருக்கும்‌ முகங்கள்‌ (ஆப 1:9) 


சுரமண்டலத்தையும்‌, தம்புருவையும்‌, மேளத்தையும்‌, நாகசுரத்தையும்‌, மது 
பானத்தையும்‌ வைத்து விருந்து கொண்டாடும்போது கர்த்தரின்‌ கரத்தின்‌ 
செய்கையைச்‌ சிந்திக்காதிருத்தல்‌ (ஏசா 5:12) 


Page 223 of 415 


Xx XxX KX 34 xX x 4 


xX XX XX KX XxX XxX x 4 


சுரமண்டலத்தையும்‌, தம்புறாவையும்‌, மேளத்தையும்‌, நாகசுரத்தையும்‌, மது 
பானத்தையும்‌ வைத்து விருந்து கொண்டாடும்போது கர்த்தரின்‌ கிரியையை 
நோக்காதிருத்தல்‌ (ஏசா 5:12) 

சுற்றிக்‌ கொண்ட மரணக்கட்டூகள்‌ (சங்‌ 18:4) 

சுற்றிலும்‌ இருக்கிற ஜனங்களின்‌ தேவர்களாகிய அந்நிய தேவர்களைப்‌ 
பின்பற்றுதல்‌ (உபா 6:14) 


சுற்றிலும்‌ சமீபத்திலாகிலும்‌ தூரத்திலாகிலும்‌, தேசத்தின்‌ ஒருமுனை 
தொடங்கி மறுமுனை மட்டூமுள்ள எவ்விடத்திலாகிலும்‌ இருக்கிற ஜனங்களு 
டைய தேவர்களில்‌, பிதாக்களும்‌ அறியாத அந்நிய தேவர்களைச்‌ சேவிக்கும்‌ 
படி இரகசியமாய்‌ ஏவிவிடுதல்‌ (உபா 13:7) 


சுற்றிலும்‌ வளைந்து கொள்ளுதல்‌ (சங்‌ 118:11) 
சூனிய வித்தைகள்‌ (மீகா 5:12) 

சூனியக்காரியை உயிரோடே வைத்தல்‌ (யாத்‌ 22:18) 
சூனியக்காரராய்‌ வாழ்தல்‌ (வெளி 21:8) 


சூனியம்‌ (உபா 18:10) 








சூனியங்கள்‌ (வெளி 9:21) 


சூரியன்‌ பிரகாசிக்கும்போதும்‌, அல்லது சந்திரன்‌ மகிமையாய்ச்‌ செல்லும்‌ 
போதும்‌, நான்‌ அதை நோக்கி: என்‌ மனம்‌ இரகசியமாய்‌ மயக்கப்பட்டு, என்‌ 


வாய்‌ என்‌ கையை முத்தி செய்தல்‌ (யோபு 31:26,27) 
ரியனுக்குக்‌ கீழே செய்யப்படும்‌ துர்ச்செய்கைகள்‌ (பிர 4:3) 
ரியனுக்குக்‌ கீழே செய்யப்படும்‌ கொடுமைகள்‌ (பிர 4:1) 
ரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகள்‌ (2 இரா 23:11) 
ரியனின்‌ இரதங்கள்‌ (2 இரா 23:11) 

ரியனையும்‌ சந்திரனையும்‌ நாடுதல்‌ (எரே 8:2) 

ரியனையும்‌ சந்திரனையும்‌ பின்பற்றுதல்‌ (எரே 8:2) 


ரியனையும்‌ சந்திரனையும்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (எரே 8:2) 








ட டூ டூ டூ டூ டூ டூ டூ 





ரியனையும்‌ சந்திரனையும்‌ நேசித்தல்‌ (எரே 8:2) 


Page 224 of 415 


Xx XX Xx x Xx 


Xx XX XK XX % XX XX x x 


சூரியனையும்‌ சந்திரனையும்‌ சேவித்தல்‌ (எரே 8:2) 
சூறையாடுகிறவர்களின்‌ வீதம்‌ (ஏசா 17:14) 

சூறையாடூதல்‌ (எசே 38:12) 

சூதகஸ்திரீயோடே சயனித்து, நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 20:18) 


சூதகஸ்திரீயோடே சயனித்து, நிர்வாணமாக்கி அவளுடைய உதிர ஊற்றைத்‌ 
திறந்து, அவளும்‌ தன்‌ உதிர ஊற்றை வெளிப்படுத்துதல்‌ (லேவி 20:18) 


சூதாய்‌ நடத்தல்‌ (தானி 11:23) 

சூது (சங்‌ 5:6) 

சூதும்‌ அநியாயமுமான மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 43:1) 

சூழ்ந்து கொள்ளுகிற பிராணப்‌ பகைஞராய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 17:9) 
சூழ்ந்திருக்கிற நாய்கள்போல வாழ்தல்‌ (சங்‌ 22:16) 

சூழ்ந்திருக்கிற அநேகம்‌ காளைகள்போல வாழ்தல்‌ (சங்‌ 22:12) 
செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகள்‌ (லேவி 18:30) 

செய்யப்படுகிற இடுக்கண்கள்‌ (ஆமோ 3:9) 

செய்யத்தகாத காரியங்களை தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக 
இரகசியத்தில்‌ செய்தல்‌ (2 இரா 17:9) 

செய்யத்தகாத காரியங்களைச்‌ செய்தல்‌ (ஆதி 20:9) 

செய்யத்தகாத மதிகெட்ட காரியத்தை இஸ்ரவேலில்‌ செய்தல்‌ (ஆதி 34:7) 


செய்யத்தகாதென்று கர்த்தருடைய கட்டளைகளினால்‌ விலக்கப்பட்ட 


யாதொன்றைச்‌ செய்து பாவத்துக்குட்படூுதல்‌ (லேவி 5:17) 


செய்யும்‌ வேலையினாலும்‌, செய்யும்‌ சகலவித வேலையினாலும்‌, ஜனத்தின்‌ 


ஜீவனையும்‌ கசப்பாக்குதல்‌ (யாத்‌ 1:14) 


செய்யும்படி கர்த்தர்‌ கட்டளையிட்ட உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளைச்‌ 


செய்யாமற்போதல்‌ (எரே 11:8) 
செய்கிற அதிக அருவருப்புகள்‌ (எசே 8:13) 


செய்கைகளுடைய பொல்லாப்பு (எரே 21:12) 





செய்கைகளின்‌ பொல்லாப்பு (எரே 23:2) 


Page 225 of 415 


Xx KX 3 xX x 4 


x x x 4 


XX XX XK XX XX XX Xx % 


செ 


செ 


செ 


செ 


செ 


செ 


ய்த குற்றம்‌ (2 நாளா 24:18) 

ய்த பாவத்தினாலே குற்றவாளியாதல்‌ (லேவி 6:4) 
ய்த அக்கிரமம்‌ (எரே 16:10) 

ய்த அருவருப்புகள்‌ (எரே 44:22) 


ய்த கொடுமை (ஆப 2:8) 





ய்த பொல்லாப்புகளெல்லாம்‌ தவிர, மண்டபங்களைக்‌ கட்டி, சகல 


வீதிகளிலும்‌ உயர்ந்த மேடைகளை உண்டு பண்ணுதல்‌ (எசே 16:23,24) 


செ 


செ 


ய்த பொல்லாப்புகள்‌ (எசே 6:9) 


ய்த வேசித்தனங்கள்‌ போதாதென்று, கர்த்தருடைய பிள்ளைகளை 


அவைகளுக்குத்‌ தீக்கடக்கப்‌ பண்ண ஒப்புக்கொடுத்து, அவர்களைக்‌ கொலை 
செய்தல்‌ (எசே 16:21) 


செ 





ய்த எல்லாப்‌ பாவங்களோடூம்‌ பாவத்தையும்‌ கூட்டிக்‌ கொள்ளுதல்‌ (1 


சாமு 12:19) 


செய்த எல்லாப்‌ பொல்லாங்குக்காகவும்‌ சரிக்குச்‌ சரிக்கட்டுதல்‌ (ஆதி 50:15) 


செய்ததும்‌, கண்டுபிடிக்கப்பட்டதுமான அருவருப்புகள்‌ (2 நாளா 36:8) 


செய்திருந்த எல்லாப்‌ பொல்லாப்புகள்‌ (எசே 20:43) 


செப்பனிடப்படாத பாதைகளிலும்‌ வழியிலும்‌ நடக்கும்படிச்‌ செய்கிற மாயை 


யான விக்கிரகங்கள்‌ (எரே 18:15) 


செப்பர்வாயிம்‌ பட்டணங்களின்‌ தேவர்கள்‌ (2 இரா 18:34) 


செப்பர்வாயிமின்‌ தேவர்களாகிய அன்னமலேக்கு (2 இரா 17:31) 


செப்பர்வாயிமின்‌ தேவர்களாகிய அத்ரமலேக்கு (2 இரா 17:31) 


செத்த கிரியைகள்‌ (எபி 6:1) 


செத்தவனுக்காக சரீரத்தைக்‌ கீறிக்கொள்ளுதல்‌ (லேவி 19:28) 


செத்தவனுக்காகக்‌ கீறிக்கொள்ளுதல்‌ (உபா 14:1) 


செத்தவர்களிடத்தில்‌ குறிகேட்டல்‌ (உபா 18:11) 


செம்மைமார்க்கத்தாரை விழப்பண்ணுதல்‌ (சங்‌ 37:14) 


செம்மையான  வழியைவிட்டூத்‌ தப்பிநடந்து, பேயோரின்‌ குமாரனாகிய 


Page 226 of 415 


x x x XxX 


Xx XX xX Xx 4 


பிலேயாமின்‌ வழியைப்‌ பின்பற்றிப்‌ போதல்‌ (2 பேது 2:15) 
செம்மையான வழியைவிட்டூத்‌ தப்பிநடத்தல்‌ (2 பேது 2:15) 


செம்மையானதைச்‌ செய்ய அறியாமல்‌, தங்கள்‌ அரமனைகளில்‌ கொடுமை 


யையும்‌ கொள்ளையையும்‌ குவித்துக்‌ கொள்ளுதல்‌ (ஆமோ 3:10) 
செம்மையானவைகளைப்‌ பேசாதிருத்தல்‌ (ஏசா 33:15) 
செம்மையானதல்லாத ஆத்துமா (ஆப 2:4) 

செழிக்கிற அகந்தை (எசே 7:10) 


செழிப்பான தேசத்தின்‌ கனியையும்‌ நன்மையையும்‌ சாப்பிடும்படிக்கு கர்த்தர்‌ 
அவ்விடத்துக்கு அழைத்துக்‌ கொண்டூவருகையில்‌, அதற்குள்‌ பிரவேசித்த 
போது, கர்த்தருடைய தேசத்தைத்‌ தீட்டூப்படூத்தி, கர்த்தருடைய சுதந்தரத்தை 
அருவருப்பாக்குதல்‌ (எரே 2:7) 


செவிகளைத்‌ திறந்தாலும்‌ கேளாதே போதல்‌ (ஏசா 42:20) 
செவிடனை நிந்தித்தல்‌ (லேவி 19:14) 


செவிகொடுக்க மனதில்லாமலும்‌, கர்த்தர்‌ செய்த உம்முடைய அற்புதங்களை 
நினையாமலும்‌ போய்‌, கழுத்தைக்‌ கடினப்படுத்தி, அடிமைத்தனத்துக்குத்‌ 
திரும்பும்படிக்கு, கலகம்பண்ணி, ஒரு தலைவனை ஏற்படுத்துதல்‌ (நெகே 
9:17) 


செவிகொடாதிருத்தல்‌ (எசே 3:6) 
செவிகொடாமற்போதல்‌ (மத்‌ 18:16) 


செவிகொடாமல்‌ தங்கள்‌ முந்தின முறைமைகளின்படியே செய்தல்‌ (2 இரா 
17:40) 


செவிகொடாமல்‌, கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாகத்‌ துணிந்து 


மலையின்மேல்‌ ஏறுதல்‌ (உபா 1:43) 

செருக்கு (உபா 28:56) 

செருக்குக்காரியும்‌ சுகசெல்வியும்‌ என்று அழைக்கப்படுதல்‌ (ஏசா 47:1) 
செருக்கும்‌ சுகசெல்வமுமுள்ள ஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (உபா 28:56) 
செல்வனாகிறதற்குப்‌ பதறுகிற வன்கண்ணனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 28:22) 


செல்வப்பெருக்கினால்‌ திருப்தியடையாத செல்வப்பிரியனாய்‌ வாழ்தல்‌ (பிர 


Page 227 of 415 


Xx XX XX Xx Xx 


5:10) 

செல்வத்தினால்‌ மேட்டிமையான இருதயம்‌ (எசே 28:5) 

செல்வச்‌ செருக்கின்‌ மிகுதி (வெளி 18:3) 

செல்வச்‌ செருக்கின்‌ மிகுதியினால்‌ ஜசுவரியவான்களாதல்‌ (வெளி 18:3) 
செல்லும்‌ பாதைகளில்‌ வளைந்து கொள்ளுதல்‌ (சங்‌ 17:11) 
சேஷ்டபுத்திரனைப்‌ பிடித்து, அலங்கத்தின்மேல்‌ அவனைச்‌ சர்வாங்க 
தகனமாகப்‌ பலியிடல்‌ (2 இரா 3:27) 


சேயீர்‌ புத்திரரின்‌ தெய்வங்களைக்‌ கொண்டுவந்தபின்பு, அவைகளைத்‌ 
தனக்குத்‌ தெய்வங்களாக வைத்து, அவைகளுக்கு முன்பாகப்‌ பணிந்து 
அவைகளுக்குத்‌ தூபங்காட்டூதல்‌ (2 நாளா 25:14) 


சேயீர்‌ புத்திரரின்‌ தெய்வங்கள்‌ (2 நாளா 25:14) 
சேனைகள்‌ எழும்பி, அரணான பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்ச 


லாக்கி, அன்றாடபலியை நீக்கி, பாழாக்கும்‌ அருவருப்பை அங்கே வைத்தல்‌ 
(தானி 11:31) 


சேனைகளுடைய கர்த்தரின்‌ ஜனத்துக்கு விரோதமாய்ப்‌ பெருமை பாராட்டி 
அவர்களை நிந்தித்தல்‌ (செப்‌ 2:10) 

சேனைகளின்‌ கர்த்தரின்‌ நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாய்‌ 
வாழ்தல்‌ (மல்‌ 1:6) 

சேனைகளின்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ அக்காலத்திலே அழவும்‌, புலம்பவும்‌, 
மொட்டையிடவும்‌, இரட்டுடுத்தவும்‌, கட்டளையிடும்போது சந்தோஷித்துக்‌ 
களித்து, ஆடுமாடுகளை அடித்து, இறைச்சியைச்‌ சாப்பிட்டு, திராட்சரசத்தைக்‌ 
குடித்து: புசிப்போம்‌ குடிப்போம்‌, நாளைக்குச்‌ சாவோம்‌ என்று சொல்லுதல்‌ 
(ஏசா 22:12,13) 

சேனைகளின்‌ கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, இஸ்ரவேலிலுள்ள 
பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணுதல்‌ (ஏசா 5:24) 
சொரூபங்களை வணங்கி, விக்கிரகங்களைப்‌ பற்றிப்‌ பெருமை பாராட்டுதல்‌ 
(சங்‌ 97:7) 

சொன்ன வார்த்தையினால்‌ குற்றம்‌ (2 சாமு 14:13) 


சொந்தப்‌ பாவங்கள்‌ (எபி 7:27) 


Page 228 of 415 


Xx XK 4 x XxX 


Xx Xx x x 4 


Xx XX KX KX XX xX 4 4 


சொந்தப்‌ புருஷர்களுக்குக்‌ கீழ்ப்படியாதிருத்தல்‌ (1 பேது 3:1) 
சொப்பனக்காரராய்‌ வாழ்தல்‌ (எரே 27:9) 


சொப்பனம்‌ காணப்பண்ணுகிற சொப்பனக்காரருக்குச்‌ செவிகொடுத்தல்‌ (எரே 
29:8) 


சொப்பனங்கண்டேன்‌, சொப்பனங்கண்டேன்‌ என்று கர்த்தருடைய நாமத்தைச்‌ 
சொல்லிப்‌ பொய்த்தீர்க்கதரிசனம்‌ உரைக்கிற தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ 
(எரே 23:25) 


சொல்லைக்‌ கேட்க மனதில்லாமல்‌ போதல்‌ (2 சாமு 13:16) 
சொல்லைக்‌ கேளாதிருத்தல்‌ (நியா 19:25) 
சொல்லப்படும்‌ எல்லா வார்த்தைகளையும்‌ கவனித்தல்‌ (பிர 7:21) 


சொல்லும்‌ நிந்தனைகள்‌ (எசே 21:28) 





சொல்லும்படி கர்த்தர்‌ கட்டளையிடாத வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தி 


னாலே சொல்லத்‌ துணியும்‌ தீர்க்கதரிசியாய்‌ வாழ்தல்‌ (உபா 18:20) 
சொல்லிய பொய்‌ (சங்‌ 59:12) 

சொல்லியும்‌ செய்யாதிருத்தல்‌ (மத்‌ 23:3) 

சோதனையில்‌ விழுதல்‌ (1 தீமோ 6:9) 

சோம்பற்‌ கை (நீதி 10:4) 


சோம்பலுள்ளவர்களாய்‌ மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும்‌ வீணலுவற்காரி 


களாயும்‌ தகாத காரியங்களைப்‌ பேசுகிறவர்களாயுமிருத்தல்‌ (1 தீமோ 5:13) 
சோம்பலுள்ளவர்களாய்‌, வீடூவீடாய்த்‌ திரியப்‌ பழகுதல்‌ (1 தீமோ 5:13) 
சோம்பேறியாய்‌ வாழ்தல்‌ (நீதி 6:6 

சோதோம்‌ ஊராரைப்போல வெளிப்படுத்துகிற பாவம்‌ (ஏசா 3:9) 

சோதோம்‌ கொமோராவின்‌ மிகவும்‌ கொடிதான பாவம்‌ (ஆதி 18:20) 


சோதோம்‌ கொமோராவின்‌ பெரிதான கூக்குரல்‌ (ஆதி 18:20) 





சோதோமின்‌ பாவம்‌ (புல 4:6) 


சோர ஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (ஓசி 1:2) 





சோர ஸ்திரீயின்‌ நெற்றி (எரே 3:3) 


Page 229 of 415 


Xx KX 3 xX x Xx 


x x 4 4 


சோரப்‌ பிள்ளையாய்‌ வாழ்தல்‌ (ஓசி 1:2) 
சோரம்‌ போன பாதகம்‌ (எண்‌ 14:33) 

சோரம்‌ போன எப்பிராயீமாய்‌ வாழ்தல்‌ (ஓசி 5:3) 
சோரம்‌ போகிற பாவத்துக்குள்ளாதல்‌ (ஓசி 4:15) 


சோரம்‌ போதல்‌ (ஓசி 2:5) 








சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றுகிற பேய்களுக்குத்‌ தங்கள்‌ பலிகளை செலுத்‌ 
துதல்‌ (லேவி 17:7) 


தயவிலே நிலைத்திராதிருத்தல்‌ (ரோம 11:22) 
தன்‌ மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிற மூடனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 13:16) 
தன்‌ இஷ்டப்படி செய்தல்‌ (தீத்‌ 1:7) 


தன்‌ இச்சையின்படி செய்யப்பார்க்கிற, பிரிந்து போகிறவனாய்‌ வாழ்ந்து 
எல்லா ஞானத்திலும்‌ தலையிட்டூக்‌ கொள்ளுதல்‌ (நீதி 18:1) 


தன்‌ இச்சையின்படி செய்யப்பார்க்கிற, பிரிந்து போகிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
18:1) 


தன்‌ இளமையைக்‌ குறித்து அசட்டை பண்ணுதல்‌ (1 தீமோ 4:12) 
தன்‌ இளவயதின்‌ நாயகனை விட்டு, தன்‌ தேவனுடைய உடன்படிக்கையை 


மறந்து, இச்சகமான வார்த்தைகளைப்‌ பேசும்‌ அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீ 
யாய்‌ வாழ்தல்‌ (நீதி 2:16,17) 


தன்‌ இளவயதின்‌ நாயகனை விட்டு, தன்‌ தேவனுடைய உடன்படிக்கையை 
மறந்து, இச்சகமான வார்த்தைகளைப்‌ பேசும்‌ அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீ 


யிடம்‌ போகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (நீதி 2:17,19) 


தன்‌ இளவயதின்‌ மனைவிக்குத்‌ துரோகம்‌ பண்ணாதபடிக்கு, ஆவியைக்‌ 
குறித்து எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ (மல்‌ 2:15) 


தன்‌ இருதயத்தை நம்புகிறவன்‌ மூடனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 28:26) 
தன்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்துதல்‌ (நீதி 28:14) 


தன்‌ இருதயத்தைப்‌ பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக வைத்து, 
அதற்கா னதைச்‌ செய்தல்‌ (தானி 11:28) 


தன்‌ இருதயத்திலே அவமதித்தல்‌ (2 சாமு 6:16) 


Page 230 of 415 


XxX XxX XK 34 x % 


தன்‌ இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்துக்‌ காட்டா 
திருத்தல்‌ (லூக்‌ 6:45) 

தன்‌ இருதயமாகிய பொல்லாத  பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை 
எடுத்துக்‌ காட்டுதல்‌ (லூக்‌ 6:45) 

தன்‌ ஜனத்தாரில்‌ இறந்துபோன யாதொருவருக்காகத்‌ தங்களைத்‌ 
தீட்டுப்படூத்துதல்‌ (லேவி 21:1) 

தன்‌ உபாயத்தினால்‌, வஞ்சகத்தை கைகூடிவரப்பண்ணி, தன்‌ இருதயத்தில்‌ 
பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடிருக்கிற அநேகரை அழித்து, அதிபதிக 
ளுக்கு அதிபதியாயிருக்கிறவருக்கு விரோதமாய்‌ எழும்புதல்‌ (தானி 8:25) 


தன்‌ உதடுகளை அடக்காதிருத்தல்‌ (நீதி 10:19) 

தன்‌ உதடுகளை விரிவாய்த்‌ திறத்தல்‌ (நீதி 13:3) 

தன்‌ உதடுகளினால்‌ பாவஞ்செய்தல்‌ (யோபு 2:10) 

தன்‌ உதடூகளினால்‌ அலப்புதல்‌ (நீதி 20:19) 

தன்‌ உடலை அலைக்கழிக்கிற கடூரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 11:17) 


தன்‌ உள்ளத்தையெல்லாம்‌ வெளிப்படுத்துகிற மூடனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
29:11) 


தன்‌ உள்ளத்தில்‌ கபடத்தை மறைத்து, தன்‌ உதடூகளினால்‌ சூது பேசுகிற 
பகைஞனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 26:24) 


தன்‌ உள்ளம்‌ இச்சித்ததைப்‌ பெற்றதினால்‌ பெருமை பாராட்டி, பொருளை 
அபகரித்துத்‌ தன்னைத்தான்‌ போற்றி, கர்த்தரை அசட்டை பண்ணுதல்‌ (சங்‌ 
10:3) 


தன்‌ நாவை அடக்காதிருத்தல்‌ (யாக்‌ 1:26) 


தன்‌ நாவை அடக்காமல்‌, தன்‌ இருதயத்தை வஞ்சித்து, தன்னைத்‌ தேவபக்தி 


யுள்ளவனென்று எண்ணுதல்‌ (யாக்‌ 1:26) 
தன்‌ நாவை அடக்காமல்‌, தன்‌ இருதயத்தை வஞ்சித்தல்‌ (யாக்‌ 1:26) 


தன்‌ நாட்களிலெல்லாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்தல்‌ (2 இரா 15:17) 


தன்‌ நாவினால்‌ புறங்கூறுதல்‌ (சங்‌ 15:3) 


தன்‌ நாவினால்‌ முகஸ்துதி பேசுதல்‌ (நீதி 28:23) 


Page 231 of 415 


Xx x x XxX 


தன்‌ நடையின்மேல்‌ கவனமாயிராதிருத்தல்‌ (நீதி 14:15) 
தன்‌ நடக்கையைச்‌ செம்மைப்படுத்தாதிருத்தல்‌ (நீதி 15:21) 


தன்‌ நீதியை விட்டுத்‌ திரும்பி, நீதிகேடூ செய்யும்‌ நீதிமானாய்‌ வாழ்தல்‌ (எசே 
3:20) 


தன்‌ நீதியைவிட்டுத்‌ திரும்பி, அநியாயஞ்செய்த நீதிமானாய்‌ வாழ்தல்‌ (எசே 
33:18) 


தன்‌ குடிகளின்‌ மூலமாய்த்‌ தீட்டூப்படுகிற தேசம்‌ (ஏசா 24:5) 


தன்‌ கனியின்‌ திரளுக்குச்‌ சரியாய்ப்‌ பலிபீடங்களைத்‌ திரளாக்குதல்‌ (ஓசி 
10:1) 


தன்‌ கர்வத்தினால்‌ தேவனைத்‌ தேடாமல்‌ வாழ்தல்‌ (சங்‌ 10:4) 


தன்‌ கால்களினால்‌ வலையில்‌ அகப்பட்டு, வலைச்சிக்கலிலே நடத்தல்‌ 
(யோபு 18:8) 


தன்‌ காலத்துக்கு முன்னே சாதல்‌ (பிர 7:17) 


தன்‌ கிரியைகள்‌ கண்டிக்கப்படாதபடிக்கு, ஒளியினிடத்தில்‌ வராதிருத்தல்‌ 
(யோவா 3:20) 


தன்‌ கவசத்தில்‌ பெருமை பாராட்டுதல்‌ (எரே 51:3) 
தன்‌ கண்களை ஏழைக்கு விலக்குதல்‌ (நீதி 28:27) 


தன்‌ கண்களால்‌ சைகைகாட்டி, தன்‌ கால்களால்‌ பேசி, தன்‌ விரல்களால்‌ 


போதனை செய்கிற மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 6:13) 

தன்‌ கண்ணில்‌ உத்திரம்‌ இருக்கையில்‌ தன்‌ சகோதரனை நோக்கி: “நான்‌ 
உன்‌ கண்ணிலிருக்கும்‌ துரும்பை எடுத்துப்‌ போடட்டும்‌” என்று சொல்லுதல்‌ 
(மத்‌ 7:4) 

தன்‌ கண்ணிலிருக்கிற உத்திரத்தை உணராமல்‌, தன்‌ சகோதரன்‌ 
கண்ணிலிருக்கிற துரும்பைப்‌ பார்த்தல்‌ (மத்‌ 7:3) 


தன்‌ பார்வைக்கு ஞானியாயிருத்தல்‌ (நீதி 26:12) 
தன்‌ பார்வைக்கு ஞானவானாய்‌ வாழ்தல்‌ (நீதி 28:11) 
தன்‌ பாவத்தைவிட்டூத்‌ திரும்பாதிருத்தல்‌ (எசே 33:14) 


தன்‌ பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியாய்‌ வாழ்தல்‌ (பிர 7:15) 


Page 232 of 415 


Xx XK 4 x Xx 


தன்‌ பாவங்களை மறைத்தல்‌ (நீதி 28:13) 

தன்‌ படூக்கையின்மேல்‌ அக்கிரமத்தை யோசித்து, நல்லதல்லாத வழியிலே 
நிலைத்து, பொல்லாப்பை வெறுக்காதிருத்தல்‌ (சங்‌ 36:4) 

தன்‌ பிழைகள்‌ (சங்‌ 19:12) 

தன்‌ பிதாக்கள்‌ செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பான 
தைச்‌ செய்தல்‌ (2 இரா 23:32) 


தன்‌ பிதாக்களும்‌ தன்‌ பிதாக்களின்‌ பிதாக்களும்‌ செய்யாததைச்‌ செய்தல்‌ 
(தானி 11:24) 


தன்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரை விடுதல்‌ (2 நாளா 21:10) 

தன்‌ பிதாவுக்குச்‌ சலிப்பும்‌, தன்னைப்‌ பெற்றவர்களுக்குக்‌ கசப்புமான மூட 
புத்திரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 17:25) 

தன்‌ பிராணனுக்கே துரோகஞ்செய்யும்படி ராஜாவைக்‌ கோபப்படுத்துதல்‌ (நீதி 
20:2) 

தன்‌ புருஷனுக்குத்‌ துரோகம்‌ பண்ணுதல்‌ (எண்‌ 5:27) 


தன்‌ புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீயையும்‌ விவாகம்‌ பண்ணுதல்‌ (லேவி 
21:7) 


தன்‌ புருஷனையும்‌ தன்‌ பிள்ளைகளையும்‌ அருவருத்தல்‌ (எசே 16:45) 

தன்‌ பலத்தினாலே வல்லவர்களைத்‌ தன்‌ பாரிசமாக்குதல்‌ (யோபு 24:22) 

தன்‌ பலவான்கள்‌ கையில்‌ விழும்படி பதுங்கிக்‌ கிடத்தல்‌ (சங்‌ 10:10) 

தன்‌ பணத்தை வட்டிக்குக்‌ கொடுத்தல்‌ (சங்‌ 15:5) 

தன்‌ கையிலிருக்கிற பட்டயத்தினால்‌ குடல்கள்‌ தரையிலே சரிந்து போகத்‌ 
தக்கதாய்‌, வயிற்றிலே ஒரே குத்தாகக்‌ குத்துதல்‌ (2 சாமு 20:10) 

தன்‌ கைகளின்‌ கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும்‌, தன்‌ விரல்கள்‌ 


உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும்‌, சிலைகளையும்‌ நோக்குதல்‌ 
(ஏசா 17:7) 


தன்‌ கைகளின்‌ செய்கையால்‌ கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்குதல்‌ (1 இரா 
16:7) 


தன்‌ கைகளினால்‌ வீட்டை இடித்துப்‌ போடுகிற புத்தியில்லாத ஸ்திரீயாய்‌ 
வாழ்தல்‌ (நீதி 14:1) 


Page 233 of 415 


தன்‌ கையைக்‌ கலத்திலே வைத்து, அதைத்‌ திரும்பத்‌ தன்‌ வாயண்டைக்கு 


எடூக்காமலிருக்கிற சோம்பேறியாய்‌ வாழ்தல்‌ (நீதி 19:24) 
தன்‌ கையைப்போட எத்தனித்தல்‌ (எஸ்தர்‌ 8:7) 
தன்‌ ஐசுவரியத்தை நம்புதல்‌ (நீதி 11:28) 


தன்‌ தன்‌ அயலானோடே தன்‌ தன்‌ வாயினாலே சமாதானமாய்ப்‌ பேசியும்‌ 


தன்‌ உள்ளத்திலே அவனுக்குப்‌ பதிவிடை வைத்தல்‌ (எரே 9:8) 

தன்‌ தன்‌ அக்கிரமம்‌ (எசே 7:16) 

தன்‌ தன்‌ வழியையும்‌, அவனவன்‌ தன்‌ தன்‌ மூலையிலிருந்து தன்‌ தன்‌ 
பொழிவையும்‌ நோக்கிக்‌ கொண்டிருத்தல்‌ (ஏசா 56:11) 


தன்‌ தகப்பன்‌ புத்தியை அலட்சியம்‌ பண்ணுகிற மூடனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
15:5) 


தன்‌ தகப்பன்‌ தனக்கு முன்செய்த எல்லாப்‌ பாவங்களிலும்‌ நடத்தல்‌ (1 இரா 
15:3) 


தன்‌ தகப்பன்‌ மனைவியோடே சயனித்து தன்‌ தகப்பனுடைய மானத்தைத்‌ 
திறத்தல்‌ (உபா 27:20) 

தன்‌ தகப்பன்‌ மனைவியோடே சயனித்தல்‌ (லேவி 20:11) 

தன்‌ தகப்பன்‌ செய்த எல்லாப்‌ பாவங்கள்‌ (எசே 18:14) 

தன்‌ தகப்பன்‌ செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பா 
னதைச்‌ செய்தல்‌ (2 இரா 24:9) 

தன்‌ தகப்பன்‌ சொல்லையும்‌ தன்‌ தாயின்‌ சொல்லையும்‌ கேளாதிருத்தல்‌ 
(உபா 21:18) 

தன்‌ தகப்பன்‌ சொல்லையும்‌ தன்‌ தாயின்‌ சொல்லையும்‌ கேளாமலும்‌, 
அவர்களால்‌ தண்டிக்கப்பட்டும்‌, அவர்களுக்குக்‌ கீழ்ப்படியாமலும்‌ போகிற 
அடங்காத துஷ்டப்பிள்ளையாய்‌ வாழ்தல்‌ (உபா 21:18) 

தன்‌ தகப்பனுக்குப்‌ பிறந்த தன்‌ சகோதரியைப்‌ பலவந்தம்‌ பண்ணுதல்‌ (எசே 
22:11) 

தன்‌ தகப்பனுக்காவது தாய்க்காவது குமாரத்தியாகிய தன்‌ சகோதரியோடே 
சயனித்தல்‌ (உபா 27:22) 

தன்‌ தகப்பனாகிய தாவீதைப்போல்‌ தன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ 


செம்மையானதைச்‌ செய்யாமல்‌ வாழ்தல்‌ (2 இரா 16:2) 


Page 234 of 415 


Xx XX 23 34 23 XK 4 234 XK XX XX Xx 


தன்‌ தகப்பனாகிய தாவீதைப்போல்‌, கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையா 
னதைச்‌ செய்யாமல்‌, இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழிகளில்‌ நடந்து, பாகால்‌ 


களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களைச்‌ செய்தல்‌ (2 நாளா 28:1,2) 


தன்‌ தகப்பனாகிய மனாசே பண்ணுவித்திருந்த விக்கிரகங்களுக்கெல்லாம்‌ 
பலியிட்டு, அவைகளைச்‌ சேவித்தல்‌ (2 நாளா 33:22) 


தன்‌ தகப்பனாகிய மனாசே தன்னைத்‌ தாழ்த்திக்‌ கொண்டதுபோல, கர்த்த 
ருக்கு முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்தாமல்‌ மேன்மேலும்‌ அக்கிரமம்‌ செய்து 
வருதல்‌ (2 நாளா 33:23) 


தன்‌ தகப்பனாகிய மனாசே செய்ததுபோலக்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 


பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (2 நாளா 33:22) 

தன்‌ தகப்பனுடைய மனைவியை வைத்துக்‌ கொண்டிருத்தல்‌ (1 கொரி 5:1) 
தன்‌ தகப்பனுடைய மஞ்சத்தைத்‌ தீட்டூப்படுத்துதல்‌ (1 நாளா 5:1) 

தன்‌ தகப்பனுடைய அக்கிரமம்‌ (எசே 18:17) 

தன்‌ தகப்பனின்‌ சகோதரனுடைய மனைவியோடே சயனித்தல்‌ (லேவி 20:20) 
தன்‌ தகப்பனின்‌ சகோதரனை நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 20:20) 

தன்‌ தகப்பனை நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 20:11) 

தன்‌ தகப்பனையாவது தன்‌ தாயையாவது அடித்தல்‌ (யாத்‌ 21:15) 

தன்‌ தகப்பனையாவது தன்‌ தாயையாவது சபித்தல்‌ (யாத்‌ 21:17) 

தன்‌ தகப்பனையும்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (லேவி 21:9) 

தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ கனம்‌ பண்ணாதிருத்தல்‌ (மாற்‌ 7:10) 
தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ தூஷிக்கிறவனுடைய தீபம்‌ (நீதி 20:20) 
தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ தூஷித்தல்‌ (உபா 27:16) 


தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ கொள்ளையிட்டு, அது துரோகமல்ல 
என்று சொல்லி பாழ்க்கடிக்கிற மனுஷனுக்குத்‌ தோழனாதல்‌ (நீதி 28:24) 

தன்‌ தகப்பனைக்‌ கொள்ளையடித்து, தன்‌ தாயைத்‌ துரத்திவிடுகிற, இலச்சை 
யையும்‌ அவமானத்தையும்‌ உண்டாக்குகிற மகனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 19:26) 
தன்‌ தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிற, தன்‌ இஷ்டத்திற்கு விடப்பட்ட 
பிள்ளையாய்‌ வாழ்தல்‌ (நீதி 29:15) 


Page 235 of 415 


Xx xX x XxX 


தன்‌ தாய்க்கு விரோதமாக எழும்புகிற மகளாய்‌ வாழ்தல்‌ (மீகா 7:6) 
தன்‌ தாயை அலட்சியம்‌ பண்ணுகிற மதியற்ற மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
15:20) 


தன்‌ தீமையிலே வாரிக்கொள்ளப்படுகிற துன்மார்க்கனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
14:32) 


தன்‌ தீவினையில்‌ பலத்துக்‌ கொண்ட மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 52:7) 

தன்‌ துராசையைத்‌ தெரிவிக்கிற பெரியவனாய்‌ வாழ்தல்‌ (மீகா 7:3) 

தன்‌ மனதின்‌ பிரமாணத்துக்கு விரோதமாய்ப்‌ போராடுகிற வேறொரு 
பிரமாணத்தை தன்‌ அவயவங்களில்‌ இருக்கக்‌ காணுதல்‌ (ரோம 7:23) 


தன்‌ மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும்‌, மாம்சத்தினா 


லேயோ பாவப்பிரமாணத்துக்கும்‌ ஊழியஞ்செய்தல்‌ (ரோம 7:25) 


தன்‌ மந்தையில்‌ கடா இருக்கையில்‌ கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு 
நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தனாய்‌ வாழ்தல்‌ (மல்‌ 1:14) 


தன்‌ மகனையாவது தன்‌ மகளையாவது தீக்கடக்கப்‌ பண்ணுதல்‌ (உபா 
18:10) 


தன்‌ முகத்தைக்‌ கடினப்படுத்துகிற துன்மார்க்கனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 21:29) 


தன்‌ மார்பில்‌ இருக்கிற புருஷன்மேலும்‌ தன்‌ குமாரன்‌ மேலும்‌ தன்‌ குமாரத்தி 
யின்‌ மேலும்‌ வன்கண்ணாயிருத்தல்‌ (உபா 28:56) 


தன்‌ மாம்ச சிந்தையினாலே வீணாய்‌ இறுமாப்புக்‌ கொண்டிருத்தல்‌ (கொலோ 
2:19) 


தன்‌ மாம்சத்திற்கென்று விதைத்தல்‌ (கலா 6:8) 
தன்‌ மாமிக்கு விரோதமாக எழும்புகிற மருமகளாய்‌ வாழ்தல்‌ (மீகா 7:6) 
தன்‌ மாமியோடே சயனித்தல்‌ (உபா 27:23) 


தன்‌ மனைவி அறிய கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தல்‌ (அப்‌ 
5:2) 


தன்‌ மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும்‌ தள்ளி விடுதல்‌ (மத்‌ 19:3) 
தன்‌ மதிகேட்டில்‌ திரியும்‌ மதியீனனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 17:12) 


தன்‌ மருமகளோடே சயனித்தல்‌ (லேவி 20:12) 


Page 236 of 415 


x x x x 


Xx XX xX Xx % 


தன்‌ அயலான்மேல்‌ சொல்லப்படும்‌ நிந்தையான பேச்சை எடுத்தல்‌ (சங்‌ 
15:3) 


தன்‌ அயலானுக்கு இடுக்கண்‌ செய்தல்‌ (லேவி 6:2) 

தன்‌ அயலானுக்கு நயங்காட்டி, அவனை நலமல்லாத வழியிலே நடக்கப்‌ 
பண்ணுகிற கொடுமையானவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 16:29) 

தன்‌ அயலானுடைய மனைவியைத்‌ தீட்டூப்படூுத்துதல்‌ (எசே 18:15) 


தன்‌ அயலானுடைய மனைவியோடே அருவருப்பானதைச்‌ செய்தல்‌ (எசே 
22:11) 


தன்‌ அக்கிரமத்தை விட்டூத்‌ திரும்பாதிருத்தல்‌ (எசே 33:19) 

தன்‌ அக்கிரமத்திலே வாழுகிற மனிதனாயிருத்தல்‌ (எசே 7:13) 

தன்‌ அக்கிரமம்‌ (எசே 18:18) 

தன்‌ அக்கிரமம்‌ அருவருப்பானதென்று காணப்படூமளவும்‌, தன்‌ பார்வைக்‌ 
கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம்‌ பேசுதல்‌ (சங்‌ 36:2) 

தன்‌ அக்கிரமங்களில்‌ துணிந்து நடத்தல்‌ (சங்‌ 68:21) 

தன்‌ அப்பத்தைப்‌ பசித்தவனுக்குப்‌ பங்கிடாதிருத்தல்‌ (எசே 18:16) 

தன்‌ ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கிக்‌ காக்காதிருத்தல்‌ (நீதி 21:23) 
தன்‌ ஆத்துமாவை மாயைக்கு ஓஒப்புக்கொடுத்தல்‌ (சங்‌ 24:4) 

தன்‌ ஆத்துமாவை வெறுக்கிற புத்திமதியைத்‌ தள்ளி விடுகிறவனாய்‌ வாழ்தல்‌ 
(நீதி 15:32) 

தன்‌ ஆத்துமாவைக்‌ காக்கும்படி கட்டளையைக்‌ காத்துக்‌ கொள்ளாதிருத்தல்‌ 
(நீதி 19:16) 

தன்‌ ஆத்துமாவைத்‌ தப்புவிக்காமலும்‌: என்‌ வலது கையிலே அபத்தம்‌ 
அல்லவோ இருக்கிறதென்று சொல்லாமலும்‌ இருக்கிறதென்று சொல்லாமலும்‌ 
இருத்தல்‌ (ஏசா 44:20) 


தன்‌ அவயவங்களில்‌ உண்டாயிருக்கிற பாவப்பிரமாணத்துக்கு தன்னைச்‌ 


சிறையாக்கிக்‌ கொள்கிற பாவம்‌ (ரோம 7:23) 


தன்‌ ஆவியை அடக்காத மனுஷனாய்‌, மதிலிடிந்த பாழான பட்டணம்‌ 
போலிருத்தல்‌ (நீதி 25:28) 


Page 237 of 415 


Xx XX XxX x Xx 


தன்‌ நேசரால்‌ நேசிக்கப்பட்டவளும்‌, விபசாரியுமான ஒரு ஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ 
(ஓசி 3:1) 


தன்‌ கெபியிலிருக்கிற சிங்கத்தைப்போல மறைவில்‌ பதிவிருத்தல்‌ (சங்‌ 10:9) 
தன்‌ பெருமையினால்‌ சிறுமைப்பட்டவனைக்‌ கடூரமாய்த்‌ துன்பப்படுத்துதல்‌ 
(சங்‌ 10:2) 

தன்‌ தோழனுக்குத்‌ தீங்கு செய்தல்‌ (சங்‌ 15:3) 


தன்‌ தோழருக்குக்‌ குடிக்கக்‌ கொடுத்துத்‌ தன்‌ துருத்தியை அவர்களண்‌ 
டையிலே வைத்து, அவர்களுடைய நிர்வாணங்களைப்‌ பார்க்கும்படிக்கு, 


அவர்களை வெறிக்கப்‌ பண்ணுதல்‌ (ஆப 2:15) 
தன்‌ தேவனுக்கு விரோதமாகக்‌ கலகம்‌ பண்ணுதல்‌ (ஓசி 13:16) 


தன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (2 


நாளா 36:12) 


தன்‌ தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில்‌ யாதொன்றை மீறி, 
அறியாமையினால்‌ செய்யத்தகாததைச்‌ செய்து, பாவத்துக்குட்பட்டுக்‌ குற்ற 
வாளியாதல்‌ (லேவி 4:22) 


தன்‌ தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ 
(2 நாளா 36:5) 


தன்‌ தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ 
(லேவி 21:12) 


தன்‌ தேவனிடத்தில்‌ சேராதிருத்தல்‌ (செப்‌ 3:2) 

தன்‌ தேவர்களைக்‌ கொண்டு சபித்தல்‌ (1 சாமு 17:43) 
தன்‌ தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டுதல்‌ (எரே 48:35) 
தன்‌ தேவனைத்‌ தூஷித்தல்‌ (லேவி 24:15) 


தன்‌ மோகவிகாரத்தில்‌ சகோதரியைப்‌ பார்க்கிலும்‌ கெட்டவளாதல்‌ (எசே 
23:11) 


தன்‌ மேட்டிமையினால்‌ உயர்ந்துபோன இருதயம்‌ (எசே 31:10) 


தன்‌ சொந்த ஜனங்களையும்‌ விசேஷமாகத்‌ தன்‌ வீட்டாரையும்‌ விசாரியாமற்‌ 
போதல்‌ (1 தீமோ 5:8) 


தன்‌ வேசித்தனத்தினால்‌ பூமியைக்‌ கெடுத்த மகாவேசியாய்‌ வாழ்தல்‌ (வெளி 


Page 238 of 415 


x x x XxX 


19:2) 


தன்‌ வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவைச்‌ சகல ஜாதிகளுக்கும்‌ குடிக்கக்‌ 
கொடுத்தல்‌ (வெளி 14:8) 


தன்‌ வேசித்தனங்களை வெளிப்படுத்தி, தன்னை நிர்வாணமாக்குதல்‌ (எசே 
23:18) 


தன்‌ வேசித்தனங்களைச்‌ செய்கிற விபசாரங்களில்‌ கிழவியாய்‌ வாழ்தல்‌ 
(எசே 23:43) 


தன்‌ வேசித்தனங்களினால்‌ ஜாதிகளையும்‌, தன்‌ சூனியங்களினால்‌ வம்சங்‌ 
களையும்‌ விற்கிற மகா சூனியக்காரியும்‌ ரூபவதியுமாயிருக்கிற வேசியினு 


டைய திரளான வேசித்தனங்கள்‌ (நாகூ 3:4) 

தன்‌ வேசித்தனங்களில்‌ அதிகரித்தல்‌ (எசே 23:14) 

தன்‌ சுயபிரயோஜனத்தைத்‌ தேடி, பிறனுடைய பிரயோஜனத்தைத்‌ தேடாதிருத்‌ 
தல்‌ (1 கொரி 10:24) 


தன்‌ சந்ததியில்‌ ஒரு பிள்ளையை மோளேகுக்குக்‌ கொடுக்கும்போது, தேசத்‌ 
தின்‌ ஜனங்கள்‌ அவனைக்‌ கொலை செய்யாதபடிக்குக்‌ கண்சாடையாயி 
ருத்தல்‌ (லேவி 20:4) 


தன்‌ சந்ததியில்‌ ஒரு பிள்ளையை மோளேகுக்குக்‌ கொடுத்தல்‌ (லேவி 20:2) 
தன்‌ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திராதிருத்தல்‌ (லூக்‌ 19:42) 
தன்‌ சகோதரி நிமித்தம்‌ ஏக்கங்கொள்ளுதல்‌ (2 சாமு 13:2) 


தன்‌ சகோதரியின்‌ வேசித்தனங்களிலும்‌ தன்‌ வேசித்தனங்கள்‌ அதிகமாதல்‌ 
(எசே 23:11) 
தன்‌ சகோதரியை நிர்வாணப்படூத்துதல்‌ (லேவி 20:17) 


தன்‌ சகோதரன்‌ இடறுகிறதற்காவது, தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்‌ 
காவது ஏதுவாக மாம்சம்‌ புசித்தல்‌ (ரோம 14:21) 


தன்‌ சகோதரன்‌ இடறுகிறதற்காவது, தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்‌ 
காவது ஏதுவாக மதுபானம்‌ பண்ணுதல்‌ (ரோம 14:21) 


தன்‌ சகோதரன்‌ இடறுகிறதற்காவது, தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்‌ 
காவது ஏதுவாக மற்றெதையாகிலும்‌ செய்தல்‌ (ரோம 14:21) 


தன்‌ சகோதரன்‌ மனைவியை வைத்துக்‌ கொள்ளுதல்‌ (லூக்‌ 3:19) 


Page 239 of 415 


Xx KX 3 3 KX 34 4 x 4 


தன்‌ சகோதரன்‌ மனைவியை விவாகம்‌ பண்ணுதல்‌ (லேவி 20:21) 


தன்‌ சகோதரன்‌ செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய்‌ மன்னியாமற்போதல்‌ 
(மத்‌ 18:35) 


தன்‌ சகோதரன்‌ செய்த தப்பிதங்கள்‌ (மத்‌ 18:35) 
தன்‌ சகோதரன்மேல்‌ அபாண்டமாய்க்‌ குற்றஞ்சாற்றுதல்‌ (உபா 19:18) 


தன்‌ சகோதரனுக்கு முன்பாகத்‌ தடூக்கலையும்‌ இடறலையும்‌ போடுதல்‌ 
(ரோம 14:13) 


தன்‌ சகோதரனின்‌ மனைவியை வைத்துக்‌ கொள்ளுதல்‌ (மத்‌ 14:3,4) 
தன்‌ சகோதரனை மூடனே என்று சொல்லுதல்‌ (மத்‌ 5:22) 

தன்‌ சகோதரனை நியாயமில்லாமல்‌ கோபித்துக்‌ கொள்ளுதல்‌ (மத்‌ 5:22) 
தன்‌ சகோதரனை நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 20:21) 

தன்‌ சகோதரனை அற்பமாய்‌ எண்ணுதல்‌ (ரோம 14:10) 

தன்‌ சகோதரனை வீணனென்று சொல்லுதல்‌ (மத்‌ 5:22) 

தன்‌ சகோதரனை வஞ்சித்தல்‌ (1 தெச 4:6) 

தன்‌ சகோதரனைக்‌ குற்றவாளியென்று தீர்த்தல்‌ (ரோம 14:10) 


தன்‌ சகோதரனைப்‌ பகைத்து இருளிலே இருந்து இருளிலே நடத்தல்‌ (1 
யோவா 2:11) 

தன்‌ சகோதரனைப்‌ பகைத்தல்‌ (1 யோவா 2:9) 

தன்‌ சகோதரனைப்‌ பட்டயத்தோடே தொடர்ந்து, தன்‌ மனதை இரக்க 
மற்றதாக்கி, தன்‌ கோபத்தினாலே என்றைக்கும்‌ அவனைப்‌ பீறிப்போட்டு, தன்‌ 
மூர்க்கத்தை நித்தியகாலமாக வைத்திருத்தல்‌ (ஆமோ 1:11) 


தன்‌ சகோதரராகிய இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவனைத்‌ திருடி, அதினால்‌ 
ஆதாயந்தேடி, அவனை விற்றுப்‌ போடுதல்‌ (உபா 24:7) 


தன்‌ சிநேகிதனுடைய முகத்தைக்‌ கருக்கிடுகிற மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
27:17) 


தன்‌ சிநேகிதருக்குக்‌ கேடாகத்‌ துரோகம்‌ பேசுதல்‌ (யோபு 17:5) 
தன்‌ சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்கும்போது, அவனுடைய இருதயம்‌ அவன்‌ 


சகோதரர்பேரில்‌ மேட்டிமை கொள்ளுதல்‌ (உபா 17:18) 


Page 240 of 415 


தன்‌ சிரசின்பேரிலும்‌ சத்தியம்‌ பண்ணுதல்‌ (மத்‌ 5:36) 

தன்‌ சிலுவையை எடூத்துக்கொண்டு இயேசுவைப்‌ பின்பற்றாமலிருத்தல்‌ (மத்‌ 
10:38) 

தன்‌ வார்த்தைகளில்‌ பதறுகிற மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 29:20) 

தன்‌ வாயையும்‌ தன்‌ நாவையும்‌ காக்காதிருத்தல்‌ (நீதி 21:23) 

தன்‌ வலையை இழுத்து அதிலுள்ளவைகளைக்‌ கொட்டிக்கொண்டிருந்து, 
இரக்கமில்லாமல்‌ ஜாதிகளை எப்போதும்‌ கொன்று போடூதல்‌ (ஆப 1:17) 
தன்‌ வழிகளை அவமதிக்கிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 19:16) 

தன்‌ வழிகளிலெல்லாம்‌ நிலையற்றவனாயிருத்தல்‌ (யாக்‌ 1:8) 

தன்‌ வழிகளிலெல்லாம்‌ குருவிபிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும்‌, தன்‌ 


தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும்‌ இருக்கிற தீர்க்கதரிசியாய்‌ 
வாழ்தல்‌ (ஓசி 9:8) 


தன்‌ வழிகளில்‌ தாறுமாறானவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 14:2) 

தன்‌ வழிகளில்‌ மாறுபாடூள்ள குற்றமுள்ளவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 21:8) 

தன்‌ வியாதியிலும்‌ கர்த்தரை அல்லாமல்‌, பரிகாரிகளையே தேடுதல்‌ (2 
நாளா 16:12) 


தன்‌ வித்தைத்‌ தன்‌ ஜனங்களுக்குள்ளே பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (லேவி 
21:15) 


தன்‌ வீட்டை மணலின்மேல்‌ கட்டின புத்தியில்லாத மனுஷனாய்‌ வாழ்தல்‌ 
(மத்‌ 7:26) 

தன்‌ வீட்டைக்‌ கலைக்கிற பொருளாசைக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 15:27) 

தன்‌ வசத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது, கொடுக்கல்‌ வாங்கலி 
லாவது, தன்‌ அயலானுக்கு மாறாட்டம்‌ பண்ணுதல்‌ (லேவி 6:2) 

தன்‌ வளர்த்தியிலே மேட்டிமையாதல்‌ (எசே 31:10) 

தன்‌ எஜமான்‌ வர நாள்‌ செல்லும்‌ என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு, 


வேலைக்காரரையும்‌ வேலைக்காரிகளையும்‌ அடிக்கவும்‌, புசித்துக்‌ குடித்து 
வெறிக்கவும்‌ தலைப்படூதல்‌ (லூக்‌ 12:45) 


தன்‌ எஜமானுக்கு விரோதமாகக்‌ கலகம்‌ பண்னுதல்‌ (2 நாளா 13:6) 


Page 241 of 415 


33% 34 x % 


Xx KX XK 34 XX Xx Xx 


தன்‌ எஜமானுடைய சித்தத்தை அறியாதவனாயிருந்து, அடிகளுக்கு ஏதுவான 
வைகளைச்‌ செய்தல்‌ (லூக்‌ 12:48) 


தன்‌ எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும்‌ ஆயத்தமாயிராதிருத்தல்‌ (லூக்‌ 
12:47) 


தன்‌ எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும்‌ ஆயத்தமாயிராமலும்‌, அவனுடைய 
சித்தத்தின்படி செய்யாமலும்‌ இருத்தல்‌ (லூக்‌ 12:47) 

தன்மேல்‌ திரளான குற்றமும்‌, இஸ்ரவேலின்மேல்‌ உக்கிரமான கோபமும்‌ 
இருக்கையில்‌, கர்த்தருக்கு முன்பாக நம்மேல்‌ குற்றம்‌ சுமரப்பண்ணத்‌ 
தக்கதாய்‌, பாவங்களையும்‌ குற்றங்களையும்‌ அதிகமாக்க நினைத்தல்‌ (2 


நாளா 28:13) 

தன்னால்‌ கிலேசப்பட்டவர்களைப்‌ பகைக்கும்‌ கள்ளநாவு (நீதி 26:28) 
தன்னுடைய நரகலான விக்கிரகங்களைத்‌ தன்‌ இருதயத்தின்மேல்‌ நாட்டி, 
தன்‌ அக்கிரமமாகிய இடறலைத்‌ தன்‌ முகத்துக்கு எதிராக வைத்துக்‌ கொண்‌ 
டிருத்தல்‌ (எசே 14:4) 

தன்னுடைய அக்கிரமம்‌ (2 பேது 2:16) 

தன்னுடையதலலாததைத்‌ தனக்காகச்‌ சேர்த்துக்‌ கொள்ளுதல்‌ (ஆப 2:6) 
தன்னிலுள்ள வெளிச்சம்‌ இருளாயிருத்தல்‌ (மத்‌ 6:23) 

தன்னை உயர்த்துதல்‌ (சங்‌ 13:2) 

தன்னை உயர்த்தும்‌ துன்மார்க்கனாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 140:8) 


தன்னை உண்டாக்கினவரை மறந்து அரணான பட்டணங்களைப்‌ பெருகப்‌ 


பண்ணுதல்‌ (ஓசி 8:14) 

தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களைக்‌ கட்ட௫ூதல்‌ (ஓசி 8:14) 
தன்னை நீதிமான்‌ என்று காண்பிக்க மனதாய்‌ வாழ்தல்‌ (லூக்‌ 10:29) 
தன்னை நீதிமானாக்கிக்கொள்ளும்படிக்கு குற்றஞ்சுமத்துதல்‌ (யோபு 40:8) 
தன்னை தானே மகிமைப்படுத்துதல்‌ (யோவா 8:54) 

தன்னை மகிமைப்படுத்தி, செல்வச்செருக்காய்‌ வாழ்தல்‌ (வெளி 18:7) 
தன்னை அனுப்பினவரின்‌ மகிமையைத்‌ தேடாதிருத்தல்‌ (யோவா 7:18) 


தன்னை கெடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (பிர 7:16) 


Page 242 of 415 


33 x x 


தன்னை ஞானியென்று எண்ணுதல்‌ (நீதி 3:7) 

தன்னை ராஜாவாக ஏற்படூத்திய ராஜாவினுடைய ஆணையை அசட்டை 
பண்ணி, அவனுடைய உடன்படிக்கையை முறித்துப்‌ போடுதல்‌ (எசே 17:16) 
தன்னைக்‌ கடிந்து கொள்ளுகிறவனை நேசியாத பரியாசக்காரனாய்‌ வாழ்தல்‌ 
(நீதி 15:12) 

தன்னைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ (கலா 6:1) 

தன்னைக்‌ குறித்து எண்ணவேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுதல்‌ (ரோம 12:3) 
தன்னைக்‌ கையாடூகிறவனுக்கு விரோதமாய்ப்‌ பெருமை பாராட்டுகிற வாள்‌ 
(ஏசா 10:15) 

தன்னைக்‌ கெடுத்த ஞானமும்‌ அறிவும்‌ (ஏசா 47:10) 

தன்னைப்‌ புகழ்தல்‌ (1 கொரி 13:4) 

தன்னைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்கித்‌ தீட்டுப்படுத்துதல்‌ (லேவி 21:4) 
தன்னைப்‌ பரிசுத்தஞ்செய்த உடன்படிக்கையின்‌ இரத்தத்தை அசுத்தமென்‌ 
றெண்ணுதல்‌ (எபி 10:29) 

தன்னைப்‌ பிடித்தவனை மிரட்டூகிற தடி (ஏசா 10:15) 


தன்னைத்‌ தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின எல்லா துரோகம்‌ (2 நாளா 
33:19) 


தன்னைத்‌ தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின எல்லாப்‌ பாவம்‌ (2 நாளா 
33:19) 


தன்னைத்‌ தீர்க்கதரிசியென்று சொல்லுகிற யேசபேல்‌ என்னும்‌ ஸ்திரீயானவள்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ வேசித்தனம்பண்ணவும்‌ விக்கிரகங்களுக்குப்‌ 
படைத்தவைகளைப்‌ புசிக்கவும்‌ அவர்களுக்குப்‌ போதித்து, அவர்களை 


வஞ்சிக்கும்படி அவளுக்கு இடங்கொடுத்தல்‌ (வெளி 2:20) 


தன்னைத்‌ தீர்க்கதரிசியென்று சொல்லுகிற யேசபேல்‌ என்னும்‌ 
ஸ்திரீயானவளாய்‌ வாழ்தல்‌ (வெளி 2:20) 


தன்னைத்தான்‌ உயர்த்துதல்‌ (1 இரா 1:5) 
தன்னைத்தான்‌ கொலை செய்து கொள்ளுதல்‌ (யோவா 8:22) 


தன்னைத்தானே வஞ்சித்தல்‌ (1 கொரி 3:18) 


Page 243 of 415 


தன்தன்‌ பார்வைக்குச்‌ சரிப்போனபடி செய்தல்‌ (நியா 21:25) 

தன்தன்‌ பட்டயத்தை எடுத்துக்கொண்டு, துணிகரமாய்ப்‌ பட்டணத்தின்மேல்‌ 
பாய்ந்து, ஆண்மக்களை கொன்று போடுதல்‌ (ஆதி 34:25) 

தன்தன்‌ கையிலே தன்தன்‌ தூபகலசத்தைப்‌ பிடித்துக்கொண்டு, சித்திரந்‌ 
தீரப்பட்டிருந்த சகலவித ஊரும்பிராணிகளும்‌ அருவருப்பான மிருகங்க 
ளுமாகிய இவைகளின்‌ சுரூபங்களுக்கும்‌ நரகலான சகல விக்கிரகங்க 
ளுக்கும்‌ முன்பாக நிற்றல்‌ (எசே 8:11) 

தன்தன்‌ அக்கிரமம்‌ (எரே 31:30) 

தன்தன்‌ சுய இச்சை (யாக்‌ 1:14) 

தன்னோடே சமாதானமாயிருந்தவர்களுக்கு விரோதமாய்‌ தன்‌ கையை நீட்டி, 
தன்‌ உடன்படிக்கையை மீறி நடத்தல்‌ (சங்‌ 55:20) 

தன்மேல்‌ களிமண்‌ சுமையையல்லவா சுமத்திக்‌ கொள்ளுதல்‌ (ஆப 2:6) 
தன்வேலையில்‌ அசதியாயிருக்கிற அழிம்பனுக்குச்‌ சகோதரனாய்‌ வாழ்தல்‌ 
(நீதி 18:9) 

தனக்கு இஷ்டமானபடி செய்து, தன்னை உயர்த்தி, எந்தத்‌ தேவனிலும்‌ 
தன்னைப்‌ பெரியவனாக்கி, தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான 


காரியங்களைப்‌ பேசுதல்‌ (தானி 11:36 


தனக்கு முன்னிருந்த எமோரியர்‌ செய்த எல்லாவற்றைப்பார்க்கிலும்‌ கேடாக 
இந்த அருவருப்புகளைச்‌ செய்து, தன்‌ நரகலான விக்கிரகங்களால்‌ 
யூதாவையும்‌ பாவஞ்செய்யப்‌ பண்ணுதல்‌ (2 இரா 21:11) 


தனக்கு முன்னே செவ்வையாய்ப்‌ பார்க்காத கண்ணிமைகள்‌ (நீதி 4:25) 


தனக்கு ஆக்கினைத்தீர்ப்பு வரும்படி போஜனபானம்‌ பண்ணுதல்‌ (1 கொரி 
11:29) 


தனக்கு அதிகம்‌ உண்டாகத்‌ தரித்திரனை ஒடுக்குதல்‌ (நீதி 22:16) 


தனக்கு அடுத்தவனை வாயினால்‌ கெடுக்கிற மாயக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
11:9) 


தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளைச்‌ 
சேருதல்‌ (லேவி 18:6) 


தனக்கு வெளிச்சமில்லாததினால்‌ இருட்டிலே நடத்தல்‌ (ஏசா 50:10) 


Page 244 of 415 


36 XxX XxX XK 34 x % 


XX Xx XK XX x % 


தனக்கு விஸ்தாரமான வீட்டையும்‌, காற்று வீசும்‌ விசாலமான மேலறை 
களையும்‌ கட்டுவேனென்று சொல்லி, பலகணிகளைத்‌ தனக்குத்‌ திறந்து, 
கேதுரு பலகைகளை வைத்து, ஜாதிலிங்கவருணம்‌ பூசி, அநீதியினாலே தன்‌ 
வீட்டையும்‌, அநியாயத்தினாலே தன்‌ மேலறைகளையும்‌ கட்டி, தன்‌ அயலான்‌ 
செய்யும்‌ வேலைக்குக்‌ கூலிகொடாமல்‌, அவனைச்‌ சும்மா வேலை 


கொள்ளுதல்‌ (எரே 22:13,14) 


தனக்குத்தானே கனிகொடுக்கிற பலனற்ற திராட்சச்செடியான இஸ்ரவேலாய்‌ 
வாழ்தல்‌ (ஓசி 10:1) 


தனக்கடுத்தவனை வஞ்சித்து: நான்‌ விளையாட்டுக்கல்லவோ செய்தேன்‌ 


என்று சொல்லுகிற மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 26:19) 
தனக்கடுத்தவனைச்‌ சிநேகித்து, தன்‌ சத்துருவைப்‌ பகைத்தல்‌ (மத்‌ 5:43) 


தனக்குச்‌ செய்யப்பட்ட உபகாரத்திற்குத்தக்கதாய்‌ நடவாமல்‌ மனமேட்டிமை 


யாதல்‌ (2 நாளா 32:25) 

தனக்குள்‌ பாவம்‌ வாசமாயிருத்தல்‌ (ரோம 7:17) 
தனக்குள்‌ வேறு தேவன்‌ உண்டாயிருத்தல்‌ (சங்‌ 81:9) 
தனக்கே பிரியமாய்‌ நடத்தல்‌ (ரோம 15:3) 

தனக்கே கேடூண்டாக்கிக்‌ கொள்ளுதல்‌ (ஓசி 13:9) 
தனக்கே சம்மதியிராததைச்‌ செய்தல்‌ (ரோம 7:15) 


தனித்துத்‌ திரிகிற காட்டுக்கழுதையைப்போல்‌ அசீரியரண்டைக்குப்‌ போதல்‌ 
(ஓசி 8:9) 


தந்திரக்காரரின்‌ கைகள்‌ காரியத்தை முடிய நடத்திட பண்ணும்‌ உபாயங்கள்‌ 
(யோபு 5:12) 


தந்திரம்‌ (லூக்‌ 20:23) 

தந்திரமாய்‌ நடத்தல்‌ (2 கொரி 4:2) 

தந்திரமாய்‌ வந்து, ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுதல்‌ (ஆதி 27:35) 
தந்திரமாய்ப்‌ பிடித்துக்‌ கொலை செய்யும்படி வகைதேடூதல்‌ (மாற்‌ 14:1) 
தந்திரமான கட்டுக்கதைகளைப்‌ பின்பற்றுதல்‌ (2 பேது 1:16) 


தந்திரமான கட்டுக்கதைகள்‌ (2 பேது 1:16) 


Page 245 of 415 


Xx XX xX x Xx 


Xx x x 4 


Xx XX XK KX XxX XxX Xx 4 


தந்திரமான யோசனை பண்ணுதல்‌ (யோசுவா 9:4) 

தந்திரமான வார்த்தைகள்‌ (2 பேது 2:3) 

தந்திரமுள்ளவர்களின்‌ நாவைத்‌ தெரிந்து கொள்ளுதல்‌ (யோபு 15:5) 
தந்திரமுள்ளவர்களின்‌ நாவு (யோபு 15:5) 


தகுந்தகாலத்திலே நிறைவேறப்‌ போகிற கர்த்தருடைய வார்த்தைகளை 
விசுவாசியாதிருத்தல்‌ (லூக்‌ 1:20) 


தகப்பன்‌ கற்பனையைக்‌ காத்துக்‌ கொள்ளாதிருத்தல்‌ (நீதி 6:20) 
தகப்பன்‌ புத்தியைக்‌ கேளாதிருத்தல்‌ (நீதி 1:8) 
தகப்பன்‌ சொல்லைக்‌ கேளாமல்‌ போதல்‌ (1 சாமு 2:25) 


தகப்பனுக்காவது தாய்க்காவது வீட்டிலாகிலும்‌ புறத்திலாகிலும்‌ பிறந்த 
குமாரத்தியாகிய சகோதரியை நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 18:9) 


தகப்பனாகிய தாவீதைப்போல கர்த்தருடைய பார்வைக்குச்‌ செம்மையாய்‌ 
இருக்கிறதைச்‌ செய்யாமலும்‌, கர்த்தருடைய கட்டளைகளையும்‌ கர்த்தரு 
டைய நியாயங்களையும்‌ கைக்கொள்ளாமலும்‌, கர்த்தருடைய வழிகளில்‌ 


நடவாமலும்‌ போதல்‌ (1 இரா 11:33) 
தகப்பனுடைய குடூம்பத்துக்கு விரோதமாய்‌ எழும்புதல்‌ (நியா 9:17) 
தகப்பனுடைய படுக்கையின்மேல்‌ ஏறுதல்‌ (ஆதி 49:4) 


தகப்பனுடைய மனைவியினிடத்தில்‌ தகப்பனுக்குப்‌ பிறந்த குமாரத்தியை 
நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 18:11) 


தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 18:8) 
தகப்பனுடைய மஞ்சத்தைத்‌ தீட்டூப்படூுத்துதல்‌ (ஆதி 49:4) 
தகப்பனுடைய மஞ்சத்தின்மேல்‌ ஏறுதல்‌ (ஆதி 49:4) 
தகப்பனுடைய மறுமனையாட்டியுடன்‌ சயனித்தல்‌ (ஆதி 35:22) 
தகப்பனுடைய அக்கிரமம்‌ (எசே 18:19) 

தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 18:12) 
தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 18:14) 


தகப்பனில்லாத பிள்ளையை முலையைவிட்டுப்‌ பறித்து, தரித்திரன்‌ 


Page 246 of 415 


போர்த்துக்‌ கொண்டிருக்கிறதை அடகுவாங்குதல்‌ (யோபு 24:9) 
தகப்பனை நிர்வாணமாக்குதல்‌ (எசே 22:10) 


தகப்பனை நோக்கி: ஏன்‌ ஐநிப்பித்தாய்‌ என்றும்‌, தாயை நோக்கி: ஏன்‌ 
பெற்றாய்‌ என்றும்‌ சொல்லுதல்‌ (ஏசா 45:10) 


தகப்பனையாவது தாயையாவது இயேசுவிலும்‌ அதிகமாய்‌ நேசித்தல்‌ (மத்‌ 
10:37) 


தகப்பனையாவது தாயையாவது நிந்தித்தல்‌ (மத்‌ 15:4) 
தகப்பனையாவது தாயையாவது நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 18:7) 


தகப்பனையாவது தாயையாவது நோக்கி: உனக்கு நான்‌ செய்யத்தக்க 
உதவி எது உண்டோ, அதைக்‌ காணிக்கையாகக்‌ கொடுக்கிறேன்‌ என்று 
சொல்லி, தன்‌ தகப்பனையாவது தன்‌ தாயையாவது கனம்பண்ணாமற்போதல்‌ 
(மத்‌ 15:5,6) 


தகப்பனையாவது தாயையாவது நோக்கி: உனக்கு நான்‌ செய்யத்தக்க 
உதவி எது உண்டோ, அதைக்‌ காணிக்கையாகக்‌ கொடுக்கிறேன்‌ என்று 
சொல்லி, தன்‌ தகப்பனையாவது தன்‌ தாயையாவது கனம்பண்ணாமற்‌ 
போனாலும்‌, அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, பாரம்பரியத்‌ 
தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருதல்‌ (மத்‌ 15:5,6) 


தகப்பனைக்‌ கனவீனப்படுத்துகிற மகனாய்‌ வாழ்தல்‌ (மீகா 7:6) 
தகப்பனைப்‌ பரியாசம்‌ பண்ணி, தாயின்‌ கட்டளையை அசட்டை பண்ணுகிற 
கண்‌ (நீதி 30:17) 


தகர்த்துப்போட்ட மேடைகளைத்‌ திரும்பவும்‌ கட்டி, பாகால்களுக்குப்‌ 
பலிபீடங்களை எடுூப்பித்து, விக்கிரகத்தோப்புகளை உண்டாக்கி, வானத்தின்‌ 
சேனையையெல்லாம்‌ பணிந்து கொண்டு, அவைகளைச்‌ சேவித்து, எருசலே 
மிலே கர்த்தருடைய நாமம்‌ என்றென்றைக்கும்‌ விளங்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களைக்‌ கட்டி, கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ இரண்டு பிராகாரங்களிலும்‌ வானத்தின்‌ சேனைகளுக்கெல்லாம்‌ 
பலிபீடங்களைக்‌ கட்டுதல்‌ (2 நாளா 33:3-5) 


தகாத காரியம்‌ (ஆதி 44:5) 
தகாத கிரியைகள்‌ (எசே 36:31) 


தகாத கற்பனையை மனதாரப்‌ பின்பற்றிப்‌ போதல்‌ (ஓசி 5:11) 


Page 247 of 415 


Xx XX XK XX XX 34 Xx % 


தகாத செய்கை (எரே 38:9) 
தகாத வார்த்தை (1 சாமு 8:6) 


தகாததாயும்‌ சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயுமிருக்கிற, முள்செடிகளையும்‌ முள்‌ 
பூண்டுகளையும்‌ முளைப்பிக்கிற நிலம்‌ (இருதயம்‌) (எபி 6:8) 


தகாததொன்றையும்‌ நடப்பித்தல்‌ (லூக்‌ 23:41) 

தப்பான எண்ணங்கொள்ளுதல்‌ (மாற்‌ 12:24) 

தப்பி நடத்தல்‌ (யோபு 19:4) 

தப்பிப்போன மார்க்கம்‌ (யாக்‌ 5:19) 

தப்பிதம்‌ (ஆதி 31:36) 

தப்பிதங்கள்‌ (மத்‌ 6:15) 

தர்க்கம்‌ (1 தீமோ 2:8) 

தர்க்கம்‌ பண்ணுதல்‌ (அப்‌ 6:9) 

தர்க்கங்களையும்‌ வாக்குவாதங்களையும்‌ பற்றி நோய்கொண்டவராய்‌ 
வாழ்தல்‌ (1 தீமோ 6:4) 

தர்க்கங்கள்‌ (2 கொரி 10:5) 

தர்தாக்‌ (கர்த்தரல்லாத ஒரு தெய்வம்‌) (2 இரா 17:31) 

தர்மஞ்செய்யும்போது, மனுஷரால்‌ புகழப்படுவதற்கு, மாயக்காரர்‌ ஆலயங்‌ 
களிலும்‌ வீதிகளிலும்‌ செய்வதுபோல, தனக்கு முன்பாகத்‌ தாரை ஊதுதல்‌ 
(மத்‌ 6:2) 

தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை தூஷித்தல்‌ (யாக்‌ 2:7) 

தரித்திரனுக்கு இரங்காதிருத்தல்‌ (நீதி 14:21) 

தரித்திரப்படூுகிறதினால்‌ திருடி, என்‌ தேவனுடைய நாமத்தை வீணிலே 
வழங்குதல்‌ (நீதி 30:11) 

தரித்திரனை மிதித்து, அவன்‌ கையிலே தானியத்தைச்‌ சுமை சுமையாய்‌ 
வாங்குதல்‌ (ஆமோ 5:11) 


தரித்திரனை ஒடுக்கி அவனை உண்டாக்கினவரை நிந்தித்தல்‌ (நீதி 14:31) 


தரித்திரனைப்‌ பகைக்கிற சகோதராய்‌ வாழ்தல்‌ (நீதி 19:7) 


Page 248 of 415 


x x x XxX 


தரித்திரரை ஒடுக்கி, எளியவர்களை நொறுக்கி, அவர்களுடைய எஜமான்‌ 
களை நோக்கி: நாங்கள்‌ குடிக்கும்படிக்‌ கொண்டு வாருங்கள்‌ என்று 
சொல்லுதல்‌ (ஆமோ 4:1) 

தரித்திரரைக்‌ கனவீனம்‌ பண்ணுதல்‌ (யாக்‌ 2:6 


தரித்திரருடைய தலையின்மேல்‌ மண்ணைவாரி இறைத்து, சிறுமையானவர்‌ 
களின்‌ வழியைப்‌ புரட்டுதல்‌ (ஆமோ 2:7) 

தரிசனக்காரரை நோக்கி: தரிசனங்‌ காணவேண்டாம்‌ என்றும்‌, ஞானதிருஷ்டிக்‌ 
காரரை நோக்கி: யதார்த்தமாய்‌ எங்களுக்குத்‌ தரிசனஞ்சொல்லாமல்‌, 
எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து, மாயமானவைகளைத்‌ 
திருஷ்டியுங்கள்‌ என்றும்‌, நீங்கள்‌ வழியை விட்டு, பாதையினின்று விலகி, 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை எங்கள்‌ முன்பாக இராமல்‌ ஓயப்பண்ணுங்கள்‌ 
என்றும்‌ சொல்லுதல்‌ (ஏசா 30:10,11) 

தயைசெய்ய நினையாமல்‌, சிறுமையும்‌ எளிமையுமானவனைத்‌ துன்பப்படுத்தி, 
மனமுறிவுள்ளவனைக்‌ கொலை செய்யும்படி தேடூதல்‌ (சங்‌ 109:16) 
தரையிலே தள்ளும்படி நோக்கிக்‌ கொண்டிருக்கிற கண்கள்‌ (சங்‌ 17:11) 
தத்தளிப்பு (ஏசா 14:3) 

தம்மைப்பற்றி உத்தம  இருதயத்தோடிருக்கிறவர்களுக்குத்‌ தம்முடைய 
வல்லமையை விளங்கப்‌ பண்ணும்படி, கர்த்தருடைய கண்கள்‌ பூமியெங்கும்‌ 
உலாவிக்‌ கொண்டிருக்கிற இந்த விஷயத்தில்‌ மதியில்லாதவராயிருத்தல்‌ (2 
நாளா 16:9) 

தம்தம்‌ கைகளிலுள்ள கொடுமை (யோனா 3:8) 

தம்தம்‌ பொல்லாத வழி (யோனா 3:8) 

தம்தம்‌ பொல்லாத வழியைவிட்டுத்‌ திரும்பாதிருத்தல்‌ (எரே 26:3) 


தம்முடைய கையில்‌ சுவாசத்தை வைத்திருக்கிறவரும்‌, வழிகளுக்கு எல்லாம்‌ 
அதிகாரியுமாகிய தேவனை மகிமைப்படுத்தாமல்‌, காணாமலும்‌ கேளாமலும்‌ 
உணராமலும்‌ இருக்கிற வெள்ளியும்‌ பொன்னும்‌ வெண்கலமும்‌ இரும்பும்‌ 
மரமும்‌ கல்லுமாகிய தேவர்களைப்‌ புகழ்தல்‌ (தானி 5:23) 


தம்முடைய அடியானானுக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தல்‌ (1 சாமு 19:4) 
தம்மிடத்திற்குத்‌ திரும்பப்பண்ணக்‌ கர்த்தர்‌ அவர்களிடத்திலே தீர்க்கதரிசி 


களை அனுப்பும்போதும்‌, ஜனங்களைத்‌ திடச்சாட்சியாகக்‌ கடிந்துகொள்ளும்‌ 


Page 249 of 415 


Xx XX x XxX 


போதும்‌ செவிகொடாதிருத்தல்‌ (2 நாளா 24:19) 
தமஸ்குவின்‌ தெய்வங்கள்‌ (2 நாளா 28:23) 
தமஸ்குவினுடைய மூன்று பாதகங்கள்‌ (ஆமோ 1:3) 
தமஸ்குவினுடைய நாலு பாதகங்கள்‌ (ஆமோ 1:3) 


தமது பரிசுத்த ஆவியை நமக்குத்‌ தந்தருளின தேவனையே அசட்டை 
பண்ணுதல்‌ (1 தெச 4:8) 


தட்டார்‌ வார்ப்பித்த விக்கிரகம்‌ (எரே 51:17) 


தங்களை யூதரென்று சொல்லியும்‌ யூதராயிராமல்‌ சாத்தானுடைய கூட்டமாயி 
ருக்கிறவர்கள்‌ செய்யும்‌ தூஷணம்‌ (வெளி 2:9) 


தங்களை உயர்த்தி, கர்த்தரின்‌ முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதைச்‌ 
செய்தல்‌ (எசே 16:50) 


தங்களை உணீமையுள்ளவர்களாய்க்‌ காண்பிக்கிற வேவுகாரராய்‌ வாழ்தல்‌ 
(லூக்‌ 20:20) 


தங்களை மிகவும்‌ கெடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (ஓசி 9:9) 
தங்களை மறுபடியும்‌ மெச்சிக்‌ கொள்ளுதல்‌ (2 கொரி 5:12) 


தங்களை ஞானிகளென்று சொல்லியும்‌ பயித்தியக்காரராகி, அழிவில்லாத 
தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள்‌ பறவைகள்‌ மிருகங்கள்‌ 
ஊரும்‌ பிராணிகள்‌ ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுதல்‌ 
(ரோம 1:22,23) 


தங்களை வஞ்சித்தல்‌ (யாக்‌ 1:22) 
தங்களைக்‌ கிரயத்துக்குக்கொண்ட ஆண்டவரை மறுதலித்தல்‌ (2 பேது 2:1) 


தங்களைக்‌ கெடுத்து, அருவருப்பான கிரியைகளைச்‌ செய்து வருதல்‌ (சங்‌ 
14:1) 


தங்களைக்‌ கெடுத்து, அருவருப்பான அக்கிரமங்களைச்‌ செய்து வருதல்‌ 
(சங்‌ 53:1) 


தங்களைக்‌ கெடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (உபா 32:5) 
தங்களைக்‌ கெடுத்துக்‌ கொண்டிருத்தல்‌ (2 நாளா 27:2) 


தங்களைக்‌ கொண்டு தங்களை அளந்துகொண்டு, தங்களுக்கே தங்களை 


Page 250 of 415 


Xx XxX KX 3 34 34 x 4 


Xx XxX x XxX 


ஒப்பிட்டுக்‌ கொள்ளுதல்‌ (2 கொரி 10:12) 

தங்களைத்‌ தாங்களே பரிசுத்தப்படுத்திக்‌ கொள்ளுதல்‌ (ஏசா 66:17) 
தங்களைத்‌ தாங்களே மேய்த்துக்‌ கொள்ளுதல்‌ (யூதா :12) 

தங்களைத்‌ தாங்களே மெச்சிக்‌ கொள்ளுதல்‌ (2 கொரி 10:12) 
தங்களைத்‌ தீட்டுப்படுத்துதல்‌ (லேவி 18:24) 

தங்களையே புத்திமான்௧ளென்று எண்ணுதல்‌ (ரோம 11:25) 
தங்களையே பிரசங்கித்தல்‌ (2 கொரி 4:5) 

தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின்‌ மேய்ப்பராய்‌ வாழ்தல்‌ (எசே 34:2) 


தங்களைச்‌ சுத்தம்பண்ணிக்‌ கொள்ளாதிருந்தும்‌, எழுதியிராத பிரகாரமாகப்‌ 
பஸ்காவைச்‌ சாப்பிடுதல்‌ (2 நாளா 30:18) 

தங்களைச்‌ சுற்றிலுமிருந்த தங்கள்‌ எல்லாச்‌ சத்துருக்களின்‌ கையினின்றும்‌ 
தங்களை இரட்சித்த தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை நினையாமல்‌ வாழ்தல்‌ 
(நியா 8:34) 


தங்கள்‌ இச்சைக்கேற்ற போஜனத்தைக்‌ கேட்டு, தங்கள்‌ இருதயத்தில்‌ 


தேவனைப்‌ பரீட்சை பார்த்தல்‌ (சங்‌ 78:18) 


தங்கள்‌ இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத 


விதமாய்‌ விண்ணப்பம்‌ பண்ணுதல்‌ (யாக்‌ 4:3) 

தங்கள்‌ இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருத்தல்‌ (யூதா :16) 
தங்கள்‌ இச்சையை வெறுக்காதிருத்தல்‌ (சங்‌ 78:30) 

தங்கள்‌ இரத்தத்திற்கே பதிவிருத்தல்‌ (நீதி 1:18) 


தங்கள்‌ இருதயத்தின்‌ வஞ்சகத்தையே தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுதல்‌ (எரே 
23:26) 


தங்கள்‌ இருதயத்திலே: ஆ, ஆ, இதுவே நாங்கள்‌ விரும்பினது என்று 
சொல்லுதல்‌ (சங்‌ 35:25) 


தங்கள்‌ இருதயத்திலே: அவனை விழுங்கிவிட்டோம்‌ என்று பேசுதல்‌ (சங்‌ 
35:25) 


தங்கள்‌ இருதயத்தில்‌ இருக்கிறதையே எடுத்துத்‌ தீர்க்கதரிசனஞ்சொல்லுதல்‌ 
(எசே 13:2) 


Page 251 of 415 


Xx XxX KX 4 x XxX 


தங்கள்‌ இருதயத்தில்‌ பொல்லாப்புகளைச்‌ சிந்தித்து, யுத்தஞ்செய்ய நாள்‌ 
தோறும்‌ கூட்டங்கூடுூதல்‌ (சங்‌ 140:2) 


தங்கள்‌ இருதயத்திலுள்ள இச்சைகள்‌ (ரோம 1:24) 
தங்கள்‌ இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர்‌ தங்கள்‌ 
சரீரங்களை அவமானப்படுத்துதல்‌ (ரோம 1:24) 


தங்கள்‌ ஜனத்தை கர்த்தரின்‌ கைக்குத்‌ தப்புவிக்காதே போன ஜனத்தின்‌ 
தெய்வங்களை நாடுதல்‌ (2 நாளா 25:15) 


தங்கள்‌ ஜனத்தை கர்த்தரின்‌ கைக்குத்‌ தப்புவிக்காதேபோன ஜனத்தின்‌ 
தெய்வங்கள்‌ (2 நாளா 25:15) 


தங்கள்‌ உயர்த்தியினாலே தங்கள்மேல்‌ நம்பிக்கை வைத்தல்‌ (எசே 31:14) 
தங்கள்‌ உயர்த்தியினாலே மேட்டிமை கொள்ளுதல்‌ (எசே 31:14) 

தங்கள்‌ உதடூகளினால்‌ இயேசுவை கனம்பண்ணுதல்‌ (மாற்‌ 7:6 

தங்கள்‌ நாவைப்‌ பட்டயத்தைப்போல்‌ கூர்மையாக்குதல்‌ (சங்‌ 64:3) 

தங்கள்‌ நாவுகளால்‌ வஞ்சனை செய்தல்‌ (ரோம 3:13) 

தங்கள்‌ நரகலான  விக்கிரகங்களைப்‌ பின்பற்றி, கர்த்தரை விட்டுப்‌ 
பேதலித்துப்‌ போதல்‌ (எசே 14:5) 


தங்கள்‌ நரகலான விக்கிரகங்களைத்‌ தங்கள்‌ இருதயத்தின்மேல்‌ நாட்டி, 
தங்கள்‌ அக்கிரமமாகிய இடறலைத்‌ தங்கள்‌ முகத்துக்கு எதிராக வைத்துக்‌ 
கொண்டிருத்தல்‌ (எசே 14:3) 

தங்கள்‌ நரகலான விக்கிரகங்களோடே விபசாரம்பண்ணி, தாங்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பெற்ற தங்கள்‌ பிள்ளைகளையும்‌ அவைகளுக்கு இரையாகத்‌ 
தீக்கடக்கப்‌ பண்ணுதல்‌ (எசே 23:37) 

தங்கள்‌ நரகலான விக்கிரகங்களின்‌ பின்னே சோரம்‌ போகிற தங்கள்‌ 
கண்கள்‌ (எசே 6:9) 

தங்கள்‌ காப்புநாடாக்களை அகலமாக்கி, தங்கள்‌ வஸ்திரங்களின்‌ 
தொங்கல்களைப்‌ பெரிதாக்கி, விருந்துகளில்‌ முதன்மையான இடங்களையும்‌, 
ஜெபஆலயங்களில்‌ முதன்மையான ஆசனங்களையும்‌, சந்தைவெளிகளில்‌ 
வந்தனங்களையும்‌, மனுஷரால்‌ ரபீ; ரபீ; என்று அழைக்கப்படுவதையும்‌ 
விரும்புதல்‌ (மத்‌ 23:5-7) 


தங்கள்‌ கால்களை அடக்கிக்‌ கொள்ளாமல்‌, அலைய விரும்புதல்‌ (எரே 


Page 252 of 415 


Xx xX x XxX 


14:10) 

தங்கள்‌ குமாரரையும்‌ தங்கள்‌ குமாரத்திகளையும்‌ பிசாசுகளுக்குப்‌ 
பலியிடுதல்‌ (சங்‌ 106:37) 

தங்கள்‌ குமாரரையும்‌ தங்கள்‌ குமாரத்திகளையும்‌ தங்கள்‌ தேவர்களுக்கு 
அக்கினியிலே சுட்டெரித்தல்‌ (உபா 12:31) 


தங்கள்‌ குமாரரையும்‌ தங்கள்‌ குமாரத்திகளையும்‌ அக்கினியிலே 
தகனிக்கிறதற்காக, அவர்கள்‌ இன்னோம்‌ குமாரனின்‌ பள்ளத்தாக்கிலுள்ள 
தோப்பேத்தின்‌ மேடைகளைக்‌ கட்டூதல்‌ (எரே 7:31) 


தங்கள்‌ குமாரரையும்‌ தங்கள்‌ குமாரத்திகளையும்‌ அக்கினியிலே தகனித்தல்‌ 
(எரே 7:31) 


தங்கள்‌ கிரியைகளையெல்லாம்‌ மனுஷர்‌ காணவேண்டுமென்று செய்தல்‌ (மத்‌ 
23:5) 


தங்கள்‌ கிரியைகளினால்‌ அசுத்தமாகி, தங்கள்‌ செய்கைகளினால்‌ சோரம்‌ 
போதல்‌ (சங்‌ 106:39) 


தங்கள்‌ கிரியைகளில்‌ பொல்லாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (மீகா 3:4) 
தங்கள்‌ கண்களால்‌ நோக்கின அருவருப்புகளைத்‌ தள்ளிப்போடாமலும்‌, 
எகிப்தின்‌ நரகலான விக்கிரகங்களை விடாமலும்‌ இருத்தல்‌ (எசே 20:8) 


தங்கள்‌ கண்களால்‌ நோக்கின அருவருப்புகளைத்‌ தள்ளிவிடாமல்‌ எகிப்தின்‌ 


நரகலான விக்கிரகங்களால்‌ தீட்டுப்படூதல்‌ (எசே 20:7) 

தங்கள்‌ கண்களினால்‌ காணாமலும்‌, தங்கள்‌ காதுகளினால்‌ கேளாமலும்‌, 
தங்கள்‌ இருதயத்தினால்‌ உணர்ந்து குணப்படாமலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
ஆரோக்கியமாக்காமலுமிருக்க, இருதயத்தைக்‌ கொழுத்ததாக்கி, காதுகளை 
மந்தப்படுத்தி, கண்களை மூடிப்போடூதல்‌ (ஏசா 6:10) 

தங்கள்‌ பார்வைக்கு ஞானிகளும்‌, தங்கள்‌ எண்ணத்துக்குப்‌ 
புத்திமான்களுமாய்‌ இருத்தல்‌ (ஏசா 5:21) 

தங்கள்‌ பாதைகளைத்தாங்களே கோணலாக்கிக்‌ கொள்ளுதல்‌ (ஏசா 59:8) 
தங்கள்‌ பாவங்களை நிறைவாக்குதல்‌ (1 தெச 2:16) 

தங்கள்‌ பாவங்கள்‌ (நெகே 9:2) 

தங்கள்‌ படுக்கைகளில்‌ அலறுகிறபோது, தங்கள்‌ இருதயத்தில்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடாதிருத்தல்‌ (ஓசி 7:14) 


Page 253 of 415 


33 x x 


தங்கள்‌ பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரைவிட்ட, வேறே தேவர்களைப்‌ பற்றிக்கொண்டு, 
அவைகளை நமஸ்கரித்து, சேவித்தல்‌ (2 நாளா 7:22) 


தங்கள்‌ பிதாக்களைப்போல வழி விலகி, துரோகம்‌ பண்ணி, மோசம்‌ 
போக்கும்‌ வில்லைப்போல்‌ துவண்டு, தங்கள்‌ மேடைகளினால்‌ கர்த்தருக்குக்‌ 
கோபமூட்டி, தங்கள்‌ விக்கிரகங்களினால்‌ எரிச்சல்‌ உண்டாக்குதல்‌ (சங்‌ 
78:57,58) 


தங்கள்‌ பிதாக்களின்‌ அக்கிரமங்கள்‌ (லேவி 26:39) 
தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனுக்குத்‌ துரோகம்‌ பண்ணி, தேவன்‌ அவர்களுக்கு 


முன்பாக அழித்திருந்த தேச ஜனங்களின்‌ தேவர்களைப்‌ பின்பற்றிச்‌ சோரம்‌ 
போதல்‌ (1 நாளா 5:25) 


தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ ஆலயத்தை விட்டு விட்டு, 
தோப்பு விக்கிரகங்களையும்‌ சிலைகளையும்‌ சேவித்தல்‌ (2 நாளா 24:18) 


தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரை விட்டூ வி௫தல்‌ (2 நாளா 24:24) 


தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்குதல்‌ (2 
நாளா 34:33) 


தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரை விடூதல்‌ (2 நாளா 28:6) 
தங்கள்‌ பிதாவாகிய பிசாசானவனால்‌ உண்டாயிருத்தல்‌ (யோவா 8:44) 
தங்கள்‌ பிதாவின்‌ (பிசாசின்‌) கிரியைகளைச்‌ செய்தல்‌ (யோவா 8:41) 


தங்கள்‌ பிதாவினுடைய (பிசாசினுடைய) இச்சைகளின்படி செய்ய 
மனதாயிருத்தல்‌ (யோவா 8:44) 


தங்கள்‌ பிள்ளைகளை அக்கினியில்‌ தகனித்து வருதல்‌ (2 இரா 17:31) 


தங்கள்‌ பிள்ளைகளைப்‌ பாகாலுக்குத்‌ தகனபலிகளாகத்‌ தகனிக்கும்படி 
பாகாலின்‌ மேடைகளைக்‌ கட்டுதல்‌ (எரே 19:5) 

தங்கள்‌ பிள்ளைகளைத்‌ தங்கள்‌ நரகலான  விக்கிரகங்களுக்கென்று 
பலியிட்டபின்பு, கர்த்தருடைய பரிசுத்தஸ்தலத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்க 
அந்நாளில்தானே கர்த்தருடைய ஆலயத்தின்‌ நடுவிலே பிரவேசித்தல்‌ (எசே 
23:39) 


தங்கள்‌ பிராணனுக்கே ஒளிவைத்திருத்தல்‌ (நீதி 1:18) 


Page 254 of 415 


தங்கள்‌ புருஷரிடத்திலும்‌, தங்கள்‌ பிள்ளைகளிடத்திலும்‌ அன்பில்லாமை (தீத்‌ 
2:4) 

தங்கள்‌ புருஷரையும்‌ தங்கள்‌ பிள்ளைகளையும்‌ அருவருத்தல்‌ (எசே 16:45) 
தங்கள்‌ பற்களினால்‌ கடிக்கிறவர்களாயிருந்து, சமாதானமென்று சொல்லி, 
தங்கள்‌ வாய்க்கு உணவைக்‌ கொடாதவனுக்கு விரோதமாகச்‌ சண்டைக்கு 
ஆயத்தம்‌ பண்ணி, கர்த்தருடைய ஜனத்தை மோசம்‌ போக்குகிற தீர்க்கதரிசி 


களாய்‌ வாழ்தல்‌ (மீகா 3:5) 


தங்கள்‌ கைகளின்‌ கிரியையையும்‌, தங்கள்‌ விரல்கள்‌ உண்டு பண்ணின 


தையும்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (ஏசா 2:8) 


தங்கள்‌ கைகளின்‌ செய்கையினாலே கர்த்தருக்குக்‌ கோபத்தையே 


உண்டாக்கி வருதல்‌ (எரே 32:30) 

தங்கள்‌ துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரராய்‌ 
வாழ்தல்‌ (யூதா :18) 

தங்கள்‌ தப்பிதம்‌ (ரோம 1:27) 

தங்கள்‌ தலையை மொட்டையடித்து, தங்கள்‌ தாடியின்‌ ஓரங்களைச்‌ 
சிரைத்துப்‌ போட்டு தங்கள்‌ தேகத்தைக்‌ கீறிக்கொள்ளுதல்‌ (லேவி 21:5) 
தங்கள்‌ தலையைத்‌ துலுக்குதல்‌ (சங்‌ 109:25) 

தங்கள்‌ முந்தின முறைகளின்படியே செய்து வருதல்‌ (2 இரா 17:34) 

தங்கள்‌ மகிமையைப்‌ புல்லைத்‌ தின்கிற மாட்டின்‌ சாயலாக மாற்றுதல்‌ (சங்‌ 
106:20) 


தங்கள்‌ முகங்களைக்‌ கன்மலையைப்பார்க்கிலும்‌ கெட்டியாக்கி, திரும்ப 
மாட்டோம்‌ என்று சொல்லுதல்‌ (எரே 5:3) 

தங்கள்‌ முகங்கள்‌ வெட்கத்துக்குட்படும்படி அவர்கள்‌ தங்களுக்கே 
அல்லவோ மனமடிவுண்டாக்குதல்‌ (எரே 7:19) 

தங்கள்‌ முதுகைக்‌ கர்த்தருடைய ஆலயத்துக்கும்‌ தங்கள்‌ முகத்தைக்‌ கீழ்த்‌ 
திசைக்கும்‌ நேராகத்‌ திருப்பினவர்களாய்க்‌ கிழக்கே இருக்கும்‌ சூரியனை 
நமஸ்கரித்தல்‌ (எசே 8:16) 


தங்கள்‌ அக்கிரமங்கள்‌ (லேவி 26:39) 
தங்கள்‌ அக்கிரமங்களுக்கும்‌ மலைகளில்‌ தூபங்காட்டி, மேடைகளின்மேல்‌ 


கர்த்தரை நிந்தித்த பிதாக்களுடைய அக்கிரமங்கள்‌ (ஏசா 65:7) 


Page 255 of 415 


x x x x 


Xx XxX KX 4 x 4 


தங்கள்‌ அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்குதல்‌ (ஆதி 49:6) 
தங்கள்‌ அகங்காரம்‌ (ஆதி 49:6) 


தங்கள்‌ ஆத்துமாக்களுக்கே கேடூண்டாக்கின பாவிகளாய்‌ வாழ்தல்‌ (எண்‌ 
16:38) 


தங்கள்‌ அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடலலைகளும்‌, 


மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருத்தல்‌ (யூதா :13) 

தங்கள்‌ அவமானங்களை நுரைதள்ளுகிற அமளியான கடலலைகளாய்‌ 
வாழ்தல்‌ (யூதா :13) 

தங்கள்‌ அருவருப்புகளையெல்லாம்‌ விவரித்தல்‌ (எசே 12:16) 

தங்கள்‌ அருவருப்புகளின்மேல்‌ விருப்பமாயிருக்கிற ஆத்துமா (ஏசா 66:3) 
தங்கள்‌ ஆண்டவனுக்குக்‌ குற்றம்‌ செய்தல்‌ (ஆதி 40:1) 


தங்கள்‌ யோசனையினால்‌ அவருக்கு விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணுதல்‌ (சங்‌ 
106:43) 


தங்கள்‌ யோசனைகளின்படியே நடத்தல்‌ (சங்‌ 81:12) 


தங்கள்‌ கொப்புகளின்‌ தழைக்குள்ளே தங்கள்‌ நுனிக்கிளையை ஓங்கவிடுதல்‌ 
(எசே 31:14) 


தங்கள்‌ கோபத்தினாலே புருஷனைக்‌ கொல்லுதல்‌ (ஆதி 49:6) 


தங்கள்‌ கோபத்தினாலே ஒரு புருஷனைக்‌ கொன்று, தங்கள்‌ அகங்காரத்‌ 
தினாலே அரண்களை நிர்மூலமாக்குதல்‌ (ஆதி 49:6) 


தங்கள்‌ கோணலான வழிகளுக்குச்‌ சாய்தல்‌ (சங்‌ 125:5) 

தங்கள்‌ கேட்டிலே கெட்டழிதல்‌ (2பேது 2:12) 

தங்கள்‌ பொல்லாத இருதயத்தின்‌ இச்சையின்படி நடத்தல்‌ (எரே 3:17) 
தங்கள்‌ பொல்லாத வழியைவிட்டுத்‌ திரும்பாதிருத்தல்‌ (எரே 36:3) 
தங்கள்‌ தொழுவத்தை மறந்துவிட்ட கர்த்தருடைய ஜனங்கள்‌ (எரே 50:6 


தங்கள்‌ தேசத்தின்‌ செழிப்புக்குச்‌ சரியாய்ச்‌ சிறப்பான சிலைகளைச்‌ செய்தல்‌ 
(ஓசி 10:1) 


தங்கள்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்பட்டிராமல்‌ சோரமார்க்கம்‌ போதல்‌ (ஓசி 4:12) 


Page 256 of 415 


தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ உடன்படிக்கையை விட்டூவிட்டு, அந்நிய 
தேவர்களைப்‌ பணிந்து கொண்டு, அவைகளுக்கு ஆராதனை செய்தல்‌ (எரே 
22:9) 

தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ திரும்பாமலும்‌, இவை எல்லாவற்றிலும்‌ 
அவரைத்‌ தேடாமலும்‌ இருத்தல்‌ (ஓசி 7:10) 

தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கென்றே மேடைகளில்‌ பலியிட்டு வருதல்‌ (2 
நாளா 33:17) 

தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேளாமலும்‌, புத்தியை 
ஏற்றுக்கொள்ளாமலும்‌ இருக்கிற ஜாதியாய்‌ வாழ்தல்‌ (எரே 7:28) 

தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்குச்‌ செவிகொடாமல்‌, 
அவருடைய உடன்படிக்கையையும்‌ கர்த்தரின்‌ தாசனாகிய மோசே கற்பித்த 
யாவற்றையும்‌ மீறி, அதற்குச்‌ செவிகொடாமலும்‌ அதின்படி செய்யாமலும்‌ 
போதல்‌ (2 இரா 18:12) 

தங்கள்‌ தேவனிடத்துக்குத்‌ திரும்புவதற்குத்‌ தங்கள்‌ கிரியைகளைச்‌ சீர்திருத்‌ 
தாமலிருத்தல்‌ (ஓசி 5:4) 

தங்கள்‌ தேவர்களைப்‌ பின்பற்றும்படி இருதயத்தைச்‌ சாயப்பண்ணுதல்‌ (1 
இரா 11:2) 

தங்கள்‌ தேவர்களைத்‌ தங்களுக்கு உண்டுபண்ணி, அந்தந்த ஜாதியார்‌ குடி 
யேறின தங்கள்‌ தங்கள்‌ பட்டணங்களில்‌ சமாரியர்‌ உண்டு பண்ணின 
மேடைகளின்‌ கோவில்களில்‌ வைத்தல்‌ (2 இரா 17:29) 

தங்கள்‌ தேவர்களைச்‌ சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றுவதும்‌ அல்லாமல்‌, 
கர்த்தருடைய குமாரரையும்‌ தங்கள்‌ தேவர்களைச்‌ சோரமார்க்கமாய்ப்‌ 
பின்பற்றும்படி செய்தல்‌ (யாத்‌ 34:16) 

தங்கள்‌ தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டிப்‌ பலியிடுதல்‌ (1 இரா 11:8) 


தங்கள்‌ தேவர்களுக்குச்‌ செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகள்‌ (உபா 
20:18) 


தங்கள்‌ தேவர்களுக்குச்‌ செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்‌ 
படியே செய்ய கற்றுக்‌ கொடுத்தல்‌ (உபா 20:18) 


தங்கள்‌ செல்வத்தை நம்பி தங்கள்‌ திரளான ஜசுவரியத்தினால்‌ பெருமை 


பாராட்டுதல்‌ (சங்‌ 49:6) 


தங்கள்‌ சுரூபங்களினாலும்‌ அந்நியரின்‌ மாயைகளினாலும்‌ கர்த்தருக்குக்‌ 


Page 257 of 415 


Xx xX x XxX 


கோபமுண்டாக்குதல்‌ (எரே 8:19) 


தங்கள்‌ சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களைத்‌ தங்களுக்குத்‌ திரளாகச்‌ 


சேர்த்துக்‌ கொள்ளுதல்‌ (2 தீமோ 4:3) 


தங்கள்‌ சுய இச்சைகளின்படியே நடக்கிற பரியாசக்காரராய்‌ வாழ்தல்‌ (2 
பேது 3:3) 


தங்கள்‌ சுயதிட்டங்கள்‌ முறைமைகளின்படியாகிலும்‌, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
என்று பேரிட்ட யாக்கோபின்‌ புத்திரருக்குக்‌ கற்பித்த நியாயப்பிரமாணத்திற்கும்‌ 
கற்பனைக்கும்‌ ஒத்தபடியாகிலும்‌ செய்யாதிருத்தல்‌ (2 இரா 17:34) 


தங்கள்‌ சுயதேசத்திலே குடியிருக்கையில்‌ அதைத்‌ தங்கள்‌ நடக்கையினாலும்‌ 
தங்கள்‌ கிரியைகளினாலும்‌ தீட்டூப்படுத்துதல்‌ (எசே 36:17) 


தங்கள்‌ சம்பளமே போதுமென்றும்‌ இராதிருத்தல்‌ (லூக்‌ 3:14) 
தங்கள்‌ சிறுவயதுமுதல்‌ கர்த்தர்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதையே செய்து 
வருதல்‌ (எரே 32:30) 


தங்கள்‌ வாயினாலே இன்பமாய்ப்‌ பேசியும்‌ அவர்கள்‌ இருதயமோ பொருளா 


சையைப்‌ பின்பற்றிப்‌ போதல்‌ (எசே 33:31) 


தங்கள்‌ வாயினால்‌ இயேசுவிடத்தில்‌ சேர்ந்து, தங்கள்‌ உதடூகளினால்‌ 


இயேசுவைக்‌ கனம்‌ பண்ணுதல்‌ (மத்‌ 15:8) 


தங்கள்‌ வாயினால்‌ கர்த்தரிடத்தில்‌ சேர்ந்து, தங்கள்‌ உதடூகளினால்‌ 


கர்த்தரை கனம்‌ பண்ணுதல்‌ (ஏசா 29:13) 


தங்கள்‌ வாயினால்‌ கர்த்தருக்கு இச்சகம்பேசி, தங்கள்‌ நாவினால்‌ 


கர்த்தரிடத்தில்‌ பொய்‌ சொல்லுதல்‌ (சங்‌ 78:36) 

தங்கள்‌ வாயினால்‌ ஆசீர்வதித்து, தங்கள்‌ உள்ளத்தில்‌ சபித்தல்‌ (சங்‌ 62:4) 
தங்கள்‌ வார்த்தைகளைக்‌ கக்குதல்‌ (சங்‌ 59:7) 

தங்கள்‌ வழிகளையே தெரிந்து கொள்ளுதல்‌ (ஏசா 66:3) 

தங்கள்‌ வழியை மாறுபாடாக்கி, தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
மறந்திருத்தல்‌ (எரே 3:21) 

தங்கள்‌ வழியைக்‌ கெடுத்துக்‌ கொண்டிருத்தல்‌ (ஆதி 6:12) 


தங்கள்‌ விக்கிரகமாகிய மரத்தைச்‌ சுமந்து, இரட்சிக்கமாட்டாத தேவனைத்‌ 
தொழுது கொள்ளுகிற அறிவில்லாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 45:20) 


Page 258 of 415 


தங்கள்‌ வீணான சிந்தையிலே நடக்கிறதுபோல நடத்தல்‌ (எபே 4:17) 


தங்கள்‌ வருத்தங்களாலும்‌, தங்கள்‌ புண்களாலும்‌, பரலோகத்தின்‌ தேவனைத்‌ 
தூஷித்தல்‌ (வெளி 16:11) 

தங்கள்‌ வருத்தங்களாலும்‌, தங்கள்‌ புண்களாலும்‌, பரலோகத்தின்‌ தேவனைத்‌ 
தூஷித்தார்களேயல்லாமல்‌, தங்கள்‌ கிரியைகளை விட்டூ மனந்திரும்பாதி 
ருத்தல்‌ (வெளி 16:11) 

தங்கள்‌ ராஜ்யத்திலும்‌, கர்த்தர்‌ கொடுத்த கர்த்தருடைய பெரிய தயையிலும்‌, 
கர்த்தர்‌ முன்பாகத்‌ திறந்துவைத்த விசாலமும்‌ செழிப்புமான தேசத்திலும்‌ 
கர்த்தருக்கு ஊழியஞ்செய்யாமலும்‌, துர்க்கருமங்களை விட்டூத்‌ திரும்பாமலும்‌ 
போதல்‌ (நெகே 9:35) 

தங்கள்‌ எல்லைகளை  விஸ்தாரமாக்கும்படிக்குக்‌ கீலேயாத்‌ தேசத்தின்‌ 
கர்ப்பஸதிரீகளைக்‌ கீறிப்போடுதல்‌ (ஆமோ 1:13) 

தங்கள்மேல்‌ சாபத்தை வரப்பண்ணுகிறதை அறிந்திருந்தும்‌, அடக்காமற்‌ 
போன பாவம்‌ (1 சாமு 3:13) 

தங்கள்மேல்‌ சாபத்தை வரப்பண்ணுதல்‌ (1 சாமு 3:13) 

தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால்‌ திருப்தியானபின்பு இருதயம்‌ மேட்டிமை 
யாகி கர்த்தரை மறந்து போதல்‌ (ஓசி 13:6) 

தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து, கர்த்தருக்குக்‌ கோபம்‌ 
உண்டாக்குதல்‌ (1 இரா 14:15) 

தங்களுக்கு வரும்‌ கிருபையைப்‌ போக்கடித்தல்‌ (யோனா 2:8) 

தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, அதைப்‌ பணிந்து கொண்டு, 
அதற்குப்‌ பலியிடுதல்‌ (யாத்‌ 32:8) 

தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, அதைப்‌ பணிந்து கொண்டு, 
அதற்குப்‌ பலியிட்டு: இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து 
அழைத்துக்‌ கொண்டு வந்த உங்கள்‌ தெய்வங்கள்‌ இவைகளே என்று 
சொல்லுதல்‌ (யாத்‌ 32:8) 

தங்களுக்குக்‌ கேடுண்டாகத்‌ தேவனுடைய ஆலோசனையைத்‌ தள்ளிவிடுதல்‌ 
(லூக்‌ 7:30) 

தங்களுக்குப்‌ பாவமாக தங்கள்‌ கைகள்‌ வெள்ளி விக்கிரகங்களையும்‌, 


பொன்‌ விக்கிரகங்களையும்‌ செய்தல்‌ (ஏசா 31:7) 


Page 259 of 415 


Xx XX Xx x Xx 


xX x x x 


Xx XxX xX Xx % 


தங்களுக்குப்‌ போதுமென்கிற மட்டும்‌ கொள்ளையடித்தல்‌ (எரே 49:9) 
தங்களுக்குத்‌ தீவிரமான அழிவை வருவித்துக்‌ கொள்ளுதல்‌ (2 பேது 2:1) 
தங்களுக்குத்‌ தெரியாதவைகளைத்‌ தூஷித்தல்‌ (யூதா :10) 
தங்களுக்குள்ளே இயேசுவின்‌ உபதேசம்‌ இடம்பெறாதிருத்தல்‌ (யோவா 8:37) 


தங்களுக்குள்ளே கர்த்தர்‌ காட்டின சகல அடையாளங்களையும்‌ கண்டும்‌, 


கர்த்தரை விசுவாசியாதிருத்தல்‌ (எண்‌ 14:11) 


தங்களுக்குள்ளே பேதகம்‌ பண்ணி, தகாத சிந்தனைகளோடே நிதானிக்கிற 
வர்களாயிருத்தல்‌ (யாக்‌ 2:4) 
தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால்‌, கொஞ்சக்காலமாத்திரம்‌ 


நிலைத்திருந்து வசனத்தினிமித்தம்‌ உபத்திரவமும்‌ துன்பமும்‌ உண்டான 
வுடனே இடறலடைதல்‌ (மாற்‌ 4:17) 


தங்களுக்குள்ளே வாக்குவாதம்‌ பண்ணுதல்‌ (யோவா 6:52) 

தங்களுக்குள்ளே எவன்‌ பெரியவன்‌ என்று வழியில்‌ தர்க்கம்‌ பண்ணுதல்‌ 
(மாற்‌ 9:34) 

தங்களுக்கே தீமையை வருவித்துக்‌ கொள்ளுதல்‌ (ஏசா 3:9) 


தங்களுடைய இருதயத்தில்‌ இருக்கிறதையே எடுத்து, தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லுதல்‌ (எசே 13:17) 


தங்களுடைய கிரியைகளைவிட்டூ மனந்திரும்பாமல்‌ வாழ்தல்‌ (வெளி 2:22) 
தங்களுடைய ஆதிமேன்மையைக்‌ காத்துக்‌ கொள்ளாதிருத்தல்‌ (யூதா :6) 
தங்களுடைய சகல அருவருப்புகள்‌ (எசே 6:9) 


தங்களில்‌ எவன்‌ பெரியவனாயிருப்பான்‌ என்று வாக்குவாதம்‌ உண்டாதல்‌ 
(லூக்‌ 22:24) 


தங்களில்‌ எவன்‌ பெரியவனாயிருப்பானென்கிற வாக்குவாதம்‌ (லூக்‌ 9:46) 
தசமபாகத்திலும்‌ காணிக்கைகளிலும்‌ கர்த்தரை வஞ்சித்தல்‌ (மல்‌ 3:8) 
தள்ளிவிடப்பட்டவளை விவாகம்‌ பண்ணி விபசாரஞ்செய்தல்‌ (மத்‌ 19:9) 
தள்ளிவிடுதல்‌ (மல்‌ 2:16) 


தவறுதல்‌ (நீதி 14:22) 


Page 260 of 415 


Xx KX XK xX x Xx 


Xx XX XK XX XX XX XX Xx % 


தற்புகழை நாடுதல்‌ (நீதி 25:27) 

தற்பிரியராய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:2) 

தற்பொழிவை நாடூதல்‌ (1 கொரி 13:5) 

தற்பொழிவு (யூதா :16) 

தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்தல்‌ (யூதா :16) 

தண்டாயுதத்துக்கும்‌ கட்கத்துக்கும்‌ கூர்மையான அம்புக்கும்‌ ஒப்பானவனாய்‌ 
வாழ்தல்‌ (நீதி 25:18) 


தண்ணீர்‌ நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளைத்‌ தங்களுக்கு 
வெட்டிக்‌ கொள்ளுதல்‌ (எரே 2:13) 


தண்ணீரில்லாத கிணறுகளாய்‌ வாழ்தல்‌ (2 பேது 2:17) 


தண்ணீரில்லாத கிணறுகளும்‌, சுழல்காற்றினால்‌ அடியுண்டோடுகிற மேகங்க 
ளுமாயிருத்தல்‌ (2 பேது 2:17) 
தாய்‌ தகப்பன்‌ இல்லாதவர்களின்‌ கழுதையை ஓட்டிக்கொண்டுபோய்‌, 


விதவையின்‌ மாட்டை ஈடாக எடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (யோபு 24:3) 

தாய்‌ தகப்பன்‌ இல்லாதவர்களின்‌ புயங்கள்‌ முறித்தல்‌ (யோபு 22:9) 

தாய்‌ தகப்பன்மாரை அடிக்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 1:9) 

தாய்‌ தகப்பன்மாருக்குக்‌ கீழ்ப்படியாதவராய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:2) 

தாய்‌ வயதுசென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணுதல்‌ (நீதி 23:22) 
தாயின்‌ கர்ப்பந்தொடங்கி மீறுகிறவனென்று பெயர்‌ பெறுதல்‌ (ஏசா 48:8) 
தாயின்‌ பாவம்‌ (சங்‌ 109:14) 

தாயின்‌ மகனுக்கு அவதூறு உண்டாக்குதல்‌ (சங்‌ 50:20) 

தாயின்‌ போதகத்தைத்‌ தள்ளுதல்‌ (நீதி 1:8) 


தாயின்‌ வயிற்றிலிருந்து பிறந்தது முதல்‌ பொய்‌ சொல்லி வழிதப்பிப்‌ போதல்‌ 
(சங்‌ 58:3) 


தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 20:19) 


தான்‌ உண்டுபண்ணின மேடைகளின்‌ ஆசாரியர்களைப்‌ பெத்தேலிலே 


ஸ்தாபித்தல்‌ (1இரா 12:32) 


Page 261 of 415 


34 Xx x x XxX 


Xx XxX Xx x 4 


தான்‌ உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்குப்‌ பலியிடுதல்‌ (1இரா 12:32) 

தான்‌ காணாத தேவனிடத்தில்‌ அன்புகூராதிருத்தல்‌ (1 யோவா 4:20) 

தான்‌ கண்ட சகோதரனிடத்தில்‌ அன்புகூராமலிருத்தல்‌ (1 யோவா 4:20) 

தான்‌ பவுலைச்‌ சேர்ந்தவனென்றும்‌, தான்‌ அப்பொல்லோவைச்‌ சேர்ந்தவ 


னென்றும்‌, தான்‌ கேபாவைச்‌ சேர்ந்தவனென்றும்‌, தான்‌ கிறிஸ்துவைச்‌ 


சேர்ந்தவனென்றும்‌ சொல்லுதல்‌ (1 கொரி 1:12) 


தான்‌ பவுலைச்‌ சேர்ந்தவனென்றும்‌, தான்‌ அப்பொல்லோவைச்‌ சேர்ந்தவ 


னென்றும்‌ சொல்லி மாம்சத்துக்குரியவர்களாயிருத்தல்‌ (1 கொரி 3:4) 

தான்‌ செய்த குற்றம்‌ (எண்‌ 5:7) 

தான்‌ செய்த மற்றெல்லாப்‌ பொலலாங்குகள்‌ (லூக்‌ 3:20) 

தான்‌ செய்த மற்றப்‌ பொல்லாங்குகள்‌ (லூக்‌ 3:19) 

தான்‌ வெட்டின குழி (சங்‌ 7:15) 

தான்‌ சகோதரரை  ஏற்றுக்கொள்ளாமலிருக்கிறதுமன்றி, ஏற்றுக்கொள்ள 
மனதாயிருக்கிறவர்களையும்‌ தடைசெய்தல்‌ (3 யோவா :10) 


தான்‌ சகோதரரை  ஏற்றுக்கொள்ளாமலிருக்கிறதுமன்றி, ஏற்றுக்கொள்ள 
மனதாயிருக்கிறவர்களையும்‌ தடைசெய்து, சபைக்குப்‌ புறம்பே தள்ளுதல்‌ (3 
யோவா :10) 

தான்‌ சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமலிருத்தல்‌ (3 யோவா :10) 

தான்‌ வாங்கின அடைமானத்தையும்‌ தான்‌ கொள்ளையிட்ட பொருளையும்‌ 
திரும்பக்‌ கொடூத்து விடாதிருத்தல்‌ (எசே 33:15) 

தான்‌ ராஜஸ்திரீயாய்‌ வீற்றிருக்கிறேன்‌ நான்‌ கைம்பெண்ணலல, நான்‌ 
துக்கத்தைக்‌ காண்பதில்லையென்று தன்‌ இருதயத்திலே எண்ணுதல்‌ (வெளி 
18:7) 


தான்‌ எகிப்திலே பண்ணின வேசித்தனங்களை விடாதிருத்தல்‌ (எசே 23:8) 
தான்‌ ஒன்றுமில்லாதிருந்தும்‌, தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணி 
தன்னைத்தானே வஞ்சித்தல்‌ (கலா 6:3) 


தானியத்தையும்‌  திராட்சரசத்தையும்‌ எண்ணெயையும்‌ வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ பாகாலுடையதாக்குதல்‌ (ஓசி 2:8) 


தானியத்தைக்‌ கட்டி வைத்தல்‌ (நீதி 11:26) 


Page 262 of 415 


xX XX XK 4 74 Xx Xx 


தானியத்துக்காகவும்‌ திராட்சரசத்துக்காகவும்‌ கூடி கர்த்தரை வெறுத்து 
விலகிப்‌ போதல்‌ (ஓசி 7:14) 


தானியம்‌ போரடிக்கிற சகல களங்களிலும்‌ பணையத்தை நாடூதல்‌ (ஓசி 9:1) 
தாகத்தால்‌ நாவறண்டு போகிற, கர்த்தருடைய ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 
5:13) 

தாயை ஆசீர்வதியாமலும்‌ இருக்கிற சந்ததியாயிருத்தல்‌ (நீதி 30:11) 
தாமதிக்கிறார்‌ என்று எண்ணுதல்‌ (2 பேது 3:9) 

தாகோன்‌ (1 சாமு 5:3) 

தாகோன்‌ கோவில்‌ (1 நாளா 10:10) 

தாழ்த்த மனதில்லாதிருத்தல்‌ (யாத்‌ 10:3) 

தாங்கள்‌ நடப்பித்த காமவிகாரம்‌ (2 கொரி 12:21) 

தாங்கள்‌ நடப்பித்த அசுத்தத்தையும்‌ வேசித்தனத்தையும்‌ காமவிகாரத்தையும்‌ 
விட்டு மனந்திரும்பாமலிருத்தல்‌ (2 கொரி 12:21) 

தாங்கள்‌ நடப்பித்த அசுத்தம்‌ (2 கொரி 12:21) 

தாங்கள்‌ நடப்பித்த வேசித்தனம்‌ (2 கொரி 12:21) 

தாங்கள்‌ கிறிஸ்துவினுடைய சிலுவையினிமித்தம்‌ துன்பப்படாதிருத்தல்‌ (கலா 
6:12) 


தாங்கள்‌ குற்றமாகத்‌ தீர்க்கிறவைகள்‌ எவைகளோ, அவைகளையே செய்தல்‌ 
(ரோம 2:1) 

தாங்கள்‌ தூபங்காட்டியிருந்த தேவர்களை நோக்கிக்‌ கூப்பிடுதல்‌ (எரே 11:12) 
தாங்கள்‌ மாத்திரம்‌ தேசத்தின்‌ நடுவில்‌ வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு 
இடமில்லாமற்போகுமட்டும்‌, வீட்டோடே வீட்டைச்‌ சேர்த்து, வயலோடே 
வயலைக்‌ கூட்டுதல்‌ (ஏசா 5:8) 

தாங்கள்‌ ஆலோசனையைக்‌ கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில்‌ 
ஒளித்து, தங்கள்‌ கிரியைகளை அந்தகாரத்தில்‌ நடப்பித்து: நம்மைக்‌ 
காண்கிறவர்‌ யார்‌? நம்மை அறிகிறவர்‌ யார்‌? என்று சொல்லுதல்‌ (ஏசா 
29:15) 

தாங்கள்‌ அறியாதவைகளும்‌, தங்கள்‌ பிதாக்கள்‌ பயப்படாதவைகளும்‌, 


நூதனமாய்த்‌ தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிடுதல்‌ 


Page 263 of 415 


33 x x 


(உபா 32:17) 


தாங்கள்‌ அறியாமலும்‌ தங்களுக்கு ஒரு பலனும்‌ அளிக்காமலும்‌ இருக்கிற 
தேவர்களாகிய வேறே தேவர்களைச்‌ சேவித்து, அவைகளைப்‌ பணிந்து 
கொள்ளுதல்‌ (உபா 29:26) 


தாங்கள்‌ செய்த பாவம்‌ (எண்‌ 5:7) 
தாங்கள்‌ செய்த பொல்லாப்புகள்‌ (எசே 6:9) 


தாங்கள்‌ ஒன்றும்‌ தரிசியாதிருந்தும்‌, தங்களுடைய ஆவியின்‌ ஏவுதலைப்‌ 
பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ (எசே 13:3) 


தாங்களும்‌, தங்கள்‌ பிதாக்களும்‌, யூதாவின்‌ ராஜாக்களும்‌, அறியாதிருந்த 
அந்நிய தேவர்கள்‌ (எரே 19:4) 


தாவீதின்‌ இருதயத்தைப்போல, தன்‌ தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமா 
யிராதிருத்தல்‌ (1 இரா 11:4) 


தாருங்களென்று இலச்சையானதை நாடூகிற அதிபதிகளாய்‌ வாழ்தல்‌ (ஓசி 
4:18) 


தாறுமாறுகளின்‌ ஆவி (ஏசா 19:14) 
தாறுமாறாய்‌ ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகமாய்‌ வாழ்தல்‌ (எரே 2:23) 
தாறுமாறானவைகளைப்‌ பேசும்‌ உள்ளம்‌ (நீதி 23:33) 


தின்று, தன்‌ வாயைத்‌ துடைத்து நான்‌ ஒரு பாவமும்‌ செய்யவில்லை என்கிற 
விபசாரஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (நீதி 30:20) 


திக்கற்ற பிள்ளையின்‌ நியாயத்தை விசாரியாதிருத்தல்‌ (ஏசா 1:23) 
திக்கற்ற பிள்ளைகளைக்‌ கொள்ளையிடூதல்‌ (ஏசா 10:1) 


திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக்‌ கொள்ளுதல்‌ (நீதி 
23:10) 


திக்கற்றவன்மேல்‌ விழுந்து, சிநேகிதனுக்குப்‌ படுகுழியை வெட்டுதல்‌ (யோபு 
6:27) 


திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல்‌, தாங்கள்‌ மாத்திரம்‌ வாழுதல்‌ 
(எரே 5:28) 


திக்கற்றவர்களைப்‌ பிடிக்க நோக்கிக்‌ கொண்டிருக்கிற கண்கள்‌ (சங்‌ 10:8) 


திரியாவரக்காரரின்‌ ஆலோசனை (யோபு 5:13) 


Page 264 of 415 


Xx XX xX Xx XxX Xx x x 4 


Xx KX XK 34 34 Xx % 


திரியாவரமுள்ள இருதயம்‌ (நீதி 6:14) 

திகைத்துத்‌ திடுக்கிடத்தக்க காரியம்‌ (எரே 5:30) 

தித்திக்கும்‌ திருட்டுத்‌ தண்ணீர்‌ (நீதி 9:17) 

திருடி, கொலைசெய்து, விபசாரம்‌ பண்ணி, பொய்யாணையிட்டூ, 
பாகாலுக்குத்‌ தூபங்காட்டி, அறியாத அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றி, 
பிற்பாடு வந்து, கர்த்தருடைய நாமம்‌ தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே 


கர்த்தருக்கு முன்பாக நின்று: இந்த அருவருப்புகளையெல்லாம்‌ 
செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோமென்று சொல்லுதல்‌ (எரே 7:9,10) 


திருக்குள்ளதும்‌ மகா கேடூள்ளதுமாயிருக்கிற இருதயம்‌ (எரே 17:9) 
திருப்பிப்‌ போடாத அப்பமாய்‌ வாழ்தல்‌ (ஓசி 7:8) 
திருப்தியடையாததினால்‌ வேசித்தனம்‌ பண்ணுதல்‌ (எசே 16:28) 
திருப்தியடையாமல்‌, முறுமுறுத்துக்‌ கொண்டிருத்தல்‌ (சங்‌ 59:15) 


திருப்தியடையாமலிருக்கும்‌ பெருவயிற்று நாய்கள்போல வாழ்தல்‌ (ஏசா 
56:11) 


திருவசனத்தை அவமதித்தல்‌ (நீதி 13:13) 
திருவசனத்தைக்‌ கேட்டும்‌ அதின்படி செய்யாதிருத்தல்‌ (யாக்‌ 1:23) 
திருவசனத்திற்குக்‌ கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுதல்‌ (1 பேது 2:8) 
திருவசனத்திற்குக்‌ கீழ்ப்படியாதவர்களாயிருத்தல்‌ (1 பேது 3:1) 

திரும்பக்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (நியா 4:1) 
திரும்பமாட்டோம்‌ என்று சொல்லுதல்‌ (எரே 8:5) 


திரும்பி தேவனைப்‌ பரீட்சை பார்த்து, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை மட்டூப்படூத்‌ 
துதல்‌ (சங்‌ 78:41) 


திரும்பி, அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றவும்‌ சேவிக்கவும்‌ பணிந்து 
கொள்ளவும்‌, தங்கள்‌ பிதாக்களைப்‌ பார்க்கிலும்‌ கேடாய்‌ நடந்து கிர்த்தியங்‌ 


களையும்‌ தங்கள்‌ முரட்டாட்டமான வழியையும்‌ விடாதிருத்தல்‌ (நியா 2:19) 


திரும்பவும்‌ பாகால்களைப்‌ பின்பற்றிச்‌ சோரம்போய்‌, பாகால்பேரீத்தைத்‌ 


தங்களுக்குத்‌ தேவனாக வைத்துக்‌ கொள்ளுதல்‌ (நியா 8:33) 


திருட்டு (யாத்‌ 22:2) 


Page 265 of 415 


Xx XX XK 34 XX XX 34 Xx % Xx KX XK XxX x 4 


Xx XX XK XX XX 4 % 


திருட்டுத்தண்ணீர்‌ தித்திக்கும்‌ அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ 
இன்பமாயிருக்கும்‌ என்றும்‌ சொல்லிக்‌ கூப்பிடுதல்‌ (நீதி 9:17) 
திருடன்‌ வீடு (சக 5:4) 


திருடனாய்‌ வாழ்தல்‌ (1 பேது 4:15) 


அப்பம்‌ 


திருடனைக்‌ காணும்போது அவனோடு ஒருமித்துப்‌ போதல்‌ (சங்‌ 50:18) 


திருடனைப்போல பிடித்துக்‌ கொள்ளுதல்‌ (1 தெச 5:4) 


திருடுதல்‌ (தீத்‌ 2:10) 


திருடனோடே பங்கிட்டுக்கொண்டு தன்‌ ஆத்துமாவைப்‌ பகைத்தல்‌ (நீதி 


29:24) 


திருடராய்‌ வாழ்தல்‌ (1 கொரி 6:10) 


திராட்சக்கிளையைத்‌ தங்கள்‌ நாசிக்கு நேராகப்‌ பிடித்தல்‌ (எசே 8:17) 


திராட்சத்தோட்டத்தைப்‌ பட்சித்துப்‌ போடுதல்‌ (ஏசா 3:14) 


திராட்சச்செடியில்‌ நிலைத்திராத கொடி (யோவா 15:4) 


திராட்சரசத்தையும்‌ மதுபானத்தையுங்குறித்து பிரசங்கித்தல்‌ (மீகா 2:11) 


திராட்சரசத்தைக்‌ குடித்து, வெறிகொள்ளுதல்‌ (ஆதி 9:21) 


திராட்சரசத்தால்‌ மயங்கி, மதுபானத்தால்‌ வழி தப்பிப்போதல்‌ (ஏசா 28:7) 


திராட்சரசத்தினாலும்‌ மதுபானத்தினாலும்‌ மயங்குதல்‌ (நீதி 20:1) 


திராட்சரசம்‌ குடித்து, பொன்னும்‌ வெள்ளியும்‌ வெண்கலமும்‌ 
மரமும்‌ கல்லுமாகிய தேவர்களைப்‌ புகழ்தல்‌ (தானி 5:4) 


திராட்சரசம்‌ குடித்தல்‌ (யோவே 1:5) 
திராட்சரசமும்‌ மதுபானமும்‌ குடித்தல்‌ (நியா 13:4) 
திராட்சரசமும்‌ மதுவும்‌ குடித்தல்‌ (லூக்‌ 1:15) 
திரளான சூனியங்கள்‌ (ஏசா 47:9) 

திரளான கூட்டமாய்க்‌ கூடி எதிர்த்தல்‌ (சங்‌ 55:18) 
திரளான குற்றம்‌ (2 நாளா 28:13) 


திரளான பாவங்கள்‌ (யாக்‌ 5:20) 


Page 266 of 415 


இரும்பும்‌ 


Xx XX 23% 34 234 XX 4 4 Xx 4 


திரளான தண்ணீர்கள்மேல்‌ உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின்‌ 
ராஜாக்கள்‌ வேசித்தனம்‌ பண்ணுதல்‌ (வெளி 17:1) 


திரளான அக்கிரமம்‌ (எரே 30:15) 
திரளான யோசனைகளினால்‌ இளைத்துப்‌ போதல்‌ (ஏசா 47:13) 


திரளான என்‌ கூட்டத்துக்கு பயந்ததினாலாவது, இனத்தார்‌ ஜனத்தார்‌ 
பண்ணும்‌ இகழ்ச்சி திடுக்கிடப்‌ பண்ணினதினாலாவது, பேசாதிருந்து வாசற்‌ 
படியை விட்டூப்‌ புறப்படாதிருத்தல்‌ (யோபு 31:34) 


திறக்கப்பட்ட பிரேதக்குழியான தொண்டை (ரோம 3:13) 

தீய நோக்கம்‌ (நீதி 24:9) 

தீய வழி (நீதி 8:13) 

தீர்க்கதரிசனஞ்சொல்லாதிருப்பீர்களாக என்று சொல்லுதல்‌ (மீகா 2:6) 
தீர்க்கதரிசனஞ்சொல்லி, பொய்யை நம்பப்‌ பண்ணுதல்‌ (எரே 29:31) 
தீர்க்கதரிசியின்‌ ஆலோசனையைக்‌ கேளாமற்போதல்‌ (2 நாளா 25:16) 
தீர்க்கதரிசியின்‌ சொல்லைக்‌ கேட்க மனதில்லாதிருத்தல்‌ (1 சாமு 8:19) 


தீர்க்கதரிசியின்‌ வழிகளில்‌ நடக்காதிருத்தல்‌ (1 சாமு 8:5) 





தீர்க்கதரிசியினுடைய மதிகேடூ (2 பேது 2:16) 

தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதல்‌ (அப்‌ 7:52) 

தீர்க்கதரிசிகள்‌ பாகாலைக்கொண்டூ தீர்க்கதரிசனஞ்சொல்லி, வீணானவைக 
ளைப்‌ பின்பற்றுதல்‌ (எரே 2:8) 

தீர்க்கதரிசிகள்‌ சொன்ன யாவையும்‌ விசுவாசிக்கிறதற்குப்‌ புத்தியில்லாத மந்த 
இருதயம்‌ (லூக்‌ 24:25) 

தீர்க்கதரிசிகள்‌ வாயில்‌ பொய்யின்‌ ஆவி இருத்தல்‌ (2 நாளா 18:21) 
தீர்க்கதரிசிகள்முதல்‌ ஆசாரியர்கள்மட்டும்‌ ஒவ்வொருவரும்‌ பொய்யராய்‌ 
வாழ்தல்‌ (எரே 6:13) 


தீர்க்கதரிசிகளாகிய கர்த்தருடைய ஊழியக்காரரையெல்லாம்‌ கர்த்தர்‌ 
ஏற்கனவே அனுப்பிக்‌ கொண்டிருந்தும்‌, செவியைச்‌ சாயாமலும்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படியாமலும்‌ போதல்‌ (எரே 35:15) 


தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும்‌ பரிசுத்தவான்‌௧ளுடைய இரத்தமும்‌ பூமியில்‌ 


Page 267 of 415 


Xx 3 KX 3 34 23 34 34 XX 34 XX 34 XX % 


Xx XK 4 x XxX 


கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும்‌ அவளிடத்தில்‌ காணப்பட௫ூதல்‌ 
(வெளி 18:24) 


தீர்க்கதரிசியைக்‌ கனவீனப்படுத்துதல்‌ (மத்‌ 13:57) 
தீர்மானப்பட்டிருக்கிற பொல்லாப்பு (1 சாமு 20:7) 

தீயை இறைக்கிற மனுபுத்திரராய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 57:4) 

தீமை (உபா 22:22) 

தீமை செய்ய நினைக்கும்‌ இருதயம்‌ (தானி 11:27) 

தீமை செய்ய நினைத்தல்‌ (ஆதி 50:20) 

தீமை செய்ய திரளான பேர்களைப்‌ பின்பற்றுதல்‌ (யாத்‌ 23:2) 
தீமை செய்யப்‌ பழகுதல்‌ (எரே 13:23) 

தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருத்தல்‌ (அப்‌ 20:3) 
தீமை செய்கிறவர்களுடைய சந்ததியாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 14:20) 
தீமை செய்கிறவர்களின்‌ வீடு (ஏசா 31:2) 

தீமை செய்தல்‌ (3 யோவா :11) 

தீமையான காரியம்‌ (உபா 13:11) 

தீமையான யோசனைகள்‌ (அப்‌ 20:19) 

தீமையான யோசனைகளால்‌ நேரிட்ட சோதனைகள்‌ (அப்‌ 20:19) 
தீமையானதைப்‌ பின்பற்றுதல்‌ (3 யோவா :11) 


தீமையின்‌ வல்லமைக்குத்‌ தப்பவேண்டுமென்று தன்‌ கூட்டை உயரத்திலே 
வைக்கும்படிக்கு, தன்‌ வீட்டுக்குப்‌ பொல்லாத ஆதாயத்தைத்‌ தேடுதல்‌ (ஆப 
29) 


தீமையினால்‌ நிறையப்படூகிற துன்மார்க்கராய்‌ வாழ்தல்‌ (நீதி 12:21) 
தீமையினால்‌ நிறைந்திருக்கிற மனுபுத்திரரின்‌ இருதயம்‌ (பிர 9:3) 
தீமையில்‌ விழுகிற புரட்டு நாவுள்ளவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 17:20) 
தீமைக்குத்‌ தீமையை சரிக்கட்டுதல்‌ (1 பேது 3:9) 


தீமைக்குத்‌ தீமையையும்‌, உதாசனத்துக்கு உதாசனத்தையும்‌ சரிக்கட்டூுதல்‌ 


Page 268 of 415 


Xx XxX x XxX 


Xx 3 KX XX XX XX KX XX XX XX XX XX XX % 


(1 பேது 3:9) 

தீமைக்குத்‌ தீமைசெய்தல்‌ (ரோம 12:17) 

தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று சொல்லுதல்‌ (நீதி 20:22) 
தீமைகளைக்‌ கொப்பளிக்கும்‌ துன்மார்க்கனுடைய வாய்‌ (நீதி 15:28) 


தீமையை நன்மையென்றும்‌, நன்மையைத்‌ தீமையென்றும்‌ சொல்லி, இருளை 
வெளிச்சமும்‌, வெளிச்சத்தை இருளுமாகப்‌ பாவித்து, கசப்பைத்‌ தித்திப்பும்‌, 
தித்திப்பைக்‌ கசப்புமென்று சாதித்தல்‌ (ஏசா 5:20) 


தீமையை யோசித்தல்‌ (நீதி 14:22) 

தீமையை வெறுக்காதிருத்தல்‌ (ஏசா 7:16) 

தீமையை வெறுத்து, நன்மையைப்‌ பற்றிக்‌ கொள்ளாதிருத்தல்‌ (ரோம 12:9) 
தீமையை விட்டூ விலகாதிருத்தல்‌ (நீதி 3:7) 

தீமையை விட்டு விலகி, நன்மை செய்யாதிருத்தல்‌ (சங்‌ 37:27) 
தீமையைக்‌ கர்ப்பந்தரித்து, அக்கிரமத்தைப்‌ பெறுதல்‌ (ஏசா 59:4) 
தீமையைக்‌ கட்டளையினால்‌ பிறப்பிக்கிற கொடூங்கோலாசனம்‌ (சங்‌ 94:20) 
தீமையைத்‌ தேடுதல்‌ (நீதி 11:27) 

தீமையைச்‌ சொல்லும்‌ உதடுகள்‌ (யோபு 27:3) 

தீது (நீதி 13:17) 

தீதான காரியங்கள்‌ (உபா 23:9) 

தீதிலே விழுகிற துரோகமுள்ள தூதனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 13:17) 

தீட்டு (உபா 24:4) 

தீட்டுப்பட்டிருக்கிற கைகளின்‌ எல்லாக்‌ கிரியைகள்‌ (ஆகா 2:14) 
தீட்டூப்பட்டிருக்கிற, படைக்கிற காணிக்கைகள்‌ (ஆகா 2:14) 

தீட்டுப்பட்ட இஸ்ரவேலாய்‌ வாழ்தல்‌ (ஓசி 5:3) 


தீட்டப்பட்ட சவரகன்‌ கத்தியைப்போல்‌ இருக்கிற கபடூ செய்யும்‌ நாவு (சங்‌ 
52.2) 


தீட்டுப்பட்டுப்போன இஸ்ரவேலாய்‌ வாழ்தல்‌ (ஓசி 6:10) 


Page 269 of 415 


XxX XxX KX 34 xX x XxX 


Xx XX 3 XK XX 34 XX XX XX KX XX XX XX 4 % 


தீட்டுப்படூத்தத்தக்கதாக தனக்கே விரோதமாய்‌ நரகலான விக்கிரகங்களை 
உண்டு பண்ணுகிறதுமான நகரம்‌ (எசே 22:3) 


தீட்டுப்படுத்துதல்‌ (ஆதி 34:27) 

தீட்டுப்படூத்தின எல்லாக்‌ கிரியைகள்‌ (எசே 20:43) 
தீட்டுப்படூதல்‌ (எசே 23:17) 

தீட்டானது ஒன்றும்‌ புசித்தல்‌ (நியா 13:4) 
தீட்டானவர்கள்போல இருத்தல்‌ (ஏசா 64:6) 
தீட்டுள்ளது (லேவி 10:10) 


தீட்டுள்ளதும்‌ அருவருப்பையும்‌ பொய்யையும்‌ நடப்பிக்கிறவைகள்‌ (வெளி 
21:27) 


தீயோராய்‌ வாழ்தல்‌ (நீதி 15:3) 

தீயோருடைய வழியாய்‌ போதல்‌ (நீதி 4:15) 

தீயோருடைய வழியில்‌ நடத்தல்‌ (நீதி 4:14) 

தீயோருடைய வழியை வெறுத்துவிடாதிருத்தல்‌ (நீதி 4:15) 
தீயோருடைய வழியை விட்டூ விலகிக்‌ கடந்து போகாதிருத்தல்‌ (நீதி 4:15) 
தீங்கு (நீதி 15:15) 

தீங்கு நினைத்தல்‌ (1 கொரி 13:5) 

தீங்கு செய்ய நினைக்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 35:4) 

தீங்கு செய்ய பிரியமாயிருத்தல்‌ (1 சாமு 20:13) 

தீங்கு செய்ய விரும்புதல்‌ (சங்‌ 40:14) 

தீங்கு செய்ய ஓடி, இரத்தஞ்சிந்தத்‌ தீவிரிக்கிற கால்கள்‌ (நீதி 1:16) 
தீங்கு செய்தல்‌ (ஆதி 26:29) 

தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுங்கால்‌ (நீதி 6:18) 

தீங்கு செய்வதே முழு எண்ணமாயிருத்தல்‌ (சங்‌ 56:5) 


தீங்கு வரும்படி விரும்புகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 70:2) 


Page 270 of 415 


Xx 3 XK XX XX XX XX XX XX KX XX XX 


தீங்கு வரும்படி விரும்புதல்‌ (சங்‌ 70:2) 


தீங்கு எங்களை அணுகுவதுமில்லை, எங்களுக்கு நேரிடுவதுமில்லையென்று 
என்‌ ஜனத்தில்‌ சொல்லுதல்‌ (ஆமோ 9:10) 


தீங்குநாள்‌ தூரமென்றெண்ணிக்‌ கொடுமையின்‌ ஆசனம்‌ கிட்டிவரும்படி 
செய்து, தந்தக்‌ கட்டில்களில்‌ படுத்துக்‌ கொண்டு, தங்கள்‌ மஞ்சங்களின்மேல்‌ 
சவுக்கியமாய்ச்‌ சயனித்து, மந்தையிலுள்ள அஆட்டுக்குட்டிகளையும்‌, மாட்டுத்‌ 
தொழுவத்திலுள்ள கன்றுக்குட்டிகளையும்‌ தின்று, தம்புரை வாசித்துப்‌ பாடி, 
தாவீதைப்போல்‌ கீதவாத்தியங்களைத்‌ தங்களுக்கு உண்டுபண்ணி, பெரிய 
பாத்திரங்களில்‌ மதுபானத்தைக்‌ குடித்து, சிறந்த பரிமளதைலங்களைப்‌ 
பூசிக்கொண்டு, யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்குக்‌ கவலைப்படாமற்போதல்‌ 
(ஆமோ 6:3-6) 


தீங்கான காரியம்‌ (சங்‌ 101:3) 

தீங்கிலே இடறுண்டூ கிடக்கிற துன்மார்க்கராய்‌ வாழ்தல்‌ (நீதி 24:16) 
தீங்கை விட்டூத்‌ திரும்பாதிருத்தல்‌ (எரே 18:8) 

தீங்கைப்‌ பிணைக்கிறவர்களின்‌ இருதயத்தில்‌ இருக்கிற கபடம்‌ (நீதி 12:20) 
தீவினை (எஸ்தர்‌ 8:3) 

தீவினை செய்ய உபாயஞ்செய்கிற துஷ்டனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 24:8) 
தீவினை செய்தல்‌ (நீதி 10:23) 

தீவினையாய்‌ எழுதின கட்டளைகள்‌ (எஸ்தர்‌ 8:5) 

தீவினையும்‌ அக்கிரமமும்‌ உள்ள நாவு (சங்‌ 10:7) 

தீவினையிலே பிடிபடும்‌ துரோகிகளாய்‌ வாழ்தல்‌ (நீதி 11:6) 
தீவினையிருக்கிற கைகள்‌ (சங்‌ 26:10) 

தீவினைகளைச்‌ செய்தல்‌ (சங்‌ 37:7) 

தீவினையை அறுத்தல்‌ (ஓசி 10:13) 

தீவினையை எத்தனம்‌ பண்ணுதல்‌ (சங்‌ 21:11) 

தீவினையைக்‌ கர்ப்பந்தரித்து, பொய்யைப்‌ பெறுதல்‌ (சங்‌ 7:14) 


தீவினையைப்‌ பின்பற்றுதல்‌ (சங்‌ 119:150) 


Page 271 of 415 


Xx XX XX XX XX XX XX XX 23% XX XK KX XXX XX 


தீவினையைப்‌ பேசும்‌ உதடுகள்‌ (நீதி 24:2) 
தீருவினுடைய மூன்று பாதகங்கள்‌ (ஆமோ 1:9) 
தீருவினுடைய நாலு பாதகங்கள்‌ (ஆமோ 1:9) 
துஷ்டருடைய வலையை விரும்புகிற துன்மார்க்கனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 12:12) 
துஷ்ட மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (ஆதி 16:12) 

துஷ்ட மனிதரின்‌ சகல பாவங்கள்‌ (எண்‌ 16:26) 
துஷ்ட மிருகங்களாய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 1:12) 

துஷ்ட வம்சமாயிருத்தல்‌ (எரே 8:3) 

துஷ்டனாய்‌ வாழ்தல்‌ (நாகூ 1:15) 

துஷ்டனுடைய கண்ணியிருக்கிற துரோகம்‌ (நீதி 29:6) 
துஷ்டனுடைய பாதைகள்‌ (சங்‌ 17:4) 

துஷ்டர்களின்‌ பாழ்க்கடிப்பு (நீதி 3:25) 

துஷ்டரின்‌ தண்டாயுதம்‌ (ஏசா 14:5) 

துஷ்டத்தனங்கள்‌ (மாற்‌ 7:22) 
துன்பப்படுத்துகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 15:15) 
துன்பப்படுத்துகிறவர்களின்‌ கை (சங்‌ 31:15) 
துன்பப்படுத்துகிறவராய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 1:13) 
துன்பப்படூத்துதல்‌ (புல 1:3) 

துன்பமிருக்கிற துன்மார்க்கனுடைய வருமானம்‌ (நீதி 15:6 
துன்மார்க்க ஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (நீதி 6:24) 
துன்மார்க்க உளை (1 பேது 4:4) 


துன்மார்க்க உளையிலே அவர்களோடேகூட  விழாமலிருக்கிறதினாலே 
அவர்கள்‌ ஆச்சரியப்பட்டு தூஷித்தல்‌ (1 பேது 4:4) 


துன்மார்க்க உளையிலே அவர்களோடேகூட விழுதல்‌ (1 பேது 4:4) 


துன்மார்க்கன்‌ நீதிமானை வளைந்து கொள்ளுதல்‌ (ஆப 1:4) 


Page 272 of 415 


Xx XX KX 3 34 XX KX XX XX XX XX 34 XX % 


துன்மார்க்கன்‌ கைகளின்‌ செய்கை (சங்‌ 9:16 


துன்மார்க்கன்‌ தன்‌ துன்மார்க்கம்‌ (எசே 33:12) 


துன்மார்க்கன்‌ தன்‌ பொல்லாத வழியைவிட்டுத்‌ திரும்பவும்‌ 


துன்மார்க்கனை உயிரோடே 


கைகளைத்‌ திடப்படூத்துதல்‌ (எசே 13:22) 


துன்மார்க்கன்‌ தன்‌ 
55:7) 


துன்மார்க்கன்‌ தன்‌ வழியைவிட்டுத்‌ திரும்பும்படி அவனை எச்சரித்தும்‌, அவன்‌ 


வழியை விட்டூ, கர்த்தரிடத்தில்‌ திரும்பாதிருத்தல்‌ (ஏசா 


தன்‌ வழியை விட்டூத்‌ திரும்பாமற்போதல்‌ (எசே 33:9) 


துன்மார்க்கன்‌ தன்னைப்‌ பார்க்கிலும்‌ நீதிமானை விழுங்குதல்‌ (ஆப 1:13) 


துன்மார்க்கன்‌ செய்த எல்லா மீறுதல்கள்‌ (எசே 18:22) 


துன்மார்க்கன்‌ செய்த எல்லாப்‌ பாவங்கள்‌ (எசே 18:21) 


துன்மார்க்கனுக்கு கண்ணியான உதடூகளின்‌ துரோகம்‌ (நீதி 12:13) 


துன்மார்க்கனுக்குத்‌ 
துன்மார்க்கனுடைய 
துன்மார்க்கனுடைய 
துன்மார்க்கனுடைய 
துன்மார்க்கனுடைய 
துன்மார்க்கனுடைய 
துன்மார்க்கனுடைய 
துன்மார்க்கனுடைய 
துன்மார்க்கனுடைய 
துன்மார்க்கனுடைய 
துன்மார்க்கனுடைய 
துன்மார்க்கனுடைய 


துன்மார்க்கனுடைய 


துணை நிற்றல்‌ (2 நாளா 19:2) 
நடக்கை (2 நாளா 6:23) 

கை (சங்‌ 140:4) 

துன்மார்க்கம்‌ (எசே 18:20) 
துரோகப்‌ பேச்சு (சங்‌ 36:1) 
ஆசைகள்‌ (சங்‌ 140:8) 
ஆலோசனை (யோபு 18:7) 
யோசனை (சங்‌ 140:8) 

பேர்‌ (நீதி 10:7) 

பொல்லாங்கு (சங 7:9) 
செய்கை (யோபு 20:29) 
செயல்களைக்‌ கண்டிக்காமல்‌ விடுதல்‌ (எரே 5:28) 


வாய்‌ (நீதி 10:11) 


Page 273 of 415 


காக்கவுங்கூடாதபடிக்கு துன்மார்க்கனுடைய 


Xx XX Xx x Xx 


Xx 3 3 XX XX XX XX XX % XX XX % 


துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும்‌ கொடுமை (நீதி 10:6 
துன்மார்க்கனுடைய வழி (நீதி 2:12) 

துன்மார்க்கனுடைய வீடு (நீதி 14:11) 

துன்மார்க்கனும்‌ பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயம்‌ (சங்‌ 10:15) 


துன்மார்க்கனும்‌ பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய ஆகாமியம்‌ (சங்‌ 
10:15) 


துன்மார்க்கர்‌ கர்த்தருக்கு ஆசாரியராய்‌ ஆராதனை செய்யும்படி கர்த்தரு 
டைய சமீபத்தில்‌ வருதல்‌ (எசே 44:13) 


துன்மார்க்கர்‌ வைத்த கண்ணியின்‌ சிக்குகள்‌ (சங்‌ 141:9) 


துன்மார்க்கர்‌ மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில்‌ கர்த்தருடைய பரிசுத்த வஸ்துக்‌ 


களில்‌ யாதொன்றையும்‌ கிட்டூதல்‌ (எசே 44:13) 
துன்மார்க்கர்‌ செய்யும்‌ இடுக்கம்‌ (சங்‌ 55:2) 

துன்மார்க்கர்‌ செய்யும்‌ இரகசிய ஆலோசனை (சங்‌ 64:2) 
துன்மார்க்கர்‌ எழும்புதல்‌ (நீதி 28:12) 

துன்மார்க்கர்மேல்‌ பொறாமை கொள்ளுதல்‌ (நீதி 24:19) 
துன்மார்க்கரின்‌ கூட்டத்தில்‌ சேரும்‌ மேன்மை (ஆதி 49:6) 
துன்மார்க்கரின்‌ யுத்தம்‌ போன்ற இருதயம்‌ (சங்‌ 55:21) 
துன்மார்க்கரின்‌ கிரியை (பிர 8:14) 

துன்மார்க்கரின்‌ தீபம்‌ (நீதி 13:9) 

துன்மார்க்கரின்‌ ஆலோசனை (யோபு 21:16) 
துன்மார்க்கரின்‌ யோசனை (யோபு 10:3) 

துன்மார்க்கரின்‌ செய்கை (யோபு 21:31) 

துன்மார்க்கரின்‌ வாழ்வு (சங்‌ 73:3) 

துன்மார்க்கரின்‌ வலைகள்‌ (சங்‌ 141:10) 


துன்மார்க்கரின்‌ வழி (சங்‌ 1:6) 





துன்மார்க்கரின்‌ ஒளி (யோபு 38:15) 


Page 274 of 415 


3 XX XX 34 XX XX 34 XX XX XX XX XX XX XX 


துன்மார்க்கனை ஊழியக்காரன்‌ எச்சரித்தும்‌, தன்‌ துன்மார்க்கத்தையும்‌ தன்‌ 
ஆகாத வழியையும்‌ விட்டுத்‌ திரும்பாமற்போதல்‌ (எசே 3:19) 

துன்மார்க்கனை நீதிமான்‌ என்று தீர்த்தல்‌ (யாத்‌ 23:7) 

துன்மார்க்கனை பிடித்துக்‌ கொள்ளும்‌ அக்கிரமங்கள்‌ (நீதி 5:22) 


துன்மார்க்கனைப்‌ பார்த்து: நீதிமானாயிருக்கிறாய்‌ என்று சொல்லுதல்‌ (நீதி 
24:24) 
துன்மார்க்கத்தினால்‌ சம்பாதித்த பொக்கிஷங்களும்‌, அருவருக்கப்படத்தக்க 
குறைந்த மரக்காலும்‌ இன்னும்‌ இருக்கிற துன்மார்க்கனுடைய வீடூ (மீகா 
6:10) 


துன்மார்க்கத்திலே திடநம்பிக்கையாயிருந்து: என்னைப்‌ பார்க்கிறவர்‌ ஒருவரும்‌ 


இல்லையென்று சொல்லுதல்‌ (ஏசா 47:10) 

துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறிகொள்ளுதல்‌ (எபே 5:18) 
துன்மார்க்கம்‌ (நீதி 12:3) 

துன்மார்க்கமாய்‌ நடக்க, ஆலோசனை சொல்லுதல்‌ (2 நாளா 22:3) 
துன்மார்க்கமாய்‌ எங்கும்‌ சுற்றித்திரிதல்‌ (சங்‌ 12:8) 
துன்மார்க்கரென்றும்‌ அடங்காதவர்களென்றும்‌ பேரெடுத்தல்‌ (தீத்‌ 1:6) 
துன்மார்க்கரோடே உட்காருதல்‌ (சங்‌ 26:5) 

துன்மார்க்கருக்குப்‌ பங்காளிகளாதல்‌ (எபே 5:7) 
துன்மார்க்கருக்குள்ள செல்வத்திரட்சி (சங்‌ 37:16) 

துன்மார்க்கராய்‌ ஆளுதல்‌ (நீதி 29:2) 

துன்மார்க்கராய்‌ எழும்புதல்‌ (நீதி 28:28) 

துன்மார்க்கருடைய சூதான ஆலோசனைகள்‌ (நீதி 12:5) 
துன்மார்க்கருடைய கூடாரம்‌ (யோபு 8:22) 

துன்மார்க்கருடைய நடத்தைகளின்‌ பொல்லாங்கு (சங்‌ 28:4) 
துன்மார்க்கருடைய கயிறுகள்‌ (சங்‌ 129:4) 

துன்மார்க்கருடைய கிரியைகள்‌ (சங்‌ 28:4) 


துன்மார்க்கருடைய புயங்கள்‌ (சங்‌ 37:17) 


Page 275 of 415 


Xx x 3 3 3 3 234 34 234 XK 34 4 4 4 


x x x XxX 


Xx xX Xx x 4 


துன்மார்க்கருடைய பாதையில்‌ பிரவேசித்தல்‌ (நீதி 4:14) 
துன்மார்க்கருடைய பலி (நீதி 21:27) 

துன்மார்க்கருடைய பலியைத்‌ துர்ச்சிந்தையோடே செலுத்துதல்‌ (நீதி 21:27) 
துன்மார்க்கருடைய கை (சங்‌ 36:11) 

துன்மார்க்கருடைய கைகளின்‌ செய்கை (சங்‌ 28:4) 
துன்மார்க்கருடைய அபேட்சை (நீதி 10:28) 
துன்மார்க்கருடைய ஆலோசனையில்‌ நடத்தல்‌ (சங்‌ 1:1) 
துன்மார்க்கருடைய கொம்புகள்‌ (சங்‌ 75:10) 
துன்மார்க்கருடைய கொடுமையான இரக்கம்‌ (நீதி 12:10) 
துன்மார்க்கருடைய பொருள்‌ (நீதி 10:3) 
துன்மார்க்கருடைய தொந்தரவு (யோபு 3:17) 
துன்மார்க்கருடைய வயிறு (நீதி 13:25) 
துன்மார்க்கருடைய வருஷங்கள்‌ (நீதி 10:27) 


துன்மார்க்கருடைய ருசியுள்ள பதார்த்தங்களில்‌ ஒன்றையும்‌ சாப்பிடுதல்‌ (சங்‌ 
141:4) 


துக்கப்படும்படியாக மிகவும்‌ விசனப்படூத்துதல்‌ (1 சாமு 1:6) 
துக்கம்‌ (ஏசா 14:3) 
துக்கமடைந்தவனாய்‌ இயேசுவை விட்டுப்‌ போய்விடுதல்‌ (மத்‌ 19:22) 


துக்கமும்‌ காயங்களும்‌ நித்தமும்‌ கர்த்தருக்கு முன்பாகக்‌ காணப்படுதல்‌ 
(எரே 6:7) 


துர்‌இச்சை (கொலோ 3:5) 

துர்‌இச்சைகளையும்‌ நடப்பித்தல்‌ (1 பேது 4:3) 
துர்‌இச்சைகளுக்கு இடமாக உடலைப்‌ பேணுதல்‌ (ரோம 13:14) 
துர்ச்செய்தியைச்‌ சொல்லுதல்‌ (எண்‌ 14:37) 


துர்க்கிரியை (பிர 8:11) 


Page 276 of 415 


Xx KX 3 4 x Xx 


* 


XX 3 XX 34 34 XX XX XX KX % XX % 


துர்க்கிரியைகள்‌ (2 யோவா :11) 

துர்க்கிரியைகளுக்கும்‌ பங்குள்ளவனாதல்‌ (2 யோவா :11) 
துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருத்தல்‌ (ரோம 13:3) 
துர்க்கருமங்கள்‌ (நெகே 9:35) 

துர்க்குணத்துக்கு விலக்கிக்‌ காத்துக்‌ கொள்ளாதிருத்தல்‌ (சங்‌ 18:23) 


துர்க்குணத்திலே குழந்தைகளாயும்‌, புத்தியிலோ தேறினவர்களாயுமிராதி 
ருத்தல்‌ (1 கொரி 14:20) 


துர்க்குணத்தோடும்‌ பொறாமையோடும்‌ ஜீவனம்‌ பண்ணுகிறவர்களாய்‌ 
வாழ்தல்‌ (தீத்‌ 3:3) 

துர்க்குணம்‌ (சங்‌ 51:5) 

துர்க்குணம்‌ பொல்லாப்பு என்னும்‌ புளித்தமாவு (1 கொரி 5:8) 
துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்‌ கை (2 தெச 3:2) 
துர்ப்புத்தியுள்ள மனுஷர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:8) 
துர்மனச்சாட்சி (எபி 10:22) 

துர்ச்செய்கைகள்‌ (யாக்‌ 3:16) 

துர்ச்செய்தி பரம்பச்‌ செய்தல்‌ (எண்‌ 13:33) 

துர்ச்சனப்பிரவாகம்‌ (2 சாமு 22:5) 

துர்ச்சனரோட௫ மகா தீவினை செய்தல்‌ (எரே 11:15) 
துர்ச்சிந்தனைகளுள்ள மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 12:2) 
துர்ச்சிந்தனைக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 14:17) 

துதித்தலும்‌ சபித்தலும்‌ ஒரே வாயிலிருந்து புறப்படுதல்‌ (யாக்‌ 3:10) 
துரோகம்‌ (2 சாமு 19:19) 


துரோகம்‌ பண்ணுகிற பிள்ளைகளும்‌, கள்ளச்‌ சந்ததியாருமாய்‌ வாழ்தல்‌ 
(ஏசா 57:4) 


துரோகம்‌ பண்ணுகிற துரோகிகளாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 24:16) 


துரோகம்‌ பண்ணாமல்‌ ஆவியைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ (மல்‌ 


Page 277 of 415 


336 XK 34 x Xx 


x 3 XK XX XX XX % XX XX % 4 % 


2:16) 
துரோகம்‌ பண்ணுதல்‌ (மல்‌ 2:11) 
துரோகம்‌ பண்ணும்‌ துரோகியாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 21:2) 


துரோகம்‌ பண்ணி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, அவரை விட்டு விலகி, தங்கள்‌ முகங்களைக்‌ 
கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டுத்‌ திருப்பி, அதற்கு முதுகைக்‌ 
காட்டுதல்‌ (2 நாளா 29:6 


துரோகம்‌ பண்ணி, பின்தொடர்ந்து மிகவும்‌ ஆரவாரம்‌ பண்ணுதல்‌ (எரே 12:6) 
துரோகம்‌ பண்ணின எல்லாத்‌ துரோகங்கள்‌ (எசே 18:31) 

துரோகம்‌ பண்ணித்‌ தீர்த்தல்‌ (ஏசா 33:1) 

துரோகமாய்‌ விபசாரம்‌ பண்ணுதல்‌ (நியா 19:2) 

துரோகங்கள்‌ (யாத்‌ 23:21) 


துரோகங்கள்‌ வெளியரங்கமாகிறதினாலும்‌, செய்கைகளிலெல்லாம்‌ பாவங்கள்‌ 


தெரிய வருகிறதினாலும்‌, அக்கிரமத்தை நினைக்கப்‌ பண்ணுதல்‌ (எசே 21:24) 
துரோகங்களினுடைய திரட்சி (சங்‌ 5:10) 

துரோகஞ்செய்து, கலகம்‌ பண்ணுதல்‌ (புல 3:42) 

துரோகியாய்‌ வாழ்தல்‌ (லூக்‌ 6:16) 

துரோகிகள்‌ தங்களை உயர்த்துதல்‌ (சங்‌ 66:7) 

துரோகிகளாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:4) 

துரோகிகளும்‌ அவரைக்‌ கொலை செய்த பாதகருமாயிருத்தல்‌ (அப்‌ 7:52) 


துரோகிகளின்‌ மாறுபாடு (நீதி 11:3) 





துரோகிகளின்‌ வார்த்தைகள்‌ (நீதி 22:12) 

துராகிருதம்‌ பண்ணுதல்‌ (ரோம 1:30) 

துராசை (1 தெச 2:3) 

துராலோசனையைப்‌ பிணைக்கும்‌ இருதயம்‌ (நீதி 6:18) 

துரத்திவிடும்‌ ஜாதிகள்‌ தங்கள்‌ தேவர்களைச்‌ சேவித்த உயர்ந்த மலைகள்‌ 


(உபா 12:2) 


Page 278 of 415 


Xx XxX XK XX 23 34 34 XX % 


Xx XX KX XX xX x 4 


துரத்திவிடும்‌ ஜாதிகள்‌ தங்கள்‌ தேவர்களைச்‌ சேவித்த உயர்ந்த மேடுகள்‌ 
(உபா 12:2) 


துரத்திவிடும்‌ ஜாதிகள்‌ தங்கள்‌ தேவர்களைச்‌ சேவித்த பச்சையான சகல 
மரங்களின்‌ கீழுமுள்ள இடங்கள்‌ (உபா 12:2) 


துணிகரக்காரராய்‌ வாழ்தல்‌ (2 பேது 2:10) 
துணிகரம்‌ (1 சாமு 17:28) 

துணிகரமாய்‌ யாதொன்றைச்‌ செய்தல்‌ (எண்‌ 15:30) 
துணிகரமாய்க்‌ கொன்று போடுதல்‌ (யாத்‌ 21:14) 
துணிகரமான பாவங்கள்‌ (சங்‌ 19:13) 


துணிகரமுள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:4) 





துணிகரங்கொள்ளுதல்‌ (யோபு 29:24) 
தூஷிக்கும்‌ தூஷணங்கள்‌ (மாற்‌ 3:28) 
தூஷிக்கிறவராய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:2) 


தூஷித்து, கற்களை எறிந்து, மண்ணைத்‌ தூற்றிக்‌ கொண்டே வருதல்‌ (2 
சாமு 16:13) 


தூஷித்ததும்‌ கேட்டதுமான வார்த்தைகள்‌ (2 இரா 19:6) 
தூஷித்துச்‌ சொல்லுதல்‌ (ரோம 3:8) 

தூஷித்தல்‌ (தீத்‌ 3:2) 

தூஷணம்‌ (மத்‌ 26:65) 

தூஷணங்கள்‌ (1 தீமோ 6:4) 

தூக்க மயக்கமாய்ப்‌ புலம்புதல்‌ (ஏசா 56:10) 


தூபங்காட்டி, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்தின ஜாதிக 
ளுடைய அருவருப்புகளின்படியே தன்‌ குமாரரை அக்கினியிலே தகித்துப்‌ 
போட்டு, மேடைகளிலும்‌, மலைகளிலும்‌, பச்சையான சகல மரங்களின்‌ கீழும்‌ 


பலியிட்டூத்‌ தூபங்காட்டுதல்‌ (2 நாளா 28:3,4) 


தூபங்காட்டி, கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவஞ்செய்து, கர்த்தருடைய 
சத்தத்துக்குச்‌ செவிகொடாமலும்‌, அவருடைய வேதத்துக்கும்‌, அவருடைய 


கட்டளைகளுக்கும்‌, அவருடைய சாட்சிகளுக்கும்‌ இணங்கி நடவாமலும்‌ 


Page 279 of 415 


Xx XX XxX x Xx 


Xx KX KX xX x 4 4 


போதல்‌ (எரே 44:23) 
தூபங்காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்றல்‌ (1 இரா 13:1) 
தூபங்காட்டுகிற மேடைகளின்‌ ஆசாரியர்களாய்‌ வாழ்தல்‌ (1 இரா 13:2) 


தூபங்காட்டுகிறவன்‌ விக்கிரகத்தை ஸ்தோத்திரிக்கிறவனாக இருத்தல்‌ (ஏசா 
66:3) 


தூங்கி விழப்பண்ணும்‌ சோம்பல்‌ (நீதி 19:15) 
தூரஸ்திரீயைப்‌ பலவந்தப்படுத்துதல்‌ (எசே 22:10) 
தூரஸ்திரீயோடே சேருதல்‌ (எசே 18:6) 

தூற்றித்‌ திரிகிற சிநேகிதனாய்‌ வாழ்தல்‌ (எரே 9:4) 


தூண்டிவிட்டபடியே, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்ய, 


தன்னை விற்றுப்‌ போடூதல்‌ (1 இரா 21:25) 
தெய்வபயம்‌ இராதிருத்தல்‌ (ஆதி 20:11) 
தெய்வம்‌ அல்லாதவைகளுக்கு ஆசாரியனாதல்‌ (2 நாளா 13:9) 


தெய்வம்‌ அல்லாதவைகளினால்‌ கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டி, தங்கள்‌ 


மாயைகளினால்‌ கர்த்தரைக்‌ கோபப்படுத்துதல்‌ (உபா 32:21) 


தெரியாததையும்‌, புத்திக்கு எட்டாததையும்‌, அறியாததையும்‌ அலப்புதல்‌ 
(யோபு 42:3) 


தெரிந்து கொண்ட தேவர்கள்‌ (நியா 10:14) 


தெளிந்த தண்ணீரைக்‌ குடித்து, மீதியாயிருக்கிறதை கால்களால்‌ குழப்பிப்‌ 
போடூதல்‌ (எசே 34:18) 


தெலாசாரிலிருந்த ஏதேனின்‌ புத்திரரின்‌ தேவர்கள்‌ (2 இரா 19:12) 
தேன்கூடுபோல்‌ ஒழுகும்‌ பரஸ்திரீயின்‌ உதடுகள்‌ (நீதி 5:3) 
தேகத்தை மதுபானத்தால்‌ சீராட்டிக்‌ கொண்டிருத்தல்‌ (பிர 2:3) 
தேசாந்தரிகளாய்த்‌ திரிகிற மந்திரவாதிகளாய்‌ வாழ்தல்‌ (அப்‌ 19:13) 
தேசத்தை கவிழ்க்கும்‌ பரிதானப்பிரியனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 29:4) 
தேசத்தை தீட்டுப்படுத்துதல்‌ (லேவி 18:27) 


தேசத்தை தங்கள்‌ நரகலான விக்கிரகங்களால்‌ தீட்டூப்படுத்துதல்‌ (எசே 


Page 280 of 415 


Xx xX KX 34 x x 4 


36:18) 


தேசத்தை அழிக்காதபடிக்குத்‌ திறப்பிலே நிற்கவும்‌ சுவரை அடைக்கவுந்‌ 
தக்கதான மனுஷனாய்‌ வாழாதிருத்தல்‌ (எசே 22:30) 


தேசத்தை அசட்டை பண்ணுதல்‌ (எண்‌ 14:31) 
தேசத்தைக்‌ குறித்துத்‌ துர்ச்செய்தி கொண்டு வருதல்‌ (எண்‌ 14:36 


தேசத்தைக்‌ கொடுமையினால்‌ நிரப்பி கர்த்தரை அடிக்கடி கோபமூட்டுதல்‌ 
(எசே 8:17) 


தேசத்தைப்‌ பாழாக்கி, அநேகரைக்‌ கொன்று போடுதல்‌ (நியா 16:24) 


தேசத்து ஜனங்களிலுள்ள அந்நிய ஸ்திரீகளைச்‌ சேர்த்துக்‌ கொண்டதினால்‌, 
தேவனுக்கு விரோதமாகப்‌ பாவஞ்செய்தல்‌ (எஸ்றா 10:2) 


தேசத்துக்‌ குடிகளுடைய கொடுமைகள்‌ (எசே 12:19) 
தேசத்தார்‌ வேசித்தனம்‌ பண்ணுதல்‌ (லேவி 19:29) 

தேசத்தின்‌ குடிகளோடே உடன்படிக்கை பண்ணுதல்‌ (நியா 2:2) 
தேசத்தின்‌ பாதகம்‌ (ஏசா 24:20) 

தேசத்தின்‌ பாவம்‌ (நீதி 28:2) 

தேசத்தின்‌ அக்கிரமம்‌ (லேவி 18:25) 


தேசத்திலே உண்மையும்‌, இரக்கமும்‌, தேவனைப்‌ பற்றிய அறிவும்‌ இல்லாதி 
ருத்தல்‌ (ஓசி 4:1) 


தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தைச்‌ சிந்தி, செய்த கொடுமை (யோவே 
3:19) 


தேசத்திலே சிந்தின இரத்தம்‌ (எசே 36:18) 

தேசத்திலே சிந்துண்ட இரத்தம்‌ (எண்‌ 35:33) 

தேசத்திற்கும்‌ பட்டணத்திற்கும்‌ அதின்‌ குடிகள்‌ எல்லாருக்கும்‌ செய்த 
கொடுமை (ஆப 2:17) 

தேசத்தில்‌ குற்றமில்லாத இரத்தம்‌ சிந்தப்படூதல்‌ (உபா 19:10) 

தேசத்தில்‌ பக்தியுள்ளவன்‌ அற்றுப்‌ போதல்‌ (மீகா 7:2) 

தேசத்தில்‌ சிறுமையானவர்களையும்‌ மனுஷரில்‌ எளிமையானவர்களையும்‌ 


பட்சிப்பதற்குக்‌ கட்கங்களையொத்த பற்களையும்‌ கத்திகளையொத்த 


Page 281 of 415 


Xx XX xX Xx x 


கடைவாய்ப்பற்களையுமுடைய சந்ததியாராய்‌ வாழ்தல்‌ (நீதி 30:14) 

தேசத்தில்‌ சிறுமைப்பட்டவர்களை ஒழியப்பண்ண, எளியவர்களை விழுங்கி: 
நாங்கள்‌ மரக்காலைக்‌ குறைத்து, சேக்கல்‌ நிறையை அதிகமாக்கி, கள்ளத்‌ 
தராசினால்‌ வஞ்சித்து, தரித்திரரைப்‌ பணத்துக்கும்‌, எளியவர்களை ஒரு 
ஜோடூ பாதரட்சைக்கும்‌ கொள்ளும்படிக்கும்‌, தானியத்தின்‌ பதரை விற்கும்‌ 
படிக்கும்‌, நாங்கள்‌ தவசம்‌ விற்கத்தக்கதாக மாதப்பிறப்பும்‌, நாங்கள்‌ 
தானியத்தின்‌ பண்டசாலைகளைத்‌ திறக்கத்தக்கதாக ஓய்வுநாளும்‌ எப்போது 
முடியும்‌ என்று சொல்லுதல்‌ (ஆமோ 8:4-6) 

தேசத்தில்‌ சிறுமைப்பட்டவர்கள்‌ ஏகமாய்‌ ஒளித்துக்‌ கொள்ளத்தக்கதாக, 
எளிமையானவர்களை வழியைவிட்டு விலக்குதல்‌ (யோபு 24:4) 

தேசத்தில்‌ ஏழைகள்‌ ஒடுக்கப்பட௫ூதல்‌ (பிர 5:8) 

தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்குப்‌ பயப்படுதல்‌ (நியா 6:10) 
தேசம்‌ தீட்டாகும்படி அருவருப்புகளையெல்லாம்‌ தேசத்தின்‌ மனிதர்‌ செய்தல்‌ 
(லேவி 18:26) 

தேசமெங்கும்‌ முறைகேடான பாவம்‌ நிறைதல்‌ (லேவி 19:29) 
தேசங்களுடைய ஜாதிகளின்‌ தேவர்கள்‌ (2 நாளா 32:13) 

தேவ அன்பு இல்லாதிருத்தல்‌ (யோவா 5:42) 

தேவ வசனத்தைப்‌ புரட்டூதல்‌ (2 கொரி 4:2) 

தேவன்‌ இல்லை என்று தன்‌ இருதயத்தில்‌ சொல்லிக்‌ கொள்ளுதல்‌ (சங்‌ 
14:1) 

தேவன்‌ இல்லையென்று என்னும்‌ நினைவுகள்‌ (சங்‌ 10:4) 

தேவன்‌ நீடிய பொறுமையோடே காத்திருந்தபோது, கீழ்ப்படியாமற்போதல்‌ (1 
பேது 3:20) 

தேவன்‌ தம்முடைய குமாரனைக்‌ குறித்துக்‌ கொடுத்த சாட்சியை 
விசுவாசியாததினால்‌, அவரைப்‌ பொய்யராக்குதல்‌ (1 யோவா 5:10) 

தேவன்‌ தம்முடைய குமாரனைக்‌ குறித்துக்‌ கொடுத்த சாட்சியை விசுவாசியா 
திருத்தல்‌ (1 யோவா 5:10) 

தேவன்‌ அதை மறந்தார்‌ என்றும்‌, அவர்‌ தம்முடைய முகத்தை மறைத்து, 
ஒருக்காலும்‌ அதைக்‌ காணமாட்டார்‌ என்றும்‌, தன்‌ இருதயத்திலே சொல்லிக்‌ 
கொள்ளுதல்‌ (சங்‌ 10:11) 


Page 282 of 415 


Xx x x 4 


* Xx x x 4 


Xx xX x 4 


தேவன்‌ பொறுமையாயிருந்த முற்காலத்தில்‌ நடந்த பாவங்கள்‌ (ரோம 3:25) 
தேவன்‌ தெரிந்துகொண்டவர்கள்மேல்‌ குற்றஞ்சாட்டுதல்‌ (ரோம 8:33) 


தேவன்‌ சுகவாழ்வைக்‌ கட்டளையிட்டால்‌, அதின்மேல்‌ உறுதியாய்‌ நம்பிக்கை 


வைத்தல்‌ (யோபு 24:23) 


தேவன்‌ எங்கே என்று நாள்தோறும்‌ சொல்லி, நிந்தித்து எலும்புகளை 
உருவக்‌ குத்துதல்‌ (சங்‌ 42:10) 

தேவன்‌ ஒருவரேயன்றிப்‌ பாவங்களை மன்னிக்கத்தக்கவர்‌ யார்‌ என்று தங்கள்‌ 
இருதயங்களில்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருத்தல்‌ (மாற்‌ 2:7) 

தேவன்பேரில்‌ குற்றம்‌ பிடிக்கிறவனாய்‌ வாழ்தல்‌ (யோபு 40:2) 


தேவன்மேல்‌ பிரியம்‌ வைக்கிறது மனுஷனுக்குப்‌ பிரயோஜனம்‌ அல்ல என்று 
சொல்லுதல்‌ (யோபு 34:9) 


தேவனுக்கு பண்ணின துரோகம்‌ (சங்‌ 18:21) 
தேவனுக்கு முன்‌ நிறைவுள்ளவைகளாக இராத கிரியைகள்‌ (வெளி 3:2) 
தேவனுக்கு முன்பாகப்‌ பயப்படாதிருத்தல்‌ (பிர 8:13) 


தேவனுக்கு முன்பாகப்‌ பைத்தியமாயிருக்கிற இவ்வுலகத்தின்‌ ஞானம்‌ (1கொரி 
3:19) 


தேவனுக்கு முன்பாகப்‌ பெருமை பாராட்டூதல்‌ (1 கொரி 1:29) 
தேவனுக்கு முன்பாகச்‌ செம்மையாயிராத இருதயம்‌ (அப்‌ 8:21) 
தேவனுக்கு மகிமையைச்‌ செலுத்தாதிருத்தல்‌ (அப்‌ 12:23) 


தேவனுக்கு அது எப்படித்‌ தெரியும்‌? உன்னதமானவருக்கு அதைப்பற்றி 
அறிவு உண்டோ? என்று சொல்லுதல்‌ (சங்‌ 73:11) 


தேவனுக்கு விரோதமாய்ப்‌ பேசி: தேவன்‌ வனாந்தரத்திலே போஜனபந்தியை 
ஆயத்தப்படுத்தக்‌ கூடுமோ? என்று சொல்லுதல்‌ (சங்‌ 78:19) 


தேவனுக்கு விரோதமாய்ப்‌ செய்யும்‌ பாவம்‌ (ஆதி 39:9) 

தேவனுக்கு விரோதமான பகையான உலகசிநேகம்‌ (யாக்‌ 4:4) 

தேவனுக்கு விரோதமான பகையான மாம்சசிந்தை (ரோம 8:7) 

தேவனுக்கு விரோதமாக ஆவியை எழுப்பி, வாயிலிருந்து வசனங்களைப்‌ 


புறப்படப்‌ பண்ணுதல்‌ (யோபு 15:13) 


Page 283 of 415 


33% Xx x x 


தேவனுக்கு விரோதமாகக்‌ கைநீட்டி, சர்வவல்லவருக்கு விரோதமாகப்‌ 
பராக்கிரமம்‌ பாராட்டுதல்‌ (யோபு 15:25) 


தேவனுக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தல்‌ (ஆதி 20:6) 

தேவனுக்கு விரோதமாகப்‌ பொய்‌ சொல்லுதல்‌ (யோசுவா 24:27) 

தேவனுக்கு ஏற்றவைகளைச்‌ சிந்தியாமல்‌ மனுஷருக்கு ஏற்றவைகளைச்‌ 
சிந்தித்தல்‌ (மாற்‌ 8:33) 

தேவனுக்குப்‌ பயப்படுகிறவர்களாகக்‌ கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியஞ்‌ 
செய்யாதிருத்தல்‌ (கொலோ 3:22) 


தேவனுக்குப்‌ பயப்படாதவனும்‌ மனுஷரை மதியாதவனுமாயிருத்தல்‌ (லூக்‌ 
18:2) 


தேவனுக்குப்‌ பகைஞனாதல்‌ (யாக்‌ 4:4) 
தேவனுக்குப்‌ பிரியமாயிருக்கமாட்டாத மாம்சத்துக்குட்பட்டவர்களாய்‌ வாழ்தல்‌ 
(ரோம 8:8) 


தேவனுக்குப்‌ பிரயோஜனமாயிராமல்‌ ஒரு மனுஷன்‌ விவேகியாயிருந்து, 
தனக்குத்தான்‌ பிரயோஜனமாயிருத்தல்‌ (யோபு 22:2) 


தேவனுக்காக நியாயக்கேடாய்ப்‌ பேசி, அவருக்காக வஞ்சகமாய்‌ வசனித்தல்‌ 
(யோபு 13:7) 


தேவனுக்காகப்‌ பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களாகவும்‌ காணப்படுதல்‌ (1 
கொரி 15:15) 


தேவனுக்குத்‌ துரோகம்‌ பண்ணுதல்‌ (2 சாமு 22:22) 
தேவனுக்கும்‌ உலகப்பொருளுக்கும்‌ ஊழியஞ்செய்தல்‌ (மத்‌ 6:24) 
தேவனுக்கும்‌ மோசேக்கும்‌ விரோதமாகப்‌ பேசுதல்‌ (எண்‌ 21:5) 
தேவனுக்குச்‌ சத்துருக்களாயிருத்தல்‌ (ரோம 5:10) 
தேவனுக்கேற்காதவர்களாய்‌ வாழ்தல்‌ (1 தெச 2:15) 


தேவனாகிய கர்த்தர்‌ குடியிருக்கும்படி கொடுக்கும்‌ பட்டணங்கள்‌ ஒன்றில்‌ 
பேலியாளின்‌ மக்களாகிய துஷ்டமனிதர்‌ புறப்பட்டு, நீங்கள்‌ அறியாத வேறே 
தேவர்களைச்‌ சேவிக்கப்போவோம்‌ வாருங்கள்‌ என்று தங்கள்‌ பட்டணத்தின்‌ 


குடிகளை ஏவுதல்‌ (உபா 13:12,13) 


தேவனாகிய கர்த்தர்‌ கட்டளையிட்டபடியே, தகப்பனையும்‌ தாயையும்‌ கனம்‌ 


Page 284 of 415 


பண்ணாதிருத்தல்‌ (உபா 5:16) 
தேவனாகிய கர்த்தர்‌ கட்டளையிட்டபடியே, ஓய்வுநாளைப்‌ பரிசுத்தமாய்‌ 
ஆசரியாதிருத்தல்‌ (உபா 5:12) 
தேவனாகிய கர்த்தர்‌ கற்பித்த கட்டளையை கைக்கொள்ளாமல்‌ 


கர்த்தருடைய வாக்கை மீறுதல்‌ (1 இரா 13:21) 
தேவனாகிய கர்த்தர்‌ பண்ணின உடன்படிக்கையை மறத்தல்‌ (உபா 4:23) 


தேவனாகிய கர்த்தர்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ போய்ச்‌ சேரும்போது. அந்த 
ஜாதிகள்‌ செய்யும்‌ அருவருப்புகளின்படி செய்யக்‌ கற்றுக்‌ கொள்ளுதல்‌ (உபா 
18:9) 

தேவனாகிய கர்த்தர்‌ வெறுப்பதைச்‌ செய்தல்‌ (உபா 16:22) 


தேவனாகிய கர்த்தர்‌ வேண்டாம்‌ என்று விலக்கின எவ்வித சாயலான 
விக்கிரகத்தையும்‌ உண்டாக்குதல்‌ (உபா 4:23) 

தேவனாகிய கர்த்தர்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌ தேசத்தைத்‌ தீட்டூப்படுத்‌ 
துதல்‌ (உபா 21:23) 

தேவனாகிய கர்த்தர்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌ தேசத்தின்மேல்‌ பாவம்‌ வரப்‌ 
பண்ணுதல்‌ (உபா 24:4) 


தேவனாகிய கர்த்தர்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ கைவசமாயி 
ருக்கும்‌ காணியாட்சியிலே முன்னோர்கள்‌ குறித்திருக்கிற பிறனுடைய 
எல்லையை ஒற்றிப்‌ போடுதல்‌ (உபா 19:14) 

தேவனாகிய கர்த்தர்‌ வழியிலே நடத்திக்கொண்டு போகுங்காலத்தில்‌, 
அவரை விட்டுப்‌ போதல்‌ (எரே 2:17) 


தேவனாகிய கர்த்தர்‌ விதித்த கட்டளையைக்‌ கைக்கொள்ளாமற்போதல்‌ (1 


சாமு 13:13) 


தேவனாகிய கர்த்தர்‌ விதித்த அவருடைய கற்பனைகளையும்‌ கட்டளைக 
ளையும்‌ கைக்கொள்ளும்படி, அவர்‌ சத்தத்திற்குச்‌ செவிகொடாதிருத்தல்‌ 
(உபா 28:45) 

தேவனாகிய கர்த்தர்‌ விதித்த வழியை விட்டு விலக்கும்படி, எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்‌ பண்ணினவரும்‌, அடிமைத்தன வீட்டிலிருந்து 
நீங்கலாக்கி மீட்டுக்‌ கொண்டவருமான தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான 


துரோகப்‌ பேச்சைப்‌ பேசின தீமை (உபா 13:5) 


Page 285 of 415 


தேவனாகிய கர்த்தர்‌ என்னும்‌ மகிமையும்‌ பயங்கரமுமான நாமத்திற்குப்‌ 
பயப்படும்படிக்கு, இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண 
வார்த்தைகளின்படியெல்லாம்‌ நடக்கக்‌ கவனமாயிராதிருத்தல்‌ (உபா 28:58) 


தேவனாகிய கர்த்தரின்‌ கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளாமல்‌ இஸ்ரவேல்‌ 


உண்டாக்கின வழிபாடூகளில்‌ நடத்தல்‌ (2 இரா 17:19) 


தேவனாகிய கர்த்தரின்‌ கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, இன்று கர்த்தர்‌ 
விதிக்கிற வழியை விட்டு விலகி, அறியாத வேறே தேவர்களைப்‌ 
பின்பற்றுதல்‌ (உபா 11:28) 


தேவனாகிய கர்த்தரின்‌ கண்களுக்கு முன்பாக எந்தப்‌ புருஷனாவது 
ஸ்திரீயாவது தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுக்கிற வாசல்கள்‌ ஒன்றில்‌ 
அக்கிரமஞ்செய்து, அவருடைய உடன்படிக்கையை மீறுதல்‌ (உபா 17:2) 

தேவனாகிய கர்த்தரின்‌ சத்தத்துக்கும்‌, கர்த்தர்‌ தீர்க்கதரிசியைக்‌ கொண்டு 
சொல்லியனுப்பின எந்தக்காரியத்துக்கும்‌ செவிகொடாமற்போதல்‌ (எரே 42:21) 


தேவனாகிய கர்த்தரின்‌ சத்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து, தேவரீர்‌ கட்டளையிட்டபடி 
சகலமும்‌ செய்யாதிருத்தல்‌ (உபா 26:14) 


தேவனாகிய கர்த்தரின்‌ சத்தத்திற்குச்‌ செவிகொடாமற்போதல்‌ (உபா 28:62) 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ முழு இருதயத்தோடும்‌ முழு ஆத்துமாவோடும்‌ 
அன்புகூராதிருத்தல்‌ (உபா 13:3) 

தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போதல்‌ (1 நாளா 15:13) 
தேவனாகிய கர்த்தரை மறந்து போதல்‌ (1 சாமு 12:9) 

தேவனாகிய கர்த்தரை மறந்து, வேறே தேவர்களைப்‌ பின்பற்றி அவர்களைச்‌ 
சேவித்து, அவர்களைப்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (உபா 8:19) 


தேவனாகிய கர்த்தரை விடூகிறதும்‌, கர்த்தரைப்‌ பற்றும்‌ பயம்‌ இல்லாம 
லிருக்கிறதும்‌, எத்தனை பொல்லாப்பும்‌ கசப்புமான காரியம்‌ என்று உணர்ந்து 


கொள்ளாதிருத்தல்‌ (எரே 2:19) 
தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாதிருத்தல்‌ (உபா 9:23) 
தேவனாகிய கர்த்தரைப்‌ பரீட்சை பார்த்தல்‌ (மத்‌ 4:7) 


தேவனாகிய கர்த்தரைச்‌ சார்ந்து கொள்ளாமல்‌, மற்றவரைச்‌ சார்ந்து 


கொள்ளுதல்‌ (2 நாளா 16:7) 


தேவனாகிய கர்த்தரைவிட்டு அகலுகிற இருதயம்‌ (உபா 29:18) 


Page 286 of 415 


x x x XxX 


தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும்‌ பலிபீடத்தண்டையில்‌ யாதொரு 


தோப்பையும்‌ உண்டாக்குதல்‌ (உபா 16:21) 


தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய 
சொல்லையாகிலும்‌, நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும்‌ கேளாமல்‌, 
இடும்பு செய்தல்‌ (உபா 17:12) 


தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பு (உபா 25:16 
தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌ (உபா 7:25) 


தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தல்‌ (உபா 20:18) 





தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகம்‌ பண்ணி, பச்சையான 
சகல மரத்தின்கீழும்‌ அந்நியரோடே சோரமார்க்கமாய்‌ நடந்து, அக்கிரமத்‌ 
தையும்‌, கர்த்தருடைய சத்தத்துக்குச்‌ செவிகொடாமற்போனதையும்‌ ஒத்துக்‌ 
கொள்ளாதிருத்தல்‌ (எரே 3:13) 

தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள்‌ (2 நாளா 28:10) 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவஞ்செய்து, வார்ப்பிக்கப்பட்ட 
கன்றுக்குட்டியை உண்டாக்கி, கர்த்தர்‌ விதித்த வழியைச்‌ சீக்கிரமாய்‌ விட்டு 
விலகுதல்‌ (உபா 9:16) 

தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகச்‌ செய்த பாவம்‌ (எரே 16:10) 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவருடைய தாசனாகிய 
எசேக்கியாவுக்கு விரோதமாகவும்‌ பின்னும்‌ அதிகமாய்ப்‌ பேசுதல்‌ (2 நாளா 
32:16) 


தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயப்படாமல்‌ இருத்தல்‌ (யாத்‌ 9:30) 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பொருத்தனை பண்ணியிருந்தால்‌, அதைச்‌ 
செலுத்தத்‌ தாமதஞ்செய்தல்‌ (உபா 23:21) 


தேவனாகிய கர்த்தருக்கும்‌ ஊழியருக்கும்‌ விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தல்‌ 
(யாத்‌ 10:16) 


தேவனாகிய கர்த்தராயிருக்கிற எரிச்சலுள்ள தேவனைப்‌ பகைத்தல்‌ (யாத்‌ 
20:5) 


தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி, அந்நிய தேவர்களைச்‌ 


சேவித்து, அவைகளைப்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (யோசுவா 23:15) 


தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குதல்‌ (உபா 5:11) 


Page 287 of 415 


Xx x x 4 


தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தைக்‌ குறித்தே மேன்மை 
பாராட்டாதிருத்தல்‌ (சங்‌ 20:7) 


தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்தல்‌ (உபா 1:26) 
தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில்‌ ஒன்றையும்‌ மீறுதல்‌ (உபா 26:13) 


தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில்‌ ஒன்றையும்‌ மறத்தல்‌ (உபா 
26:13) 


தேவனாகிய கர்த்தருடைய சொல்லைக்‌ கேளாமலும்‌ போதல்‌ (எரே 3:25) 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, தோட்டத்தில்‌ ஒளித்துக்‌ 
கொள்ளுதல்‌ (ஆதி 3:8) 

தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்குச்‌ செவிகொடாதிருத்தல்‌ (எரே 42:13) 
தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படியாமற்போதல்‌ (உபா 8:20) 


தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வுநாளில்‌ யாதொரு வேலையும்‌ செய்தல்‌ 
(உபா 5:14) 


தேவனாகிய காமோஸ்‌ (நியா 11:24) 
தேவனாகிய தாகோன்‌ (நியா 16:23) 


தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலிசெலுத்தவும்‌, சந்தோஷம்‌ 
கொண்டாடவும்‌ கூடிவருதல்‌ (நியா 16:23) 


தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலிசெலுத்தல்‌ (நியா 16:23) 


தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய 
வார்த்தைகளைப்‌ புரட்டுதல்‌ (எரே 23:36) 


தேவனாலே மாத்திரம்‌ வருகிற மகிமையைத்‌ தேடாமல்‌, ஒருவராலொருவர்‌ 
வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுதல்‌ (யோவா 5:44) 


தேவனால்‌ உண்டாயிராதபடியினால்‌ செவிகொடாமலிருத்தல்‌ (யோவா 8:47) 
தேவனால்‌ உண்டாயிராதவனாய்‌ வாழ்தல்‌ (1 யோவா 4:6) 
தேவனால்‌ சபிக்கப்பட்டவனாய்‌ வாழ்தல்‌ (உபா 21:23) 


தேவனால்‌ வருகிற மகிமையிலும்‌ மனுஷரால்‌ வருகிற மகிமையை 
அதிகமாய்‌ விரும்புதல்‌ (யோவா 12:43) 


தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய்‌ நினைவை கொண்டிருத்தல்‌ (2 சாமு 


Page 288 of 415 


14:13) 


தேவனுடைய ஸ்தானாபதிகளைப்‌ பரியாசம்‌ பண்ணி, அவருடைய 
வார்த்தைகளை அசட்டை செய்து, அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தல்‌ 
(2 நாளா 36:16) 


தேவனுடைய உடன்படிக்கையைக்‌ கைக்கொள்ளாமலும்‌, அவருடைய 


கட்டளைகளின்படி நடக்கச்‌ சம்மதியாமலும்‌ வாழ்தல்‌ (சங்‌ 78:10) 
தேவனுடைய உண்மையை அவமாக்குதல்‌ (ரோம 3:3) 

தேவனுடைய நாமத்தை மறந்து, அந்நியதேவனை நோக்கிக்‌ கையெடுத்தல்‌ 
(சங்‌ 44:20) 

தேவனுடைய நாமத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (லேவி 21:6) 
தேவனுடைய நாமம்‌ புறஜாதிகளுக்குள்ளே தங்கள்‌ மூலமாய்த்‌ தூஷிக்கப்‌ 
படுதல்‌ (ரோம 2:24) 

தேவனுடைய நாமமும்‌ உபதேசமும்‌ தூஷிக்கப்படுதல்‌ (1 தீமோ 6:1) 


தேவனுடைய  நியாயப்பிரமாணத்துக்குக்‌ கீழ்ப்படியாமலும்‌, கீழ்ப்படியக்‌ 
கூடாமலும்‌ இருக்கிற மாம்சசிந்தை (ரோம 8:7) 


தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யாதிருத்தல்‌ (எஸ்றா 7:26) 


தேவனுடைய  நியாயத்தீர்ப்புக்குத்‌ தப்பிக்கொள்ளலாமென்று நினைத்தல்‌ 
(ரோம 2:3) 


தேவனுடைய காரியத்தை அறியாதிருத்தல்‌ (2 இரா 17:26) 


தேவனுடைய குமாரன்‌ இல்லாத ஜீவன்‌ இல்லாதவனாய்‌ வாழ்தல்‌ (1 
யோவா 5:12) 


தேவனுடைய குமாரன்‌ இல்லாதவனாய்‌ வாழ்தல்‌ (1 யோவா 5:12) 


தேவனுடைய குமாரனைக்‌ காலின்கீழ்‌ மிதித்து, தன்னைப்‌ பரிசுத்தஞ்செய்த 
உடன்படிக்கையின்‌ இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி, கிருபையின்‌ ஆவியை 
நிந்தித்தல்‌ (எபி 10:29) 

தேவனுடைய குமாரனைக்‌ காலின்கீழ்‌ மிதித்தல்‌ (எபி 10:29) 


தேவனுடைய குமாரனைத்‌ தாங்களே மறுபடியும்‌ சிலுவையில்‌ அறைந்து 
அவமானப்படுத்துதல்‌ (எபி 6:6 


தேவனுடைய கட்டளையைத்‌ தள்ளிவிட்டு, மனுஷருடைய பாரம்பரியத்தைக்‌ 


Page 289 of 415 


33 x x 


கைக்கொண்டுவருகிறவர்களாய்‌, கிண்ணங்களையும்‌ செம்புகளையும்‌ கழுவி 
மற்றும்‌ இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும்‌ அனுசரித்து வருதல்‌ (மாற்‌ 
78) 

தேவனுடைய கிருபையை இழந்து போதல்‌ (எபி 12:15) 

தேவனுடைய கிருபையை விருதாவாக்குதல்‌ (கலா 2:21) 


தேவனுடைய கிருபையைக்‌ காமவிகாரத்துக்கேதுவாகப்‌ புரட்டி, ஒன்றான 
ஆண்டவராகிய தேவனையும்‌, நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
வையும்‌ மறுதலித்தல்‌ (யூதா :4) 

தேவனுடைய கிருபையைக்‌ காமவிகாரத்துக்கேதுவாகப்‌ புரட்டி, ஒன்றான 
ஆண்டவராகிய தேவனையும்‌, நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
வையும்‌ மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகி பக்கவழியாய்‌ நுழைதல்‌ (யூதா :4) 


தேவனுடைய கிருபையைக்‌ காமவிகாரத்துக்கேதுவாகப்‌ புரட்டுதல்‌ (யூதா :4) 
தேவனுடைய பார்வைக்கு ஆகாத காரியம்‌ (1 நாளா 21:7) 

தேவனுடைய மந்தையை கட்டாயமாய்‌ மேய்த்தல்‌ (1 பேது 5:2) 
தேவனுடைய மந்தையை அவலட்சணமான ஆதாயத்திற்காக மேய்த்தல்‌ (1 
பேது 5:2) 


தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவரை தூஷித்தல்‌ (1 
பேது 4:14) 


தேவனுடைய ஆலயத்தைக்‌ கெடுத்தல்‌ (1 கொரி 3:17) 


தேவனுடைய ஆலயத்தைப்‌ பலவந்தமாய்த்‌ திறந்து, கர்த்தருடைய ஆலயத்‌ 
திலுள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளையெல்லாம்‌ பாகால்களுக்காகச்‌ 


செலவு பண்ணிப்‌ போடுதல்‌ (2 நாளா 24:7) 


தேவனுடைய ஆலயத்தின்‌ பணிமுட்டுகளைச்‌ சேர்த்து, தேவனுடைய 
ஆலயத்தின்‌ பணிமுட்டுகளைத்‌ துண்டு துண்டாக்கி, கர்த்தருடைய 
ஆலயத்தின கதவுகளைப்‌ பூட்டிப்போட்டு, எருசலேமில்‌ மூலைக்கு மூலை 
பலிபீடங்களை உண்டுபண்ணி, அந்நிய தெய்வங்களுக்குத்‌ தூபங்காட்டும்‌ 
படிக்கு, யூதாவின்‌ ஒவ்வொரு பட்டணத்திலும்‌ மேடைகளை உண்டுபண்ணி, 
தன்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கோபமூட்டுதல்‌ (2 நாளா 
28:24,25) 


தேவனுடைய ஆலயத்தில்‌ தேவன்போல உட்கார்ந்து, தன்னைத்தான்‌ 


Page 290 of 415 


தேவனென்று காண்பித்தல்‌ (2 தெச 2:4) 
தேவனுடைய வேதத்தை மறத்தல்‌ (ஓசி 4:6) 


தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை நாவினாலேயே 


சபித்தல்‌ (யாக்‌ 3:9) 
தேவனுடைய சபையை மிகவும்‌ துன்பப்படுத்தி, பாழாக்குதல்‌ (கலா 1:13) 
தேவனுடைய சபையை அசட்டை பண்ணுதல்‌ (1 கொரி 11:22) 


தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி, இல்லாதவர்களை வெட்கப்படுத்‌ 
துதல்‌ (1 கொரி 11:22) 


தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி, சிருஷ்டிகரைத்‌ தொழுது 
சேவியாமல்‌ சிருஷ்டியைத்‌ தொழுது சேவித்தல்‌ (ரோம 1:25) 


தேவனுடைய சித்தத்தின்பியே பிழைக்காமல்‌ பாவங்களை விட்டோயாதி 
ருத்தல்‌ (1 பேது 4:2) 

தேவனுடைய சிங்காசனத்தின்பேரிலும்‌ அதில்‌ வீற்றிருக்கிறவர்‌ பேரிலும்‌ 
சத்தியம்‌ பண்ணுதல்‌ (மத்‌ 23:22) 


தேவனுடைய வாயின்‌ வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடாமல்‌ வாழ்தல்‌ (2 


நாளா 35:22) 


தேவனுடைய வாக்குத்தத்தத்தைக்குறித்து அவிசுவாசமாய்ச்‌ சந்தேகப்படுதல்‌ 
(ரோம 4:20) 


தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணி, 


உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுதல்‌ (சங்‌ 107:10) 


தேவனுடைய வார்த்தையை நம்பாமல்‌ உள்ளத்திலே நகைத்தல்‌ (ஆதி 
18:12) 


தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்குச்‌ சுதந்தரமாக நாங்கள்‌ 


கட்டிக்கொள்வோம்‌ என்று சொல்லுதல்‌ (சங்‌ 83:12) 
தேவனுடைய வசனங்களுக்குச்‌ செவிகொடுக்காதிருத்தல்‌ (யோவா 8:47) 


தேவனுடைய ஒரேபேறான குமாரனுடைய நாமத்தில்‌ விசுவாசமுள்ளவனா 
யிராதிருத்தல்‌ (யோவா 3:18) 


தேவனுடனே போர்செய்தல்‌ (அப்‌ 23:9) 


தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லுதல்‌ (ரோம 9:14) 


Page 291 of 415 


தேவனிடத்தில்‌ இரட்சிப்பு இல்லையென்று, ஆத்துமாவைக்‌ குறித்துச்‌ 
சொல்லுதல்‌ (சங்‌ 3:2) 


தேவனிடத்தில்‌ ஐசுவரியவானாயிராமல்‌, தனக்காகவே பொக்கிஷங்களைச்‌ 


சேர்த்து வைத்தல்‌ (லூக்‌ 12:21) 
தேவனிடத்தில்‌ அன்புகூருகிறேனென்று சொல்லியும்‌, தன்‌ சகோதரனைப்‌ 


பகைத்த பொய்யனாய்‌ வாழ்தல்‌ (1 யோவா 4:20) 


தேவனிடத்தில்‌ அன்புகூருகிறேனென்று சொல்லியும்‌, தன்‌ சகோதரனைப்‌ 
பகைத்தல்‌ (1 யோவா 4:20) 


தேவனிடத்தில்‌ கேட்டிருக்கிற சத்தியத்தை சொன்ன மனுஷனை கொல்லத்‌ 
தேடுதல்‌ (யோவா 8:40) 


தேவனிடத்தில்‌ பொய்‌ சொல்லுதல்‌ (அப்‌ 5:4) 

தேவநீதியை அறியாமல்‌, தங்கள்‌ சுயநீதியை நிலைநிறுத்தத்‌ தேடி 
தேவநீதிக்குக்‌ கீழ்ப்படியாதிருத்தல்‌ (ரோம 10:3) 

தேவப்பிரியராயிராமல்‌ சுகபோகப்பிரியராய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:4) 
தேவபக்தியின்‌ வேஷத்தைத்‌ தரித்து அதின்‌ பலனை மறுதலிக்கிறவர்களாய்‌ 
வாழ்தல்‌ (2 தீமோ 3:5) 

தேவபக்தியில்லாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 பேது 3:7) 

தேவபக்தியை ஆதாயத்தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற 
மனுஷர்களாய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 6:5) 


தேவபக்தியை ஆதாயத்தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற 


மனுஷர்களால்‌ உண்டாகும்‌ மாறுபாடான தர்க்கங்கள்‌ (1 தீமோ 6:5) 
தேவபகை (ரோம 1:30) 

தேவர்களைச்‌ சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றுதல்‌ (யாத்‌ 34:15) 

தேவர்களைச்‌ சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றி, தங்களுடைய தேவர்களுக்குப்‌ 
பலியிடுதல்‌ (யாத்‌ 34:15) 

தேவர்களைச்‌ சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றி, தங்களுடைய தேவர்களுக்குப்‌ 
பலியிடும்போது, அழைக்கையில்‌, போய்‌, அவன்‌ பலியிட்டதிலே புசித்தல்‌ 
(யாத்‌ 34:15) 

தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தல்‌ 
(எண்‌ 25:2) 


Page 292 of 415 


XxX XX KX XK 34 xX x 4 


XxX XX XK XX x % 


தேவர்களுக்கு ஆராதனை செய்தல்‌ (தானி 3:12) 

தேவர்களாக உண்டாக்கின பொன்‌ கன்றுக்குட்டிகள்‌ (2 நாளா 13:8) 
தேவர்களின்‌ இலக்கம்‌ (எரே 11:13) 

தேவர்களின்‌ நட்சத்திரராசியாகிய சொரூபங்களின்‌ சப்பரம்‌ (ஆமோ 5:26) 
தேவர்களின்‌ கோவில்‌ (1 நாளா 10:10) 

தேவர்களின்‌ கோவிலில்‌ இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகம்‌ (நாகூ 1:14) 


தேவர்களின்‌ விக்கிரகங்களால்‌ சிக்கிக்‌ கொள்ளுதல்‌ (உபா 7:25) 





தேவர்களின்‌ விக்கிரகங்களில்‌ இருக்கிற வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
இச்சித்தல்‌ (உபா 7:25) 


தேவரீர்‌ உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளைக்கொண்டு கற்பித்த 
கர்த்தருடைய கற்பனைகளை விட்டூ விடுதல்‌ (எஸ்றா 9:10) 


தேவரீர்‌ அடித்தவனை துன்பப்படூத்துதல்‌ (சங்‌ 69:26) 


தேவரீர்‌ ஒருவருக்கே விரோதமாக பாவஞ்செய்து, உமது கண்களுக்கு 


முன்பாகப்‌ பொல்லாங்கானதை நடப்பித்தல்‌ (சங்‌ 51:4) 
தேவாலயத்தின்பேரில்‌ சத்தியம்‌ பண்ணுதல்‌ (மத்‌ 23:21) 


தேவாலயத்தின்பேரிலும்‌ வாசமாயிருக்கிறவர்பேரிலும்‌ சத்தியம்‌ பண்ணுதல்‌ 
(மத்‌ 23:21) 


தேவாலயத்திலே காசுக்காரர்‌ உட்கார்ந்திருத்தல்‌ (யோவா 2:14) 


தேவாலயத்திலே ஆடுகள்‌ மாடுகள்‌ புறாக்களாகிய இவைகளை விற்றல்‌ 
(யோவா 2:14) 


தேவனை பரியாசம்‌ பண்ணுதல்‌ (கலா 6:7) 

தேவனை மறக்கிற ஜாதியாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 9:17) 
தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகள்‌ (யோபு 8:13) 
தேவனை மறத்தல்‌ (சங்‌ 50:22) 

தேவனை அசட்டை பண்ணுதல்‌ (சங்‌ 10:13) 


தேவனை அசட்டை பண்ணி: நீர்‌ கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன்‌ 


இருதயத்தில்‌ சொல்லிக்‌ கொள்ளுதல்‌ (சங்‌ 10:13) 


Page 293 of 415 


தேவனை அறியாத அன்பில்லாதவனாய்‌ வாழ்தல்‌ (1 யோவா 4:8) 

தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப்போல மோக இச்சைக்குட்படுதல்‌ (1 
தெச 4:4) 

தேவனை அறியாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தெச 1:7) 

தேவனை அறியாமற்போனவனுடைய ஸ்தலம்‌ (யோபு 18:21) 

தேவனை அறியாமலிருந்தபோது, சுபாவத்தின்படி தேவர்களல்லாதவர்களுக்கு 
அடிமைகளாயிருத்தல்‌ (கலா 4:8) 

தேவனை அறியாமலிருத்தல்‌ (கலா 4:8) 

தேவனை அறியும்‌ அறிவைப்‌ பற்றிக்கொண்டிருக்க மனதில்லாதிருந்தபடியால்‌, 
தகாதவைகளைச்‌ செய்தல்‌ (ரோம 1:28) 

தேவனை அறிந்தும்‌, அவரைத்‌ தேவனென்று மகிமைப்படூத்தாமலும்‌, 
ஸ்தோத்திரியாமலுமிருந்து, தங்கள்‌ சிந்தனைகளினாலே வீணராதல்‌ (ரோம 
1:21) 

தேவனை அறிந்திருக்க, அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க, பெலனற்‌ 
றதும்‌ வெறுமையானதுமான அவ்வழிபாடூகளுக்கு நீங்கள்‌ மறுபடியும்‌ திரும்பி, 
மறுபடியும்‌ அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புதல்‌ (கலா 4:9) 

தேவனை அறிந்திருக்கிறோமென்று அறிக்கை பண்ணி, கிரியைகளினாலோ 
இயேசுவை மறுதலித்தல்‌ (தீத்‌ 1:16) 

தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய்‌ எழும்புகிற எல்லா மேட்டிமை (2 
கொரி 10:5) 

தேவனை நோக்கி: எங்களைவிட்டூ விலகும்‌, சர்வவல்லவராலே எங்களுக்கு 
என்ன ஆகும்‌ என்று சொல்லுதல்‌ (யோபு 22:17) 

தேவனை நோக்கி: எங்களைவிட்டு விலகியிரும்‌, உம்முடைய வழிகளை 
அறிய விரும்போம்‌, சர்வவல்லவரை நாம்‌ சேவிக்க அவர்‌ யார்‌? அவரை 
நோக்கி ஜெபம்‌ பண்ணுவதினால்‌ நமக்குப்‌ பிரயோஜனம்‌ என்ன என்று 
சொல்லுதல்‌ (யோபு 21:14,15) 

தேவனை விட்டு சோரம்‌ போதல்‌ (ஓசி 9:1) 

தேவனை விட்டு, பாகால்களைச்‌ சேவித்தல்‌ (நியா 10:10) 


தேவனை விசுவாசியாதவனாய்‌ வாழ்தல்‌ (1 யோவா 5:10) 


Page 294 of 415 


Xx XK 34 34 x % 


தேவனை விசுவாசியாமலும்‌, அவருடைய இரட்சிப்பை நம்பாமலும்‌ போதல்‌ 
(சங்‌ 78:21) 


தேவனையும்‌ ராஜாவையும்‌ தூஷித்தாய்‌ என்று அவன்மேல்‌ சாட்சி சொல்லு 
கிற பேலியாளின்‌ மக்களாய்‌ வாழ்தல்‌ (1 இரா 21:10) 


தேவனையும்‌ ராஜாவையும்‌ தூஷித்தல்‌ (1 இரா 21:13) 

தேவனைப்‌ பார்க்கிலும்‌ தன்னைத்‌ தான்‌ நீதிமானாக்குதல்‌ (யோபு 32:2) 
தேவனைப்‌ பகைத்தல்‌ (சங்‌ 68:1) 

தேவனைப்‌ பற்றி அறிவில்லாதிருத்தல்‌ (1 கொரி 15:34) 

தேவனைப்‌ பற்றிக்‌ குறை சொல்லுதல்‌ (யோபு 1:22) 


தேவனைத்‌ தூஷிக்கும்படி தன்வாயைத்‌ திறந்து, அவருடைய நாமத்தையும்‌, 
அவருடைய வாசஸ்தலத்தையும்‌, பரலோகத்தில்‌ வாசமாயிருக்கிறவர்களையும்‌ 


தூஷித்தல்‌ (வெளி 13:6) 

தேவனைத்‌ தூஷித்து ஜீவனை விடுதல்‌ (யோபு 2:9) 

தேவனைத்‌ தன்‌ பெலனாக எண்ணாமல்‌ வாழ்தல்‌ (சங்‌ 52:7) 

தேவனைத்‌ தன்‌ பெலனாக எண்ணாமல்‌, தன்‌ செல்வப்பெருக்கத்தை நம்பி, 
தன்‌ தீவினையில்‌ பலத்துக்‌ கொண்ட மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 52:7) 
தேவனைத்‌ தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருத்தல்‌ (சங்‌ 54:3) 
தேவனைத்‌ தொழுது கொள்ளாதிருத்தல்‌ (சங்‌ 53:4) 

தேவனைச்‌ சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளைக்‌ கைக்கொள்ளு 
கிறதினாலும்‌, சேனைகளின்‌ கர்த்தருக்கு முன்பாகத்‌ துக்கித்து நடக்கிற 
தினாலும்‌ என்ன பிரயோஜனம்‌? இப்போதும்‌ அகங்காரிகளைப்‌ பாக்கியவான்‌ 
கள்‌ என்கிறோம்‌, தீமை செய்கிறவர்கள்‌ திடப்படுகிறார்கள்‌, அவர்கள்‌ 
தேவனைப்‌ பரிட்சை பார்த்தாலும்‌ விடூவிக்கப்படுகிறார்களே என்று 
சொல்லுதல்‌ (மல்‌ 3:14,15) 


தேவதூஷணம்‌ சொல்லுகிறான்‌ என்று தங்கள்‌ உள்ளத்தில்‌ சொல்லிக்‌ 
கொள்ளுதல்‌ (மத்‌ 9:3) 


தேவதூஷணம்‌ சொல்லுதல்‌ (மாற்‌ 2:7) 


தேவதூதர்‌ மூலமாய்ச்‌ சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்தச்‌ 
செய்கை (எபி 2:2) 


Page 295 of 415 


34 xX XX XK XX 74 Xx Xx 


Xx xX xX Xx % 


தேவதூதர்களுக்குச்‌ செய்யும்‌ ஆராதனை (கொலோ 2:19) 


தேவதூதர்களுக்குச்‌ செய்யும்‌ ஆராதனையிலும்‌ விருப்பம்‌ கொள்ளுதல்‌ 
(கொலோ 2:19) 


தேவதூதரைக்‌ கொண்டு நியாயப்பிரமாணத்தைப்‌ பெற்றிருந்தும்‌, அதைக்‌ 


கைக்கொள்ளாமற்போதல்‌ (அப்‌ 7:53) 


தேவதயவு குணப்படும்படி தன்னை ஏவுகிறதென்று அறியாமல்‌, அவருடைய 
தயவு பொறுமை நீடியசாந்தம்‌ இவைகளின்‌ ஜசுவரியத்தை அசட்டை 
பண்ணுதல்‌ (ரோம 2:4) 


தேவனென்னப்படுவதெதுவோ, ஆராதிக்கப்படுவதெதுவோ, அவையெல்லாவற் 
றிற்கும்‌ மேலாகத்‌ தன்னை உயர்த்துதல்‌ (2 தெச 2:4) 


தேவனோடு எதிர்த்து நிற்கிற காவற்காரராய்‌ வாழ்தல்‌ (ஓசி 9:8) 
தேவனோடு எதிர்த்துத்‌ தர்க்கித்தல்‌ (ரோம 9:20) 

தேவனோடே போர்செய்கிறவர்களாய்க்‌ காணப்படுதல்‌ (அப்‌ 5:39) 
தேவசமுகத்தில்‌ துணிகரமாய்‌ வாயினால்‌ பேசுதல்‌ (பிர 5:2) 
தேவசமுகத்தில்‌ மனம்பதறி ஒரு வார்த்தையையும்‌ சொல்லுதல்‌ (பிர 5:2) 
தேவவசனத்தைக்‌ கலப்பாய்ப்‌ பேசுதல்‌ (2 கொரி 2:17) 


தேவவசனத்தைத்‌ தள்ளி, நித்தியஜீவனுக்கு அபாத்திரராகத்‌ தீர்த்துக்‌ 
கொள்ளுதல்‌ (அப்‌ 13:46) 


தேவவசனம்‌ தூஷிக்கப்படுதல்‌ (தீத்‌ 2:4) 
தைலத்தைப்‌ பூசிக்கொண்டு ராஜாவினிடத்தில்‌ போதல்‌ (ஏசா 57:9) 


தொடருகிறவர்களுடைய அக்கிரமம்‌ சூழ்ந்து கொள்ளும்‌ தீங்குநாட்கள்‌ (சங்‌ 
49:5) 


தோஷம்‌ (யோபு 31:11) 

தோஷமான காரியங்களையே செய்தல்‌ (ஓசி 6:9) 
தோப்பு விக்கிரகத்தின்‌ தீர்க்கதரிசிகள்‌ (1 இரா 18:19) 
தோப்பு விக்கிரகம்‌ (2 இரா 23:6) 


தோப்பு விக்கிரகங்கள்‌ (2 நாளா 24:18) 


Page 296 of 415 


Xx XX % XX 34% % XX XX xX x % 


xX x x % 


தோப்புகள்‌ (2 நாளா 34:3) 


தோப்புகளின்‌ நடுவிலே தங்களைத்‌ தாங்களே ஒருவர்பின்‌ ஒருவராய்ச்‌ 
சுத்திகரித்துக்‌ கொள்ளுதல்‌ (ஏசா 66:17) 


தோப்பிலே உண்டு பண்ணப்பட்ட அருவருப்பான விக்கிரகம்‌ (2 நாளா 15:16) 
தோப்பிலே உண்டு பண்ணின அருவருப்பான விக்கிரகம்‌ (1 இரா 15:13) 


தோழியும்‌ உடன்படிக்கையின்‌ மனைவியுமாகிய அவளுக்கு துரோகம்‌ 
பண்ணுதல்‌ (மல்‌ 2:14) 


தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்தல்‌ (யோவா 7:24) 

பயந்து தீமைக்கு விலகாதிருத்தல்‌ (நீதி 14:16) 
பயப்படுகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (வெளி 21:8) 
பயப்படாதிருத்தல்‌ (எரே 44:10) 

பயப்படாமல்‌ போய்‌ வேசித்தனம்‌ பண்ணுதல்‌ (எரே 3:8) 
பயப்படூத்தின துர்ச்சனப்பிரவாகம்‌ (சங்‌ 18:4) 
பயமுறுத்தல்‌ (1 பேது 3:14) 

பயமுறுத்தல்கள்‌ (அப்‌ 4:29) 

பயங்கரமான காரியம்‌ (ஓசி 6:10) 

பயிரிட்டவர்களின்‌ ஆத்துமாவை உபத்திரவப்படுத்துதல்‌ (யோபு 31:39) 
பயித்தியக்காரி பேசுகிறதுபோலப்‌ பேசுதல்‌ (யோபு 2:10) 


பன்றியிறைச்சியையும்‌, அருவருப்பானதையும்‌, எலியையும்‌ சாப்பிடுதல்‌ (ஏசா 
66:17) 


பந்தயப்பொருளை இழந்துபோகும்படி வஞ்சித்தல்‌ (கொலோ 2:19) 
பக்தியில்லாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 1:9) 
பகுத்தறிவில்லாத மேய்ப்பராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 56:11) 


பகற்காலத்தைக்‌ குறித்து கர்த்தர்‌ பண்ணின உடன்படிக்கையையும்‌, இராக்‌ 
காலத்தைக்‌ குறித்து கர்த்தர்‌ பண்ணின உடன்படிக்கையையும்‌ அவமாக்குதல்‌ 
(எரே 33:20) 


பகலில்‌ அடையாளம்‌ பார்த்த வீடுகளை இருட்டிலே கன்னமிடுதல்‌ (யோபு 


Page 297 of 415 


Xx XxX KX 3 4 234 x 4 


34 Xx XX XxX x Xx 


Xx XK 4 Xx 4 


24:16) 

பரியாசக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 21:11) 

பரியாசக்காரர்‌ உட்காரும்‌ இடத்தில்‌ உட்காருதல்‌ (சங்‌ 1:1) 
பரியாசக்காரருடைய கூட்டத்தில்‌ உட்கார்ந்து களிகூருதல்‌ (எரே 15:17) 
பரியாசம்‌ (எபே 5:4) 

பரியாசம்‌ பண்ண ஒப்புக்‌ கொடுத்தல்‌ (எரே 38:19) 

பரியாசம்‌ பண்ணுதலைத்‌ தண்ணீரைப்போல்‌ குடித்தல்‌ (யோபு 34:7) 
பரியாசம்‌ பண்ணுதல்‌ (ஆதி 21:9) 


பரியாசம்‌ பண்ணி, உதட்டைப்‌ பிதுக்கி, தலையைத்‌ துலுக்கி: கர்த்தர்மேல்‌ 
நம்பிக்கையாயிருந்தானே, அவர்‌ இவனை விடூவிக்கட்டும்‌, இவன்மேல்‌ பிரிய 
மாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டூவிடட்டும்‌ எனறு சொல்லுதல்‌ 
(சங்‌ 22:78) 


பரியாசம்‌ பண்ணி, நிந்தித்தல்‌ (நெகே 2:19) 
பரியாசம்‌ பண்ணி, பொய்‌ சொல்லுதல்‌ (நியா 16:10) 
பரியாசமும்‌ நிந்தையும்‌ செய்தல்‌ (லூக்‌ 18:32) 
பரியாசஞ்செய்யும்‌ திராட்சரசம்‌ (நீதி 20:1) 


பரிபூரணம்‌ அடைகிறதினால்‌ மறுதலித்து, கர்த்தர்‌ யார்‌ என்று சொல்லுதல்‌ 
(நீதி 30:9) 
பரிதானத்தை விரும்பி, கைக்கூலியை நாடித்திரிதல்‌ (ஏசா 1:23) 


பரிதானத்துக்கு நியாயந்தீர்த்து, கூலிக்கு உபதேசித்து பணத்துக்குக்‌ குறி 
சொல்லி, கர்த்தரைச்‌ சார்ந்து கொண்டு: கர்த்தர்‌ எங்கள்‌ நடுவில்‌ இல்லை 
யோ? தீங்கு எங்கள்மேல்‌ வராது என்று சொல்லுதல்‌ (மீகா 3:11) 
பரிதானத்துக்கு நியாயந்தீர்த்தல்‌ (மீகா 3:11) 

பரிதானம்‌ (யாத்‌ 23:8) 

பரிதானம்‌ வாங்குகிறவர்களின்‌ பார்வை (நீதி 17:8) 

பரிதானம்‌ வாங்குதல்‌ (உபா 16:19) 


பரிதானம்‌ வாங்கினவர்களின்‌ கூடாரங்கள்‌ (யோபு 15:34) 


Page 298 of 415 


x x x XxX 


Xx x x 4 


பரிதானங்களை வெறுக்காதிருத்தல்‌ (நீதி 15:27) 


பரிதானங்களை வாங்காதபடிக்குத்‌ தன்‌ கைகளை உதறாதிருத்தல்‌ (ஏசா 
33:15) 


பரிதானங்களால்‌ நிறைந்திருக்கிற வலதுகை (சங்‌ 26:10) 


பரிமளங்களை மிகுதியாக்கி, தன்‌ ஸ்தானாபதிகளைத்‌ தூரத்துக்கு அனுப்பி, 
தன்னைப்‌ பாதாளமட்டூம்‌ தாழ்த்துதல்‌ (ஏசா 57:9) 


பரிசேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களின்‌ உபதேசம்‌ (மத்‌ 16:12) 
பரிசேயருடைய புளித்தமாவு (மாற்‌ 8:15) 
பரிச்சேதம்‌ சத்தியம்‌ பண்ணுதல்‌ (மத்‌ 5:34) 


பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்துப்‌ போடும்‌ சத்துருக்களாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 
63:18) 

பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ பற்றிய அக்கிரமம்‌ (எண்‌ 18:1) 

பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்கி, வேதத்துக்கு அநியாயஞ்‌ 
செய்த ஆசாரியர்களாய்‌ வாழ்தல்‌ (செப்‌ 3:4) 


பரிசுத்த ஸ்தலத்துக்குப்‌ போக்குவரவு செய்த துன்மார்க்கராய்‌ வாழ்தல்‌ (பிர 
8:10) 


பரிசுத்த ஸ்தலத்துக்கும்‌ வேதப்பிரமாணத்துக்கும்‌ விரோதமாகத்‌ தூஷண 
வார்த்தைகளையும்‌ ஓயாமற்பேசுதல்‌ (அப்‌ 6:13) 


பரிசுத்த ஸ்தலத்திலே அனைத்தையும்‌ கெடுத்துப்‌ போடுதல்‌ (சங்‌ 74:3) 
பரிசுத்த ஸ்தலங்களைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (லேவி 21:23) 


பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய்‌, மெய்யாகவே கூட்டங்‌ 


கூடுதல்‌ (அப்‌ 4:28) 


பரிசுத்த மாம்சத்தை தன்னைவிட்டூத்‌ தாண்டிப்போகப்‌ பண்ணுதல்‌ (எரே 
11:15) 


பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய்த்‌ தூஷணஞ்சொல்லுதல்‌ (லூக்‌ 12:10) 
பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகப்‌ பேசுதல்‌ (மத்‌ 12:32) 
பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகத்‌ தூஷணஞ்சொல்லுதல்‌ (மாற்‌ 3:29) 


பரிசுத்த ஆவியினிடத்தில்‌ பொய்‌ சொல்லும்படி, சாத்தான்‌ இருதயத்தை 


Page 299 of 415 


நிரப்புதல்‌ (அப்‌ 5:3) 


பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரைத்‌ தொழுது கொள்ளாதிருத்தல்‌ (சங்‌ 
29.2) 


பரிசுத்த வித்துத்‌ தேசங்களின்‌ ஜனங்களோடே கலந்து போதல்‌ (எஸ்றா 9:2) 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ இஸ்ரவேலின்‌ தேவனுக்குச்‌ சர்வாங்க தகனபலி செலுத்‌ 
தாமலும்‌, தூபங்காட்டாமலும்‌, விளக்குகளை அணைத்துப்போட்டு, மண்டபத்‌ 
தின்‌ கதவுகளையும்‌ பூட்டிப்‌ போடுதல்‌ (2 நாளா 29:7) 
பரிசுத்தத்துக்கேற்றவிதமாய்‌ நடவாதிருத்தல்‌ (தீத்‌ 2:3) 

பரிசுத்தமானதை பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (லேவி 22:9) 

பரிசுத்தமானதை விழுங்குகிறதும்‌, பொருத்தனை செய்தபின்பு யோசிக்கிற 
துமான மனுஷனுக்குக்‌ கண்ணி (நீதி 20:25) 

பரிசுத்தமானதைக்‌ குறித்து செய்த தப்பிதம்‌ (லேவி 5:16) 

பரிசுத்தமானதற்கும்‌ பரிசுத்தமல்லாததற்கும்‌, தீட்டானதற்கும்‌ தீட்டல்லாத 


தற்கும்‌ இருக்கும்‌ வித்தியாசத்தை கர்த்தருடைய ஜனத்துக்குப்‌ போதித்து, 
அவர்களுக்குத்‌ தெரியப்‌ பண்ணாதிருத்தல்‌ (எசே 44:23) 


பரிசுத்தமும்‌ நீதியுமுள்ளவரை மறுதலித்து, கொலைபாதகனை விடூதலை 
பண்ண வேண்டுமென்று கேட்டு, ஜீவாதிபதியைக்‌ கொலை செய்தல்‌ (அப்‌ 
3:14) 


பரிசுத்தமில்லாதிருத்தல்‌ (லேவி 10:10) 

பரிசுத்தமில்லாதவராய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:2) 

பரிசுத்தமுள்ளதற்கும்‌ பரிசுத்தமில்லாததற்கும்‌ வித்தியாசம்‌ பண்ணாமலும்‌, 
அசுத்தமுள்ளதற்கும்‌ அசுத்தமில்லாததற்கும்‌ உண்டான வேற்றுமையைக்‌ 


காண்பியாமலும்‌ இருந்து, கர்த்தருடைய ஓய்வு நாட்களுக்குத்‌ தங்கள்‌ 
கண்களை மூடிக்‌ கொள்ளுதல்‌ (எசே 22:26) 


பரிசுத்தவான்‌௧ளுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளைச்‌ செய்தல்‌ (அப்‌ 
9:13) 


பரிசுத்தவான்‌ ௧ளுடைய இரத்தத்தையும்‌ தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும்‌ 
சிந்துதல்‌ (வெளி 16:6) 


பரிசுத்தவான்களின்‌ இரத்தத்தினாலும்‌ இயேசுவினுடைய சாட்சிகளின்‌ 
இரத்தத்தினாலும்‌ வெறிகொண்டிருத்தல்‌ (வெளி 17:6) 


Page 300 of 415 


Xx KX KX 34 KX XK 34 4 Xx 4 


x x x 4 


பரிசுத்தவான்‌௧ளில்‌ அநேகர்‌ பேரில்‌ மூர்க்கவெறி கொண்டவனாய்‌ அந்நிய 


பட்டணங்கள்‌ வரைக்கும்‌ அவர்களைத்‌ துன்பப்படுத்துதல்‌ (அப்‌ 26:11) 


பரிசுத்தவான்‌௧ளில்‌ அநேகரைச்‌ சிறைச்சாலைகளில்‌ அடைத்து அவர்கள்‌ 


கொலை செய்யப்படுகையில்‌ சம்மதித்தல்‌ (அப்‌ 26:10) 
பரீட்சைக்கு நில்லாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 கொரி 13:7) 
பகை (பிர 9:6) 


பகையுண்டாக்கும்‌ வார்த்தைகளால்‌ சூழ்ந்து கொண்டு, முகாந்தரமில்லாமல்‌ 
போர்‌ செய்தல்‌ (சங்‌ 109:3) 


பகைக்கப்படத்தக்கவர்களாய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 3:3) 
பகைக்கும்‌ உலகம்‌ (1யோவா 3:13) 


பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்கக்‌ கண்டால்‌, 


அதற்கு உதவி செய்யாதிருத்தல்‌ (யாத்‌ 23:5) 
பகைக்கிறவனுடைய பீறுகிற கோபம்‌ (யோபு 16:9) 
பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யாதிருத்தல்‌ (மத்‌ 5:44) 
பகைக்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:3) 
பகைக்கிறவர்களால்‌ வரும்‌ துன்பம்‌ (சங்‌ 9:14) 


பகைக்கிறவர்களின்‌ தேவர்களை சேவித்தல்‌ (உபா 7:16) 











பகைக்கிறவர்களினின்றும்‌ நிலையாத ஜலம்‌ (சங்‌ 69:14) 

பகைகள்‌ (கலா 5:20) 

பகையை மறைத்தல்‌ (நீதி 10:18) 

பகையை வஞ்சகமாய்‌ மறைத்து வைக்கிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 26:26) 


பகையை வஞ்சகமாய்‌ மறைத்து வைக்கிறவனுடைய பொல்லாங்கு (நீதி 
26:26) 


பகைத்து, துரத்தி விடுதல்‌ (ஆதி 26:27) 
பகைத்தல்‌ (1 இரா 11:25) 
பகையோடிருக்கும்‌ கொழுத்த எருதின்‌ கறி (நீதி 15:17) 


பகைவருக்குள்‌ அவமானப்படத்தக்கதாக நிர்வாணமாக்குதல்‌ (யாத்‌ 32:25) 


Page 301 of 415 


x xX x x Xx x x x x 


x x x 4 


பழைய பகை (எசே 35:5) 


பழைய பகையை வைத்து, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய அக்கிரமம்‌ நிறைவேறு 


கையில்‌ அவர்களுக்கு உண்டான ஆபத்தின்‌ காலத்திலே 


கூர்மையினால்‌ அவர்களுடைய இரத்தத்தைச்‌ சிந்துதல்‌ (எசே 35:5) 


பழைய புளித்த மாவு (1 கொரி 5:7) 


பட்டயத்தின்‌ 


பழைய மனுஷனையும்‌ அவன்‌ செய்கைகளையும்‌ களைந்து போடாதிருத்தல்‌ 


(கொலோ 3:9) 


பணையம்‌ தனக்குக்‌ கொடுக்கப்படாமல்‌ தானே பணையம்‌ கொடுக்கிற 


படியால்‌ செய்கிற விபரீதம்‌ (எசே 16:34) 

பணையங்கள்‌ (மீகா 1:7) 

பத்துதரம்‌ நிந்தித்தல்‌ (யோபு 19:3) 

பதிவிருந்து கொல்லுதல்‌ (யாத்‌ 21:13) 

பதிவிருக்கும்போது, தங்கள்‌ இருதயத்தை அடுப்பைப்போல்‌ 
படுத்துதல்‌ (ஓசி 7:6) 

பதிவிருக்கிறவர்களின்‌ கை (எஸ்றா 8:31) 

பதறுகிறவனுடைய நினைவுகள்‌ (நீதி 21:5) 
பட்டினியாயிருக்கும்போது, மூர்க்கவெறி கொள்ளுதல்‌ (ஏசா 8:21) 


பட்டினியாயிருக்கிற அசதியானவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 19:15) 


ஆயத்தப்‌ 


பட்டினியினால்‌ தொய்ந்துபோகிற, கர்த்தருடைய ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 


5:13) 
பட்டயக்குத்துகள்போல்‌ பேசுதல்‌ (நீதி 12:18) 
பட்டயக்கருக்காலே கொல்லுதல்‌ (ஆதி 34:26) 


பட்டயத்தை உருவி, தங்கள்‌ வில்லை நாணேற்றுதல்‌ (சங்‌ 37:14) 


பட்டயத்தை நம்பிக்கொண்டு, அருவருப்பானதைச்செய்து, உங்களில்‌ அவன 


வன்‌ தன்தன்‌ அயலான்‌ மனைவியைத்‌ தீட்டூப்படூத்துதல்‌ (எசே 33:26) 


பட்டயத்தை நட்டு அதின்மேல்‌ விழுந்து சாதல்‌ (1 நாளா 10:4) 


பட்டயத்தை நட்டு அதின்மேல்‌ விழுதல்‌ (தற்கொலை) (1 சாமு 31:4) 


Page 302 of 415 


Xx XX Xx x Xx 


Xx xX KX XK XX XX XX XX 4 4 


பட்டயத்தின்மேல்‌ விழுந்து செத்துப்‌ போதல்‌ (தற்கொலை) (1 நாளா 10:5) 
பட்டயத்தினாலே கொல்லுதல்‌ (வெளி 13:10) 
பட்டயங்கள்‌ இருக்கிற உதடூகள்‌ (சங்‌ 59:7) 
பட்டணத்தை இடிந்து விழப்பண்ணும்‌ துன்மார்க்கருடைய வாய்‌ (நீதி 11:11) 


பட்டணத்தை ஆராய்ந்து, உளவுபார்த்து, அதைக்‌ கவிழ்த்துப்‌ போடுதல்‌ (2 
சாமு 10:3) 


பட்டணத்தில்‌ தீக்கொளுத்திவிடுகிற பரியாசக்காரராய்‌ வாழ்தல்‌ (நீதி 29:8) 
பட்டணங்களில்‌ உண்டான மோசங்கள்‌ (2 கொரி 11:26) 
பட்சபாதத்தோடே செய்தல்‌ (1 தீமோ 5:21) 
பட்சபாதமுள்ளவர்களாயிருத்தல்‌ (யாக்‌ 2:9) 

பட்சித்தல்‌ (எரே 30:16) 

படுகுழியை வெட்டுதல்‌ (நீதி 26:27) 

பழிக்குப்பழி வாங்குதல்‌ (லேவி 19:18) 

பழிசாட்டி, குரோதங்கொண்டு, பகைத்தல்‌ (சங்‌ 55:3) 

பழிவாங்குதல்‌ (ரோம 12:19) 


பச்சையான சகல மரத்தின்கீழும்‌, விக்கிரக தேவர்களோடே மோகாக்கினியில்‌ 
வெந்து, பள்ளத்தாக்குகளிலே கன்மலை வெடிப்புகளின்‌ கீழ்ப்‌ பிள்ளைகளைச்‌ 


கொன்று போடுதல்‌ (ஏசா 57:5) 

பள்ளத்தாக்குகளைப்பற்றிப்‌ பெருமை பாராட்டுதல்‌ (எரே 49:4) 
பள்ளத்தாக்குகளிலுள்ள வழவழப்பான சிலைகளை வீதமாக்குதல்‌ (ஏசா 
57:6) 

பள்ளத்தாக்குகளிலுள்ள வழவழப்பான சிலைகள்‌ (ஏசா 57:6) 


பள்ளத்தாக்குகளிலுள்ள வழவழப்பான சிலைகளுக்கு பானபலியை வார்த்து, 


போஜனபலியையும்‌ செலுத்துதல்‌ (ஏசா 57:6) 


பள்ளத்தாக்குகளிலுள்ள வழவழப்பான சிலைகளிடத்தில்‌ பங்கு இருத்தல்‌ 
(ஏசா 57:6) 


பள்ளத்தாக்கிலே நடக்கிற மார்க்கம்‌ (எரே 2:23) 


Page 303 of 415 


x x x XxX 


* 


Xx XxX KX XxX x 4 4 


பரஸ்திரீயின்‌ பாதையிலே மயங்கித்‌ திரிதல்‌ (நீதி 7:25) 

பரஸ்திரீயின்‌ வீட்டின்‌ வாசலைக்‌ கிட்டிச்‌ சேருதல்‌ (நீதி 5:8) 
பரஸ்திரீயின்மேல்‌ மயங்கித்‌ திரிந்து, அந்நிய ஸ்திரீயின்‌ மார்பைத்‌ தழுவுதல்‌ 
(நீதி 5:20) 

பரஸ்திரீயினிடத்திலே பிரவேசிக்குமாப்போல பிரவேசித்தல்‌ (எசே 23:44) 
பரஸ்திரீகளை நோக்கும்‌ கண்கள்‌ (நீதி 23:33) 


பராக்கிரமனால்‌ சிறைப்படூத்தப்படுதல்‌ (ஏசா 49:25) 


பரத்துக்கு விரோதமாகவும்‌ இயேசுவுக்கு முன்பாகவும்‌ பாவஞ்செய்தல்‌ (லூக்‌ 
15:18) 


பரதேசி திக்கற்றவன்‌ விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தைப்‌ 
புரட்டுதல்‌ (உபா 27:19) 


பரதேசியையும்‌ திக்கற்றவனையும்‌ விதவையையும்‌ ஒடுக்குதல்‌ (எரே 7:6) 
பரலோகத்தின்‌ ஆண்டவருக்கு விரோதமாக உயர்த்துதல்‌ (தானி 5:23) 
பரலோகத்தின்‌ தேவனுக்குக்‌ கோபமூட்டூதல்‌ (எஸ்றா 5:12) 
பரலோகத்தின்‌ தேவனைத்‌ தூஷித்தல்‌ (வெளி 16:11) 

பரலோகத்திலே பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து வையாதிருத்தல்‌ (மத்‌ 6:20) 
பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை விட்டு விலகுதல்‌ (எபி 12:25) 


பரலோகராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கப்‌ போகிறவர்களைப்‌ பிரவேசிக்க விடாதிருத்‌ 
தல்‌ (மத்‌ 23:13) 


பறிகாரர்‌ கர்த்தருடைய அந்தரங்க ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசித்து அதைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (எசே 7:22) 


பறிகாரரின்‌ கூட்டங்கள்‌ ஒருவனுக்குக்‌ காத்திருக்கிறதுபோல, சீகேமுக்குப்‌ 
போகிற வழியிலே கொலைசெய்கிற, காத்திருக்கிற ஆசாரியரின்‌ கூட்டம்‌ 
(ஓசி 6:9) 


பல்லுகளின்‌ நடூவிலிருக்கும்‌ அருவருப்புகள்‌ (சக 9:7) 
பலத்தைத்‌ தின்கிற அந்நியராய்‌ வாழ்தல்‌ (ஓசி 7:9) 
பலப்பட்டு, தனக்குக்‌ கேடூண்டாகுமட்டூும்‌, மனம்‌ மேட்டிமையாகி, தன்‌ 


தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல்‌ செய்தல்‌ (2 நாளா 26:16 


Page 304 of 415 


Xx XX KX XK 34 xX x 4 


Xx XK xX x Xx 


பலத்த பாவங்கள்‌ (ஆமோ 5:12) 

பலத்த வாக்குவாதம்‌ பண்ணுதல்‌ (நியா 8:1) 

பலத்துப்போன பாவங்கள்‌ (எரே 30:14) 

பலவந்தம்‌ பண்ணுதல்‌ (யோபு 15:20) 

பலவந்தமாய்‌ எடுத்துக்‌ கொள்வேன்‌ என்று சொல்லுதல்‌ (1 சாமு 2:16) 
பலவந்தமாய்ப்‌ பிடித்து, சயனித்து, கற்பழித்தல்‌ (2 சாமு 13:14) 
பலவான்கள்‌ நடுவே உள்ள சிக்கு (நீதி 18:18) 


பலவான்கள்‌ அநேகரைக்‌ கொலை செய்த பரஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
7:26) 


பலவான்களின்‌ பெருமை (எசே 7:24) 
பலவீனமாயிருக்கிறவைகளையெல்லாம்‌ புறம்பாக்கிச்‌ சிதறப்‌ பண்ணும்படி, 


அவைகளைப்‌ பக்கத்தினாலும்‌ முன்னந்தொடையினாலும்‌ தள்ளி கொம்பு 


களைக்‌ கொண்டு முட்டூதல்‌ (எசே 34:21) 


பலவீனமானவைகளைப்‌ பலப்படுத்தாமலும்‌, நசல்கொண்டவைகளைக்‌ 
குணமாக்காமலும்‌, எலும்பு முறிந்தவைகளைக்‌ காயங்கட்டாமலும்‌, துரத்துண்‌ 
டவைகளைத்‌ திருப்பிக்கொண்டு வராமலும்‌, காணாமற்‌ போனவைகளைத்‌ 
தேடாமலும்‌ போய்‌, பலாத்காரமும்‌ கடூரமுமாய்‌ அவைகளை ஆளுதல்‌ (எசே 
34:4) 


பலவித இச்சைகளுக்கும்‌ இன்பங்களுக்கும்‌ அடிமைப்பட்டவர்களாய்‌ வாழ்தல்‌ 
(தீத்‌ 3:3) 


பலவிதமான அந்நிய போதனைகளால்‌ அலைப்புண்டு திரிதல்‌ (எபி 13:9) 


பலியிட்ட பலிகளின்‌ கொழுப்பைத்‌ தின்று, பானபலிகளின்‌ திராட்சரசத்தைக்‌ 
குடித்த அவர்களுடைய தெய்வங்கள்‌ (உபா 32:37) 


பலிகளின்‌ திரள்‌ (ஏசா 1:11) 

பலிகளினாலே தீட்டுப்படூதல்‌ (எசே 20:26) 

பலிகளாலே கர்த்தரைக்‌ கனம்‌ பண்ணாதிருத்தல்‌ (ஏசா 43:23) 
பலிபீடத்தின்பேரில்‌ சத்தியம்‌ பண்ணுதல்‌ (மத்‌ 23:20) 


பலிபீடத்தின்பேரிலும்‌ அதின்மேலுள்ள எல்லாவற்றின்பேரிலும்‌ சத்தியம்‌ 


Page 305 of 415 


Xx x x XxX 


பண்ணுதல்‌ (மத்‌ 23:20) 
பலிபீடத்தோடே ஐக்கியமாயிருத்தல்‌ (1 கொரி 10:18) 


பலிபீடங்களை இடித்து, அவர்கள்‌ சிலைகளைத்‌ தகர்த்து, அவர்கள்‌ தோப்பு 
களை வெட்டிப்‌ போடாதிருத்தல்‌ (யாத்‌ 34:13) 


பலிபீடங்கள்‌ (எசே 6:4) 

பலியையல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்‌ என்பதின்‌ கருத்து இன்ன 
தென்று அறியாமல்‌ வாழ்தல்‌ (மத்‌ 12:7) 

பண ஆசை (1 தீமோ 6:10) 


பண ஆசையை இச்சித்து, விசுவாசத்தைவிட்டு வழுவி, அநேக வேதனை 
களாலே தங்களை உருவக்‌ குத்திக்‌ கொண்டிருத்தல்‌ (1 தீமோ 6:10) 


பண்ணின உடன்படிக்கையை மறவாமலும்‌, அந்நிய தேவர்களுக்குப்‌ பயப்ப 
டாமலும்‌, தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது 
அவர்‌ எல்லாச்‌ சத்துருக்களின்‌ கைக்கும்‌ உங்களைத்‌ தப்புவிப்பார்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சொல்லியிருந்த கற்பனைக்குக்‌ கீழ்ப்படியாதிருத்தல்‌ (2 இரா 
17:38-39) 


பணப்பிரியராய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:2) 
பணத்துக்குக்‌ குறி சொல்லுதல்‌ (மீகா 3:11) 
பணத்தினால்‌ திருப்தியடையாத பணப்பிரியனாய்‌ வாழ்தல்‌ (பிர 5:10) 


பணம்‌ கடனாகக்‌ கொடுத்திருந்தால்‌, வட்டிவாங்குகிறவர்கள்போல வட்டி 


வாங்குதல்‌ (யாத்‌ 22:25) 
பணஆசையுள்ளவராய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 3:3) 
பணிந்து கொள்ளும்படி உண்டாக்கின சொரூபங்களாகிய மோளோகினுடைய 


கூடாரத்தையும்‌, தேவனாகிய ரெம்பான்‌ என்னும்‌ நட்சத்திர சொரூபத்தையும்‌ 
சுமத்தல்‌ (அப்‌ 7:43) 


பசியுள்ளவனிடத்தில்‌ ஆத்துமாவைச்‌ சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்துமாவைத்‌ 
திருப்தியாக்காதிருத்தல்‌ (ஏசா 58:10) 

பற்கடித்தல்‌ (யோபு 16:9) 

பாகாலை முத்தஞ்செய்த வாய்கள்‌ (1 இரா 19:18) 


பாகாலையும்‌ சேவித்து அதைப்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (1 இரா 16:31) 


Page 306 of 415 


xX XX KX KX 34 xX x 4 


பாகாலைக்‌ கொண்டு தீர்க்கதரிசனஞ்சொல்லி, இஸ்ரவேல்‌ என்னும்‌ கர்த்தரு 


டைய ஜனத்தை மோசம்‌ போக்குதல்‌ (எரே 23:13) 

பாகாலைப்‌ பின்பற்றுதல்‌ (1 இரா 18:21) 

பாகாலைச்‌ சேவித்தல்‌ (2 இரா 10:18) 

பாகால்‌ கோவில்‌ விக்கிரகங்கள்‌ (2 இரா 10:26) 

பாகால்‌ பேரீத்தின்‌ கோவில்‌ (நியா 9:4) 

பாகால்களைத்‌ தேடுதல்‌ (2 நாளா 17:3) 

பாகால்கள்‌ (1 சாமு 7:4) 

பாகால்களுக்குப்‌ பலியிட்டு, விக்கிரகங்களுக்குத்‌ தூபங்காட்டுூதல்‌ (ஓசி 11:2) 


பாகால்களுக்குத்‌ தூபங்காட்டி, தன்‌ நெற்றிப்பட்டங்களினாலும்‌ தன்‌ ஆபர 
ணங்களினாலும்‌ தன்னைச்‌ சிங்காரித்துக்‌ கொண்டு, தன்‌ நேசரைப்‌ பின்‌ 


தொடர்ந்து, கர்த்தரை மறந்துபோன நாட்கள்‌ (ஓசி 2:13) 


பாகால்களுடைய நாமங்களை, பேரைச்சொல்லி, அவைகளை நினைக்கிற 
நினைப்பு (ஓசி 2:17) 


பாகால்களின்‌ பலிபீடங்கள்‌ (2 நாளா 34:4) 
பாகால்களின்‌ பலிபீடங்களின்‌ மேலிருந்த சிலைகள்‌ (2 நாளா 34:4) 


பாகால்பேயோர்‌ அண்டைக்குப்போய்‌, இலச்சையானதற்குத்‌ தங்களை ஓப்பு 
வித்து, தாங்கள்‌ நேசித்தவைகளைப்‌ போலத்‌ தாங்களும்‌ அருவருப்புள்‌ 
ளவர்களாதல்‌ (ஓசி 9:10) 


பாகால்பேயோரைப்‌ பின்பற்றுதல்‌ (உபா 4:3) 
பாகால்பேயோரைப்‌ பற்றிக்‌ கொள்ளுதல்‌ (எண்‌ 25:5) 


பாகால்பேயோரைப்‌ பற்றிக்கொண்டு, ஜீவனில்லாதவைகளுக்கு இட்ட 





பலிகளைப்‌ புசித்து, தங்கள்‌ கிரியைகளினால்‌ கர்த்தருக்குக்‌ கோபம்‌ 
மூட்டுதல்‌ (சங 106:28,29) 


பாகால்‌ விஷயத்தில்‌ குற்றஞ்செய்து மடிந்துபோதல்‌ (ஓசி 13:1) 
பாகாலுக்கு முடங்கின முழங்கால்கள்‌ (1 இரா 19:18) 


பாகாலுக்குப்‌ பெரிய பலியிடுதல்‌ (2 இரா 10:19) 


Page 307 of 415 


Xx 3 3 34 KX 23 34 XK XX 234 XK 34 XX % 


பாகாலுக்குத்‌ தூபங்காட்டுகிறதினாலே கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்க 


இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரும்‌, யூதா குடும்பத்தாரும்‌ தங்களுக்குக்‌ கேடாகச்‌ 
செய்த பொல்லாப்பு (எரே 11:17) 


பாகாலுக்குத்‌ தூபங்காட்டும்படி அந்த இலச்சையான காரியத்துக்கு 
ஸ்தாபித்த பீடங்களின்‌ இலக்கம்‌ (எரே 11:13) 


பாகாலுக்கும்‌ சூரியனுக்கும்‌ சந்திரனுக்கும்‌ கிரகங்களுக்கும்‌ வானத்தின்‌ 
சகல சேனைகளுக்கும்‌ தூபங்காட்டூதல்‌ (2 இரா 23:5) 


பாகாலுக்கும்‌ விக்கிரகத்தோப்புக்கும்‌ வானத்தின்‌ சகல சேனைகளுக்கும்‌ 
பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டூகள்‌ (2 இரா 23:4) 


பாகாலுடைய மேடூகள்‌ (எண்‌ 22:41) 

பாகாலின்‌ ஊழியக்காரராய்‌ வாழ்தல்‌ (2 இரா 10:23) 
பாகாலின்‌ பலிபீடம்‌ (நியா 6:25) 

பாகாலின்‌ பலிபீடம்‌ அருகேயிருந்த தோப்பு (நியா 6:28) 
பாகாலின்‌ பலிபீடம்‌ அருகேயிருக்கிற தோப்பு (நியா 6:25) 
பாகாலின்‌ பலிபீடங்கள்‌ (2 இரா 11:18) 

பாகாலின்‌ பணிவிடைக்காரராய்‌ வாழ்தல்‌ (2 இரா 10:21) 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ (1 இரா 18:19) 

பாகாலின்‌ கோவில்‌ (2 இரா 10:23) 

பாகாலின்‌ கோவிலில்‌ பாகாலுக்குப்‌ பலிபீடத்தை எடூப்பித்தல்‌ (1 இரா 16:32) 
பாகாலின்‌ சிலை (2 இரா 3:2) 

பாகாலின்‌ விக்கிரகங்கள்‌ (2 நாளா 23:17) 

பாபிலோனின்‌ ஆக்கினை (எரே 51:9) 

பாபிலோனின்‌ அக்கிரமம்‌ (எரே 51:6) 

பாபிலோனின்‌ விக்கிரகங்கள்‌ (எரே 51:47) 


பார்வைக்காக நீண்ட ஜெபம்‌ பண்ணி, விதவைகளின்‌ வீடுகளைப்‌ பட்சித்துப்‌ 
போடூதல்‌ (மத்‌ 23:14) 


பார்வைக்குச்‌ செம்மையாகத்‌ தோன்றுகிற மனுஷனுடைய வழி (நீதி 21:2) 


Page 308 of 415 


Xx XxX KX 34 34 KX 34 4 x 4 


Xx xX 3 3 3 234 KX 34 34 34 XX 


பாதையைக்‌ கெடூத்து, ஆபத்தை வர்த்திக்கப்‌ பண்ணுதலுக்கு ஒத்தாசை 
பண்ணுகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (யோபு 30:13) 


பாதையைக்‌ கெடுத்து, ஆபத்தை வர்த்திக்கப்‌ பண்ணுதல்‌ (யோபு 30:13) 
பாதகப்பிரியனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 17:19) 

பாதகம்‌ (1 சாமு 25:24) 

பாதகங்கள்‌ (ஏசா 50:1) 

பாதகருடைய பாதகம்‌ (தானி 8:23) 

பாதாளக்‌ கட்டுகள்‌ (2 சாமு 22:6) 

பாதாளத்தைப்‌ பற்றிப்போகும்‌ பரஸ்திரீயின்‌ நடைகள்‌ (நீதி 5:5) 
பாதாளத்துக்குப்போம்‌ வழியான பரஸ்திரீயின்‌ வீடு (நீதி 7:27) 

பாதாளம்‌ விழுங்குவதுபோல்‌ உயிரோடு விழுங்குதல்‌ (நீதி 1:12) 
பாம்பாட்டிகள்‌ விநோதமாய்‌ ஊதினாலும்‌ அவர்கள்‌ ஊதும்‌ சத்தத்திற்குச்‌ 
செவிகொடாதபடிக்குத்‌ தன்‌ காதை அடைக்கிற செவிட்டு விரியனைப்போல்‌ 
இருத்தல்‌ (சங்‌ 58:5) 

பாம்பின்‌ விஷம்‌ இருக்கிற உதடுகள்‌ (ரோம 3:13) 

பாடூபடுகிறவனாய்‌ வாழ்தல்‌ (1 பேது 4:15) 

பாடுபடூம்போது பயமுறுத்துதல்‌ (1 பேது 2:23) 

பாழ்க்கடிப்பை உண்டாக்கும்‌ பாதகம்‌ (தானி 8:13) 

பாழாக்கும்‌ அருவருப்பு ஸ்தாபிக்கப்படூுதல்‌ (தானி 12:11) 

பாழாக்கி, சுற்றிலுமிருந்து விழுங்குதல்‌ (எசே 36:3) 

பாழாக்கிக்‌ கொண்டே இருக்கிற பாழாக்கிறவனாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 21:2) 
பாவக்கயிறு (நீதி 5:22) 

பாவக்கயிறுகளால்‌ கட்டப்படும்‌ துன்மார்க்கனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 5:22) 
பாவக்கிரியையாகிய கன்றுக்குட்டி (உபா 9:21) 

பாவத்தை விட்டோயாதிருத்தல்‌ (2 பேது 2:14) 


பாவத்தையும்‌ பிறப்பிக்கும்‌ துன்மார்க்கனுடைய விளைவு (நீதி 10:16) 


Page 309 of 415 


Xx XX KX 4 4 x 4 


Xx XX xX Xx 4 


பாவத்தைக்‌ குறித்துப்‌ பரியாசம்‌ பண்ணுகிற மூடராய்‌ வாழ்தல்‌ (நீதி 14:9) 
பாவத்துக்கு ஊழியஞ்‌ செய்தல்‌ (ரோம 6:6 


பாவத்துக்குக்‌ கீழாக விற்கப்பட்டு, மாம்சத்துக்குரியவனாயிருத்தல்‌ (ரோம 
7:14) 


பாவத்தின்‌ வஞ்சனையினாலே கடினப்பட்டுப்‌ போதல்‌ (எபி 3:13) 


பாவத்திற்கு அடிமைகளாயிருந்த காலத்தில்‌ நீதிக்கு நீங்கினவர்களாயிருத்தல்‌ 
(ரோம 6:20) 


பாவத்திற்கு அடிமைகளாயிருத்தல்‌ (ரோம 6:17) 


பாவத்தோடே பாவத்தைக்‌ கூட்டும்படி, கர்த்தரை அல்லாமல்‌ ஆலோசனை 
பண்ணி, கர்த்தருடைய ஆவியை அல்லாமல்‌ தங்களை மூடிக்கொள்ளப்‌ 
பார்க்கிறவர்களும்‌, கர்த்தருடைய வாக்கைக்‌ கேளாமல்‌ பார்வோனின்‌ 
பெலத்தினாலே பெலக்கவும்‌, எகிப்தின்‌ நிழலிலே ஒதுங்கவும்‌ வேண்டும்‌ 
என்று எகிப்துக்குப்‌ போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரராய்‌ 
வாழ்தல்‌ (ஏசா 30:1,2) 


பாவத்தோடே மீறுதலைக்‌ கூட்டுதல்‌ (யோபு 34:37) 
பாவம்‌ (சங்‌ 32:1) 

பாவம்‌ உயிர்‌ கொள்ளுதல்‌ (ரோம 7:9) 

பாவம்‌ பெருகும்படி துன்மார்க்கர்‌ பெருகுதல்‌ (நீதி 29:16) 
பாவம்‌ செய்தல்‌ (யாத்‌ 9:27) 

பாவம்‌ என்று அறியாமலிருத்தல்‌ (ரோம 7:7) 


பாவமானது கற்பனையினாலே சமயம்‌ பெற்றுச்‌ சகலவித இச்சைகளையும்‌ 


நடப்பித்தல்‌ (ரோம 7:8) 

பாவமாகிய அக்கிரமம்‌ (ஓசி 12:8) 

பாவமில்லாமற்‌ போகாத சொற்களின்‌ மிகுதி (நீதி 10:19) 
பாவமுள்ள ஜாதி (ஏசா 1:4) 

பாவமுள்ள ராஜ்யம்‌ (ஆமோ 9:8) 


பாவியாய்‌ வாழ்தல்‌ (நீதி 11:31) 


Page 310 of 415 


Xx XX KX KX 4 xX x 4 


Xx xX x 4 


* 


Xx XX XK XX XX XX xX x % 


பாவியின்‌ ஆஸ்தி (நீதி 13:22) 

பாவிகளைத்‌ தொடரும்‌ தீவினை (நீதி 13:21) 
பாவிகள்‌ நயங்காட்டினாலும்‌ சம்மதித்தல்‌ (நீதி 1:10) 
பாவிகள்‌ நயங்காட்டூதல்‌ (நீதி 1:10) 

பாவிகளாய்‌ வாழ்தல்‌ (யாக்‌ 4:8) 

பாவிகளுடைய வழியில்‌ நிற்றல்‌ (சங்‌ 1:1) 
பாவங்கட்டிக்‌ கொள்ளுதல்‌ (நெகே 6:13) 


பாவஞ்செய்தவனை நீக்காமலும்‌ துக்கப்படாமலும்‌, இறுமாப்படைந்திருத்தல்‌ 
(1 கொரி 5:2) 


பாவங்களைச்‌ செய்து கொண்டு வருதல்‌ (கொலோ 3:7) 
பாவங்கள்‌ (கொலோ 2:13) 
பாவங்களுக்கு உடன்படுதல்‌ (வெளி 18:4) 


பாவங்களால்‌ நிறைந்து, பற்பல இச்சைகளால்‌ இழுப்புண்டு, எப்போதும்‌ 
கற்றாலும்‌ ஒருபோதும்‌ சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற 
பெண்பிள்ளைகளாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:6,7) 


பாவங்களினாலேயும்‌, மாம்ச விருத்தசேதனமில்லாமையினாலேயும்‌ மரித்தல்‌ 
(கொலோ 2:13) 


பாவங்களினால்‌ கர்த்தரைச்‌ சங்கடப்படுத்துதல்‌ (ஏசா 43:24) 

பாவங்களில்‌ ஒன்றுக்கொப்பானதைச்‌ செய்தல்‌ (எசே 18:11) 

பாவஞ்செய்யப்‌ பண்ணுதல்‌ (எரே 32:35) 

பாவஞ்செய்யாதபடிக்கு வழிகளைக்‌ காத்துக்‌ கொள்ளாதிருத்தல்‌ (சங்‌ 39:1) 
பாவஞ்செய்கிற நீதிமானாய்‌ வாழ்தல்‌ (எசே 33:12) 

பாவஞ்செய்கிற ஆத்துமா (எசே 18:20) 

பாவஞ்செய்து கர்த்தரை விரோதித்தல்‌ (ஏசா 42:24) 

பாவஞ்செய்து அக்கிரமம்‌ பண்ணி, துன்மார்க்கமாய்‌ நடத்தல்‌ (2 நாளா 6:37) 


பாவஞ்செய்து, அக்கிரமம்‌ நடப்பித்து, ஆகாமியம்‌ பண்ணுதல்‌ (சங்‌ 106:6) 


Page 311 of 415 


Xx x x XxX 


* 


Xx XxX KX XK XxX 4 4 4 


Xx XX XxX x 4 


பாவஞ்செய்து பொல்லாப்பு நடப்பித்தல்‌ (1 நாளா 21:17) 
பாவஞ்செய்து செம்மையானதைப்‌ புரட்டூுதல்‌ (யோபு 33:27) 
பாவஞ்செய்து, துன்மார்க்கராய்‌ நடத்தல்‌ (தானி 9:15) 


பாவஞ்செய்து, மீறினவர்களென்று நியாயப்பிரமாணத்தால்‌ தீர்க்கப்படுதல்‌ 
(யாக்‌ 2:9) 


பாவஞ்செய்து, அக்கிரமக்காரராயிருந்து, துன்மார்க்கமாய்‌ நடந்து, கலகம்‌ 
பண்ணி, கர்த்தருடைய கற்பனைகளையும்‌ கர்த்தருடைய நியாயங்களையும்‌ 


விட்டு அகன்று போதல்‌ (தானி 9:5) 

பாவஞ்செய்து, தேவனைத்‌ தங்கள்‌ இருதயத்திலே தூஷித்தல்‌ (யோபு 1:5) 
பாவஞ்செய்து, தேவமகிமையற்றுப்‌ போதல்‌ (ரோம 3:23) 
பாவஞ்செய்தவர்களாய்‌ வாழ்தல்‌ (எபி 3:17) 

பாவஞ்செய்தல்‌ (1 யோவா 3:4) 

பாவஞ்செய்வதற்கு ஏதுவாகும்‌ பலிபீடங்கள்‌ (ஓசி 8:11) 
பாவஞ்செய்வதற்கேதுவாய்ப்‌ பலிபீடங்களைப்‌ பெருகப்‌ பண்ணுதல்‌ (ஓசி 8:11) 
பாவசரீரம்‌ (ரோம 6:6 

பாரம்பரியத்தைக்‌ கைக்கொள்ளும்படிக்குத்‌ தேவனுடைய கட்டளைகளை 
வியர்த்தமாக்குதல்‌ (மாற்‌ 7:9) 

பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறி நடத்தல்‌ (மத்‌ 15:3) 
பாரமான நுகம்‌ வைத்தல்‌ (1 இரா 12:4) 

பாரமானவைகள்‌ (எபி 12:1) 

பாலியத்துக்குரிய இச்சைகள்‌ (2 தீமோ 2:22) 

பிடிபட்டழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருகஜீவன்களைப்போலத்‌ 
தங்களுக்குத்‌ தெரியாதவைகளைத்‌ தூஷித்தல்‌ (2 பேது 2:12) 
பிடிபட்டழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருகஜீவன்களைப்போலத்‌ 
தங்களுக்குத்‌ தெரியாதவைகளைத்‌ தூஷித்து, தங்கள்‌ கேட்டிலே கெட்ட 
ழிதல்‌ (2 பேது 2:12) 

பிடிபட்டழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருகஜீவன்களைப்போலத்‌ 
தங்களுக்குத்‌ தெரியாதவைகளைத்‌ தூஷித்து, தங்கள்‌ கேட்டிலே 


Page 312 of 415 


Xx XX XxX x xX 


Xx XX XK XX % XX XX x x 


கெட்டழிந்து, அநீதத்தின்‌ பலனை அடைதல்‌ (2 பேது 2:12) 

பிடித்து முத்தஞ்செய்து, முகம்‌ நாணாமல்‌ பார்த்து பேசும்‌ பரஸ்திரீயாய்‌ 
வாழ்தல்‌ (நீதி 7:13) 

பிடித்து, அவமானப்படுத்தி, கொலை செய்தல்‌ (மத்‌ 22:6) 

பின்னும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (நியா 6:1) 


பின்னும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்து, வறண்ட வெளியிலே 


உன்னதமானவருக்குக்‌ கோபம்‌ மூட்டூதல்‌ (சங்‌ 78:17) 
பின்னும்‌ பாவம்‌ செய்து, தன்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்துதல்‌ (யாத்‌ 9:34) 
பின்னிட்டுப்‌ பார்த்தல்‌ (ஆதி 19:26) 


பின்பற்றிச்‌ சோரம்‌ போகிற இருதயத்துக்கும்‌ கண்களுக்கும்‌ ஏற்க நடத்தல்‌ 
(எண்‌ 15:39) 


பின்தொடருகிற பாவங்கள்‌ (1 தீமோ 5:24) 
பின்தொடருதல்‌ (சங்‌ 142:6) 

பின்வாங்கும்‌ இருதயமுள்ளவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 14:14) 
பின்வாங்கும்‌ இருதயமுள்ளவனின்‌ வழிகள்‌ (நீதி 14:14) 


பின்வாங்கிப்போய்‌, மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளைச்‌ சேர்ந்து, 


அவர்களோடே சம்பந்தங்‌ கலந்து, உறவாடுதல்‌ (யோசுவா 23:12) 
பின்வாங்கிப்‌ போனவனாகக்‌ காணப்படுதல்‌ (எபி 4:1) 

பின்வாங்கிப்‌ போதல்‌ (எபி 10:38) 

பிந்தின எத்து (மத்‌ 27:64) 

பிரிந்து போகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (யூதா :19) 

பிரிந்து போதல்‌ (1 யோவா 2:19) 

பிரிக்கப்பட்டிருக்கிற இருதயம்‌ (ஓசி 10:2) 

பிரிவினைகள்‌ (1 கொரி 1:10) 

பிழை (2 பேது 3:14) 

பிழைக்கவே பிழைப்பாய்‌ என்று கர்த்தர்‌ நீதிமானுக்குச்‌ சொல்லும்போது, 


அவன்‌ தன்‌ நீதியை நம்பி, அநியாயஞ்செய்தல்‌ (எசே 33:13) 


Page 313 of 415 


பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரைவிட்டு, வேறே தேவர்களைப்‌ பற்றிக்கொண்டு, அவர்களை நமஸ்‌ 


கரித்துச்‌ சேவித்தல்‌ (1 இரா 9:9) 

பிதாக்களைப்‌ பார்க்கிலும்‌ அதிக கேடாக நடத்தல்‌ (எரே 16:12) 
பிதாக்களைப்போல கழுத்தைக்‌ கடினப்படூத்துதல்‌ (2 நாளா 30:8) 
பிதாக்களைப்போல பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும்‌ எதிர்த்து நிற்றல்‌ (அப்‌ 
7:51) 

பிதாக்கள்‌ உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்கள்‌ (1 இரா 15:12) 
பிதாக்கள்‌ நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றுதல்‌ (நீதி 22:28) 

பிதாக்கள்‌ நதிக்கு அப்புறத்திலும்‌ எகிப்திலும்‌ சேவித்த தேவர்களை அகற்றி 
விடாதிருத்தல்‌ (யோசுவா 24:14) 

பிதாக்கள்‌ கர்த்தரின்‌ கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து நடந்த வழியை 
அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ விட்டு விலகி, அவர்கள்‌ செய்தபடி செய்யாமற்போதல்‌ 
(நியா 2:17) 

பிதாக்கள்‌ கர்த்தரின்‌ வழியைக்‌ கவனித்ததுபோல, அவர்கள்‌ அதிலே 
நடக்கும்படிக்கு, அதைக்‌ கவனியாதிருத்தல்‌ (நியா 2:22) 

பிதாக்கள்‌ பாழாக்கின அந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்கள்‌ (2 நாளா 
32:14) 

பிதாக்கள்‌ செய்த அக்கிரமம்‌ (யாத்‌ 34:7) 

பிதாக்கள்‌ செய்ததுபோல, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்தல்‌ (2 இரா 15:9) 

பிதாக்கள்‌ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்முதற்கொண்டு இந்நாள்வரைக்கும்‌ 
கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, கர்த்தருக்குக்‌ 
கோபம்‌ மூட்டிவருதல்‌ (2 இரா 21:14) 

பிதாக்களுக்கு கர்த்தர்‌ கற்பித்த கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி 
கர்த்தருடைய சொல்லைக்‌ கேளாதே போதல்‌ (நியா 2:20) 

பிதாக்களாலும்‌ நம்மாலும்‌ சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியைச்‌ சீஷர்‌ 
கழுத்தின்மேல்‌ சுமத்துவதினால்‌, தேவனைச்‌ சோதித்தல்‌ (அப்‌ 15:10) 
பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும்‌ பக்தி வைராக்கிய 


முள்ளவனாயிருத்தல்‌ (கலா 1:14) 


Page 314 of 415 


xX XX XK XX 7 Xx Xx 


பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே தீட்டூப்பட்டவர்களாய்‌ வாழ்தல்‌ (எசே 
20:30) 


பிதாக்களுடைய அக்கிரமம்‌ (யாத்‌ 20:5) 

பிதாக்களுடைய அருவருப்புகளை பின்பற்றிச்‌ சோரம்‌ போதல்‌ (எசே 20:30) 
பிதாக்களும்‌ அறியாத மரமும்‌ கல்லுமான அந்நிய தேவர்களைச்‌ சேவித்தல்‌ 
(உபா 28:64) 

பிதாக்களும்‌ அறியாத தேவர்கள்‌ (எரே 44:3) 

பிதாக்களும்‌ அறியாத தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டவும்‌, ஆராதனை 


செய்யவும்‌ போய்‌, கர்த்தருக்குக்‌ கோபமூட்டூும்படிக்குச்‌ செய்த பொல்லாப்பு 
(எரே 44:3) 


பிதாக்களின்‌ உடன்படிக்கையைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்கி, அவனவன்‌ 


தன்தன்‌ சகோதரனுக்குத்‌ துரோகம்‌ பண்ணுதல்‌ (மல்‌ 2:10) 


பிதாக்களின்‌ நாட்கள்‌ தொடங்கி கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ கைக்‌ 


கொள்ளாமல்‌, அவைகளை விட்டூ விலகிப்போதல்‌ (மல்‌ 3:7) 
பிதாக்களின்‌ நியாயங்களைக்‌ கைக்கொள்ளுதல்‌ (எசே 20:18) 
பிதாக்களின்‌ நரகலான விக்கிரகங்களால்‌ தீட்டூப்படுத்துதல்‌ (எசே 20:18) 
பிதாக்களின்‌ முறைமைகளில்‌ நடத்தல்‌ (எசே 20:18) 

பிதாக்களின்‌ அக்கிரம அளவை நிரப்புதல்‌ (மத்‌ 23:32) 

பிதாக்களின்‌ அக்கிரமம்‌ (எரே 14:20) 

பிதாக்களின்‌ அருவருப்புகள்‌ (எசே 20:4) 


பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்‌ பண்ணினபோது, அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையை 


அவர்கள்‌ விட்டுப்‌ போதல்‌ (உபா 29:25) 


பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தஞ்செய்தல்‌ (2 
நாளா 13:12) 


பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தருக்குத்‌ துரோகம்‌ பண்ணுதல்‌ (2 நாளா 
30:7) 


பிதாவையுடையவனலலாதிருத்தல்‌ (1 யோவா 2:23) 


Page 315 of 415 


xX XX XK KX 74% xX x % 


XX 3 XX XK XX XX XX XX XX XX XX XX XX % 


பிதாவையும்‌ இயேசுவையும்‌ அறியாதிருத்தல்‌ (யோவா 16:3) 

பிதாவையும்‌ குமாரனையும்‌ மறுதலிக்கிற அந்திக்கிறிஸ்து (1 யோவா 2:22) 
பிதாவையும்‌ குமாரனையும்‌ மறுதலித்தல்‌ (1 யோவா 2:22) 

பிதாவையும்‌ அறியாதிருத்தல்‌ (யோவா 8:19) 

பிதாவைக்‌ கனம்‌ பண்ணாதிருத்தல்‌ (மல்‌ 1:6) 

பிடரியைக்‌ கடினப்படுத்துதல்‌ (உபா 10:16) 

பிலேயாம்‌ கூலிக்காகச்செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடுதல்‌ (யூதா :11) 
பிலேயாமுடைய போதகம்‌ (வெளி 2:14) 


பிலேயாமின்‌ ஆலோசனையினால்‌ கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகம்‌ 


பண்ணக்‌ காரணமாயிருத்தல்‌ (எண்‌ 31:16) 

பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழுதல்‌ (1 தீமோ 3:7) 
பிசாசுக்கு இடங்கொடுத்தல்‌ (எபே 4:27) 

பிசாசுகளின்‌ உபதேசங்கள்‌ (1 தீமோ 4:1) 

பிசாசுகளின்‌ தலைவனாலே பிசாசுகளைத்‌ துரத்துதல்‌ (மாற்‌ 3:22) 
பிசாசுபிடித்தவனாயிருத்தல்‌ (யோவா 8:49) 

பிசாசானவனுடைய இச்சை (2 தீமோ 2:26) 

பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்தல்‌ (2 தீமோ 2:26) 
பிசாசின்‌ பிள்ளைகளாய்‌ வாழ்தல்‌ (1 யோவா 3:10) 

பிசாசின்‌ தந்திரங்கள்‌ (எபே 6:11) 

பிசாசின்‌ மகனாய்‌ வாழ்தல்‌ (அப்‌ 13:10) 

பிசாசினால்‌ ஏவப்படுதல்‌ (2 சாமு 24:1) 
பிசாசினாலுண்டாயிருக்கிற பாவஞ்செய்கிறவனாய்‌ வாழ்தல்‌ (1 யோவா 3:8) 
பிசாசினுடைய கிரியைகள்‌ (1 யோவா 3:8) 

பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ ஒட்டியிருக்கும்‌ மதியீனம்‌ (நீதி 22:15) 


பிள்ளைகளைத்‌ தீக்கடக்கப்பண்ணி, பலிகளைச்‌ செலுத்துகிறபோது, இந்நாள்‌ 


Page 316 of 415 


34 33% Xx x x 


XX XX XK Xx x x 


வரைக்கும்‌ எல்லா நரகலான விக்கிரகங்களாலும்‌ தீட்டுப்படூதல்‌ (எசே 20:31) 


பிள்ளைகள்‌ கர்த்தரை விட்டுவிட்டு, தெய்வம்‌ அல்லாதவைகள்‌ பேரில்‌ 


ஆணையிடூதல்‌ (எரே 5:7) 


பிள்ளைகளும்‌ அவர்கள்‌ பிள்ளைகளின்‌ பிள்ளைகளும்‌ தங்கள்‌ பிதாக்கள்‌ 


செய்தபடியே இந்நாள்வரைக்கும்‌ செய்துவருதல்‌ (2 இரா 17:41) 


பிள்ளைபெறாத மலடியின்‌ ஆஸ்தியைப்‌ பட்சித்துவிட்டு, விதவைக்கு நன்மை 
செய்யாதே போதல்‌ (யோபு 24:21) 


பிரபுக்களையும்‌, இரட்சிக்கத்திராணியில்லாத மனுபுத்திரனையும்‌ நம்புதல்‌ (சங்‌ 
146:3) 


பிரபுக்கள்‌ கடுங்கோபமாதல்‌ (1 சாமு 29:4) 

பிரபுக்களுக்குத்‌ தகுதியல்லாத மதுபானம்‌ (நீதி 31:4) 

பிரபுக்களும்‌ உட்கார்ந்து விரோதமாய்ப்‌ பேசிக்கொள்ளுதல்‌ (சங்‌ 119:23) 
பிரபஞ்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ வாழ்தல்‌ (லூக்‌ 16:8) 

பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தரித்தல்‌ (ரோம 12:2) 


பிராது பண்ணி, அவனுக்கு விரோதமாகத்‌ தீர்ப்பு செய்யவேண்டுமென்று 
கேட்டுக்‌ கொள்ளுதல்‌ (அப்‌ 25:15) 


பிராண சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிற கோள்‌ சொல்லுகிறவனாய்‌ வாழ்தல்‌ 
(நீதி 16:28) 

பிராணனுக்குப்‌ பதிவிருத்தல்‌ (சங்‌ 59:3) 

பிராணனை அழிக்கத்‌ தேடுதல்‌ (சங்‌ 63:9) 

பிராணனை வாங்க வகை தேடுதல்‌ (1 சாமு 25:29) 

பிராணனை வாங்க விரும்பி, காலடிகளைத்‌ தொடர்ந்து வருதல்‌ (சங்‌ 56:6 
பிராணனை வாங்கத்‌ தேடுகிற கொடியராய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 54:3) 


பிராணனை வாங்கத்‌ தேடுகிற கொடுமைக்காரராகிய கூட்டத்தாராய்‌ வாழ்தல்‌ 
(சங்‌ 86:14) 


பிராணனை வாங்கத்‌ தேடுதல்‌ (சங்‌ 31:13) 
பிராணனை வாங்கத்தேடி கண்ணிகளை வைத்தல்‌ (சங்‌ 38:12) 


பிராணனை வாங்கத்‌ தேடூகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 70:2) 


Page 317 of 415 


Xx xX Xx x Xx 


* 


Xx XX KX XX XxX xX x 4 


பிராண சிநேகிதரையும்‌ பிரித்துவிடூும்படி கேட்டதைச்‌ சொல்லுகிறவனாய்‌ 
வாழ்தல்‌ (நீதி 17:9) 
பிரதான பாவியாய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 1:15) 


பிரயோஜனமில்லாத பொய்யையும்‌ மாயையையும்‌ கைப்பற்றுதல்‌ (எரே 
16:19) 


பிரயோஜனமற்றதும்‌ ரட்சிக்கமாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளைப்‌ பின்‌ 
பற்றுதல்‌ (1 சாமு 12:21) 
பிரசித்தமான வேசித்தனத்தினாலே தேசம்‌ தீட்டுப்பட்டுப்போதல்‌ (எரே 3:9) 


பிரசங்கித்த சுவிசேஷத்தையல்லாமல்‌, வேறொரு சுவிசேஷத்தை 
பிரசங்கித்தல்‌ (கலா 1:8) 


பிறன்‌ மனைவியுடன்‌ சயனித்தல்‌ (2 சாமு 11:4) 

பிறன்‌ மனைவியோடே விபச்சாரம்‌ செய்தல்‌ (லேவி 20:10) 

பிறன்‌ ஆத்துமாவை சிங்கங்களின்‌ நடுவில்‌ வைத்தல்‌ (சங்‌ 57:4) 
பிறனுக்கு அநியாயஞ்செய்தல்‌ (அப்‌ 7:27) 


பிறனுக்கு ஆபத்துண்டானபோது சந்தோஷப்பட்டுக்‌ கூட்டங்கூடுதல்‌ (சங்‌ 
35:15) 


பிறனுக்கு விரோதமாய்ப்‌ பொய்ச்சாட்சி சொல்லுகிற மனுஷனாய்‌ வாழ்தல்‌ 
(நீதி 25:18) 

பிறனுக்கு விரோதமாய்த்‌ தன்‌ இருதயத்தில்‌ தீங்கு நினைத்தல்‌ (சக 8:17) 
பிறனுக்கு விரோதமாகப்‌ பொய்ச்சாட்சி சொல்லுதல்‌ (உபா 5:20) 

பிறனுக்கு விரோதமாகச்‌ சதிமோசஞ்செய்தல்‌ (யாத்‌ 21:14) 

பிறனுக்குப்‌ பொல்லாங்கு செய்தல்‌ (ரோம 13:10) 

பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்படூுதல்‌ (லேவி 19:16) 

பிறனுடைய மனைவியிடத்தில்‌ பிரவேசித்தல்‌ (நீதி 6:29) 

பிறனுடைய மனைவியை இச்சித்தல்‌ (உபா 5:21) 


பிறனுடைய மனைவியையும்‌, அவனுடைய வேலைக்காரனையும்‌, அவனு 
டைய வேலைக்காரியையும்‌, அவனுடைய எருதையும்‌, அவனுடைய கழுதை 


யையும்‌, பின்னும்‌ பிறனுக்குள்ள யாதொன்றையும்‌ இச்சித்தல்‌ (யாத்‌ 20:17) 


Page 318 of 415 


Xx x x XxX 


Xx XxX x x 4 


Xx XxX XK XX XX XX xX x % 


பிறனுடைய மனைவியைக்‌ கற்பழித்தல்‌ (உபா 22:24) 
பிறனுடைய மனைவியைத்‌ தொடுதல்‌ (நீதி 6:29) 


பிறனுடைய மனைவியோடே சேரும்படி சயனித்து, அவளால்‌ தீட்டூப்படுத்திக்‌ 
கொள்ளுதல்‌ (லேவி 18:20) 


பிறனுடைய மனைவியோடே விபச்சாரம்‌ செய்தல்‌ (லேவி 20:10) 
பிறனுடைய பொருளை அபகரித்தல்‌ (யாத்‌ 22:11) 
பிறனுடைய வீட்டை இச்சித்தல்‌ (யாத்‌ 20:17) 


பிறனுடைய வீட்டையும்‌, அவனுடைய நிலத்தையும்‌, அவனுடைய வேலைக்‌ 
காரனையும்‌, அவனுடைய வேலைக்காரியையும்‌, அவனுடைய எருதையும்‌, 
அவனுடைய கழுதையையும்‌, பின்னும்‌ பிறனுக்குள்ள யாதொன்றையும்‌ 
இச்சித்தல்‌ (உபா 5:21) 


பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றிப்போடுதல்‌ (உபா 27:17) 

பிறர்‌ செய்த பாவங்களில்‌ அரைவாசியும்‌ சமாரியா செய்தல்‌ (எசே 16:51) 
பிறனை இரகசியமாய்‌ அவதூறு பண்ணுதல்‌ (சங்‌ 101:5) 

பிறனை ஊனப்படுத்துதல்‌ (லேவி 24:19) 


பிறனை முகஸ்துதி செய்து அவன்‌ கால்களுக்கு வலையை விரித்தல்‌ (நீதி 
29:5) 


பிறனை முற்பகையின்றி அறியாமல்‌ கொல்லுதல்‌ (யோசுவா 20:5) 
பிறனை அவமதிக்கிற மதிகெட்டவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 11:12) 
பிறனை அவமதித்தல்‌ (நீதி 14:21) 

பிறனை கொள்ளையிடுதல்‌ (லேவி 19:13) 

பிறனை ஒடுக்குதல்‌ (லேவி 19:13) 

பிறருக்கு விரோதமாய்‌ எழும்புதல்‌ (சங்‌ 27:12) 
பில்லிசூனியப்பாவம்‌ (1 சாமு 15:23) 

பில்லிசூனியம்‌ (கலா 5:20) 


பில்லிசூனியங்கள்‌ (2 இரா 9:22) 


Page 319 of 415 


XxX XX XK 34 23% 34 XX XX xX x x 


பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கம்‌ போல்‌ வாழ்தல்‌ (சங்‌ 17:12) 
பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப்போல்‌, வாயைத்‌ திறத்தல்‌ (சங்‌ 22:13) 


புசிப்புக்கு நல்லதும்‌, பார்வைக்கு இன்பமும்‌, புத்தியைத்‌ தெளிவிக்கிறதற்கு 
இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய்‌ இருக்கிறது என்று கண்டு, அதின்‌ 
கனியைப்‌ பறித்து, புசித்தல்‌ (ஆதி 3:6) 

புசித்து, அவர்கள்‌ தேவர்களைப்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (எண்‌ 25:2) 


புல்மேய்ந்து கொழுத்த கடாரியைப்போல்‌ பூரித்து, வலியரிஷபம்போல்‌ 
முக்காரம்‌ போடுதல்‌ (எரே 50:11) 


புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களோடே எதையாகிலும்‌ கூட்டுதல்‌ 
(வெளி 22:18) 


புத்தியாய்‌ நடந்து கொள்வதையும்‌ நன்மை செய்வதையும்‌ விட்டுவிடுதல்‌ 
(சங்‌ 36:3) 


புத்தியீன மனுஷருடைய அறியாமை (1 பேது 2:15) 
புத்தியீனனுக்குச்‌ சந்தோஷமான மூடத்தனம்‌ (நீதி 15:21) 
புத்தியீனனாயிருக்கும்‌ பிரபு செய்யும்‌ மிகுதியான இடூக்கண்‌ (நீதி 28:16) 
புத்தியீனத்தைக்‌ கக்கும்‌ மூடரின்‌ வாய்‌ (நீதி 15:2) 
புத்தியீனத்தைச்‌ சுதந்தரிக்கிற பேதையராய்‌ வாழ்தல்‌ (நீதி 14:18) 
புத்தியீனம்‌ (யோபு 42:8) 

புத்தியீனமாய்ச்‌ செய்த பாவம்‌ (எண்‌ 12:11) 

புத்தியீனமாய்ச்‌ செய்தல்‌ (1 சாமு 13:13) 

புத்தியீனமான காரியம்‌ (அப்‌ 25:26) 

புத்தியீனமான தர்க்கங்கள்‌ (தீத்‌ 3:9) 

புத்தியீனமான பேச்சு (எபே 5:4) 


புத்தியீனமும்‌ வெட்கமுமாயிருக்கும்படி காரியத்தைக்‌ கேட்குமுன்‌ உத்தரம்‌ 
சொல்லுகிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 18:13) 


புத்தியீனராய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 3:3) 


புத்தியிலே குழந்தைகளாயிராதிருத்தல்‌ (1 கொரி 14:20) 


Page 320 of 415 


Xx xX KX 34 x x 4 


Xx x x 4 


புத்தியில்‌ அந்தகாரப்பட்டு, தங்கள்‌ இருதய கடினத்தினால்‌ தங்களில்‌ 
இருக்கும்‌ அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, 
உணர்வில்லாதவர்களாய்‌, சகலவித அசுத்தங்களையும்‌ ஆவலோடே 
நடப்பிக்கும்படி, தங்களைக்‌ காமவிகாரத்திற்கு ஒப்புக்கொடுத்தல்‌ (எபே 
4:18,19) 


புத்தியில்லாத மிருகங்களைப்போலச்‌ சுபாவப்படி தங்களுக்குத்‌ தெரிந்திருக்‌ 
கிறவைகளாலே தங்களைக்‌ கெடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (யூதா :10) 


புத்தியில்லாதிருத்தல்‌ (ஓசி 7:11) 

புத்தியை ஏற்றுக்‌ கொள்ளமாட்டோம்‌ என்று சொல்லுதல்‌ (எரே 5:3) 
புத்தியைக்‌ கேளாதிருத்தல்‌ (நீதி 5:23) 

புத்திமயக்கத்தின்‌ பைத்தியம்‌ (பிர 7:25) 

புத்திமதிகளைத்‌ தள்ளுதல்‌ (நீதி 13:18) 

புத்திமதியை விசனமாய்‌ எண்ணுகிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 15:10) 


புத்திரரில்‌ சிரேஷ்டமான அனைவரோடும்‌, தான்‌ மோகித்த அனைவரோடும்‌ 
தன்‌ வேசித்தனங்களை நடப்பித்து, அவர்களுடைய நரகலான சகல விக்கிர 


கங்களாலும்‌ தீட்டுப்பட்டுப்‌ போதல்‌ (எசே 23:7) 

புளிப்புள்ள கொஞ்சமா (கலா 5:9) 

புளித்த மதுபானம்‌ (ஓசி 4:18) 

புளித்த அப்பம்‌ (யாத்‌ 13:3) 

புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற மனைவி பிறர்முகம்‌ பார்த்து, புருஷனோடே 


யன்றி அந்நியனோடே சம்யோகமாய்‌ சயனித்துத்‌ தீட்டூப்பட்டிருத்தல்‌ (எண்‌ 
5:20) 


புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற மனைவி தீட்டுப்படத்தக்கதாய்ப்‌ பிறர்முகம்‌ 
பார்த்தல்‌ (எண்‌ 5:19) 


புருஷனுக்கு விவாகம்‌ பண்ணப்பட்ட ஸ்திர்யோடே ஒருவன்‌ சயனித்தல்‌ 
(உபா 22:22) 


புருஷனானவன்‌ தன்‌ மனைவியைத்‌ தள்ளிவிடுதல்‌ (மாற்‌ 10:2) 


புருஷர்‌ ஒருவரோடொருவர்‌ சண்டைபண்ணிக்கொண்டிருக்கையில்‌, ஒருவனு 
டைய மனைவி தன்‌ புருஷனை அடிக்கிறவன்‌ கைக்கு அவனைத்‌ தப்புவிக்‌ 


Page 321 of 415 


xX XxX XK 4 34 XxX Xx 


x x x 4 


கும்படி வந்து, தன்‌ கையை நீட்டி, அடிக்கிறவன்‌ மானத்தைப்‌ பிடித்தல்‌ 
(உபா 25:11) 


புருஷரின்‌ உடைகளை ஸ்திரீகள்‌ தரித்தல்‌ (உபா 22:5) 
புருஷரையாகிலும்‌ ஸ்திரீகளையாகிலும்‌ கட்டி எருசலேமுக்குக்‌ கொண்டு 


வரும்படி, தமஸ்குவிலுள்ள ஜெபஆலயங்களுக்கு நிருபங்களைக்‌ கேட்டு 
வாங்குதல்‌ (அப்‌ 9:2) 


புரட்டு (நீதி 8:8) 

புரட்டு வாய்‌ (நீதி 8:13) 

புரட்டுதல்‌ (மீகா 7:3) 

புறங்கூறுகிற நாவு (நீதி 25:23) 

புறங்கூறுகிற மதிகேடனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 10:18) 
புறங்கூறுதல்‌ (2 கொரி 12:20) 


புறஜாதியார்‌ இரட்சிக்கப்படுவதற்கு ஊழியர்கள்‌ பேசாதபடிக்குத்‌ 
தடைபண்ணுதல்‌ (1 தெச 2:16) 


புறஜாதியாரைக்‌ கூலிக்குப்‌ பொருத்திக்‌ கொள்ளுதல்‌ (ஓசி 8:10) 
புறஜாதிகளைப்பார்க்கிலும்‌ கர்த்தருடைய நியாயங்களையும்‌, தன்னைச்‌ 


சுற்றிலும்‌ இருக்கிற தேசங்களைப்‌ பார்க்கிலும்‌ கர்த்தருடைய கட்டளைக 


ளையும்‌ அக்கிரமமாக மாற்றிப்போட்ட தேசம்‌ (எசே 5:6) 


புறஜாதிகளைப்பின்‌ தொடர்ந்து, அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால்‌ 
தீட்டுப்படூத்திக்‌ கொண்ட வேசித்தனம்‌ (எசே 23:30) 


புறஜாதிகள்‌ கொந்தளித்து, ஜனங்கள்‌ விருதா காரியங்களைச்‌ சிந்தித்தல்‌ 
(அப்‌ 4:25) 


புறஜாதிகள்‌ செய்யும்‌ அவமானம்‌ (எசே 36:6) 
புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொள்ளுதல்‌ (1 பேது 4:3) 
புறஜாதிகளுடைய மார்க்கத்தைக்‌ கற்றுக்‌ கொள்ளுதல்‌ (எரே 10:2) 


புறஜாதிகளின்‌ நடுவேயும்‌ அவர்களுக்குள்‌ கர்த்தருடைய மகத்தான 
நாமத்தை பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ (எசே 36:23) 


புறஜாதிகளின்‌ துஷ்டர்களாய்‌ வாழ்தல்‌ (எசே 7:24) 


Page 322 of 415 


Xx x x XxX 


புறஜாதிகளிடத்தில்‌ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்ச 
லாக்குதல்‌ (எசே 36:22) 


புறஜாதிகளில்‌ தேவனிடத்தில்‌ திரும்புகிறவர்களைக்‌ கலங்கப்‌ பண்ணுதல்‌ 
(அப்‌ 15:19) 


புறம்பே அலங்காரமாய்க்‌ காணப்பட்டூும்‌, உள்ளேயோ மரித்தவர்களின்‌ 
எலும்புகளினாலும்‌ சகல அசுத்தத்தினாலும்‌ நிறைந்திருக்கும்‌ வெள்ளையடிக்‌ 


கப்பட்ட கல்லறைகளாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 23:27) 
புத்தியீனத்தை விளங்கப்‌ பண்ணுகிற முற்கோபியாயிருத்தல்‌ (நீதி 14:29) 
பூக்கிற மிலாறு (எசே 7:10) 


பூர்வ பாதைகளாகிய வழிகளிலிருந்து இடறும்படி செய்கிற மாயையான 
விக்கிரகங்கள்‌ (எரே 18:15) 


பூர்வ எல்லைக்குறியை மாற்றுதல்‌ (நீதி 23:10) 
பூர்வகாலத்து அக்கிரமங்கள்‌ (சங்‌ 79:8) 


பூர்வகாலத்தில்‌ தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும்‌, ஜலத்தி 
னின்று தோன்றி ஜலத்தினாலே நிலைகொண்டிருக்கிற பூமியும்‌ உண்டாயின 
வென்பதையும்‌, அப்பொழுது இருந்த உலகம்‌ ஜலப்பிரளயத்தினாலே அழிந்த 
தென்பதையும்‌ மனதார அறியாமலிருத்தல்‌ (2 பேது 3:5,6) 


பூர்வகாலமுதல்‌ ராஜாக்களுக்கு விரோதமாய்‌ எழும்புதல்‌ (எஸ்றா 4:19) 


பூர்வகாலமுதல்‌ ராஜாக்களுக்கு விரோதமாய்‌ எழும்பின பட்டணம்‌ (எஸ்றா 
4:19) 


பூமியின்‌ இரத்தப்பழிகள்‌ (ஏசா 26:21) 
பூமியின்‌ கடையாந்தரங்களில்‌ செல்லும்‌ மூடனுடைய கண்கள்‌ (நீதி 17:24) 


பூமியின்‌ வம்சங்களில்‌ சேனைகளின்‌ கர்த்தராகிய ராஜாவைத்‌ தொழுது 
கொள்ள எருசலேமுக்கு வராமலிருத்தல்‌ (சக 14:17) 


பூமியின்பேரிலும்‌ சத்தியம்‌ பண்ணுதல்‌ (மத்‌ 5:35) 
பூமியின்மேல்‌ நடக்கிற வேறொரு மாயையான காரியம்‌ (பிர 8:14) 


பூமியினுடைய குடிகளின்‌ அக்கிரமம்‌ (ஏசா 26:21) 





பூமியிலே உங்களுக்குப்‌ பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து வைத்தல்‌ (மத்‌ 6:19) 


Page 323 of 415 


Xx XX KX 34 23 XK 34 XX 34 XX XX % 


Xx x x 4 


பூமியிலே கைகளின்‌ கொடுமையை நிறுத்துக்‌ கொடுத்தல்‌ (சங்‌ 58:2) 


பூமியிலே பேசினவருக்குச்‌ செவிகொடுக்கமாட்டோமென்று விலகுதல்‌ (எபி 
12:25) 


பூமியில்‌ சிறைப்பட்டவர்கள்‌ யாவரையும்‌ தன்‌ கால்களின்கீழ்‌ நசுக்குதல்‌ (புல 
3:34) 


பூமியிலுள்ள சகல ராஜ்யங்களோடும்‌ வேசித்தனம்‌ பண்ணுதல்‌ (ஏசா 23:17) 


பூமிக்கடுத்த காரியங்களை இயேசு சொல்லும்போது விசுவாசிக்காதிருத்தல்‌ 
(யோவா 3:12) 


பூமிக்கடுத்தவைகளைச்‌ சிந்தித்தல்‌ (பிலி 3:19) 
பூமியை கொடுமையினால்‌ நிறைத்தல்‌ (ஆதி 6:13) 
பூமியெங்கும்‌ உலாவுகிற நாவு (சங்‌ 73:9) 
பூலோக ஜாதிகளின்‌ அசுத்தம்‌ (எஸ்றா 6:21) 
பெரிய காரியங்களிலும்‌, மிஞ்சின கருமங்களிலும்‌ தலையிடுதல்‌ (சங்‌ 131:1) 
பெரிய குற்றம்‌ (எஸ்றா 9:7) 

பெரிய கலகங்கள்‌ (ஆமோ 3:9) 

பெரிய பாதகம்‌ (யோவே 3:13) 

பெரிய பாவஞ்செய்தல்‌ (2 சாமு 24:10) 

பெரிய பொல்லாப்பு (யோபு 22:5) 

பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுதல்‌ (ஆதி 39:9) 


பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சுதல்‌ (லேவி 19:15) 





பெரிதான திறப்புண்டாக்கி, தாங்கள்‌ கெடுத்த வழியில்‌ புரண்டு வருதல்‌ 
(யோபு 30:14) 


பெருந்தீனிக்காரனும்‌ குடியனுமாயிருத்தல்‌ (உபா 21:20) 
பெருகியிருந்து, உக்கிரபகையாய்‌ பகைத்தல்‌ (சங்‌ 25:19) 
பெருமை (நீதி 8:13) 


பெருமையான பேச்சுகளைப்‌ பேசுதல்‌ (தானி 7:11) 


Page 324 of 415 


Xx XX XX XX XX XX XX XX XX XX KKK XXX XXX 


பெருமையானவைகளையும்‌ தூஷணங்களையும்‌ பேசும்‌ வாய்‌ (வெளி 13:5) 
பெருமையானவைகளைப்‌ பேசும்‌ வாய்‌ (தானி 7:8) 
பெருமையில்‌ அகப்படூதல்‌ (சங்‌ 59:12) 
பெருமையுள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (யாக்‌ 4:6) 
பெருமைக்காரரின்‌ கால்‌ (சங்‌ 36:11) 

பெருமைக்காரராய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 94:2) 

பெருமைகளைப்‌ பேசுகிற நாவு (சங்‌ 12:3) 

பெருமை பாராட்டின எகிப்து (ஏசா 20:5) 

பெருமை பாராட்ட இருதயம்‌ கர்வங்கொள்ளப்‌ பண்ணுதல்‌ (2 நாளா 25:19) 
பெருமை பாராட்டுதல்‌ (புல 1:9) 

பெருமையைக்‌ குறித்துக்‌ களிகூருதல்‌ (செப்‌ 3:11) 
பெரும்பாதகனான மூர்க்கனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 29:22) 
பெரும்பாதகம்‌ (யாத்‌ 32:21) 

பெருநெஞ்சுள்ளவனாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 101:5) 
பெருநெஞ்சுள்ளவனாயிருத்தல்‌ (யோபு 11:12) 
பெருங்காற்றைப்போல்‌ சிதறடிப்பதற்கு வருதல்‌ (ஆப 3:14) 
பெருவயிற்றுச்‌ சோம்பேறிகளாய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 1:12) 
பெற்றோர்‌ சொல்லைக்‌ கேளாதிருத்தல்‌ (உபா 21:20) 
பெற்ற தகப்பனுக்குச்‌ செவிகொடாதிருத்தல்‌ (நீதி 23:22) 
பெற்ற தேவனை மறத்தல்‌ (உபா 32:18) 

பெற்றாருக்கு கீழ்ப்படியாமை (ரோம 1:30) 


பெற்றாருக்கு விரோதமாகப்‌ பிள்ளைகள்‌ எழும்பி அவர்களைக்‌ கொலை 


செய்தல்‌ (மத்‌ 10:21) 





பெற்றவர்கள்‌ செய்த பாவம்‌ (யோவா 9:2) 


பெலத்தின்‌ பெருமை (எசே 33:28) 


Page 325 of 415 


xX XX KX XX 34 xX x 4 


Xx XxX KX XxX xX x 4 


பெலமாகிய கன்மலையை நினையாமல்‌, இரட்சிப்பாகிய தேவனை மறத்தல்‌ 
(ஏசா 17:10) 


பெலிஸ்தரின்‌ கர்வம்‌ (சக 9:6) 

பெலிஸ்தரின்‌ தேவன்‌ (நியா 16:23) 

பெலிஸ்தரைப்போல்‌ நாள்பார்க்கிறவர்களாயிருத்தல்‌ (ஏசா 2:6) 
பெலிஸ்தருடைய குமாரத்திகளின்‌ இச்சை (எசே 16:27) 
பெலவந்தனால்‌ கொள்ளையிடப்படுதல்‌ (ஏசா 49:25) 
பெலவந்தரின்‌ ஆரவாரம்‌ (ஏசா 25:5) 

பெலவானின்‌ கை (யோபு 5:15) 


பெண்கள்‌ சுபாவ அநுபோகத்தைச்‌ சுபாவத்துக்கு விரோதமான அநுபோக 
மாக மாற்றுதல்‌ (ரோம 1:26) 


பெண்னை தீட்டூப்படுத்துதல்‌ (ஆதி 34:5) 


பெண்னை நேசித்து, அந்தப்‌ பெண்ணின்‌ மனதுக்கு இன்பமாய்ப்‌ பேசுதல்‌ 
(ஆதி 34:3) 


பெண்ணோடு சம்யோகம்‌ பண்ணுகிறதுபோல ஆணோடே சம்யோகம்‌ 


பண்ணுதல்‌ (லேவி 18:22) 

பெத்தாவேனிலுள்ள கன்றுக்குட்டி (ஓசி 10:5) 

பெத்தாவேனிலுள்ள கன்றுக்குட்டிக்காக களிகூருதல்‌ (ஓசி 10:5) 
பெத்தேலுக்குப்‌ போய்த்‌ துரோகம்‌ பண்ணுதல்‌ (ஆமோ 4:4) 
பெத்தேலின்‌ பலிபீடங்கள்‌ (ஆமோ 3:14) 

பெத்தேலிலும்‌ தாணிலும்‌ வைத்த பொற்கன்றுக்குட்டிகள்‌ (2 இரா 10:29) 
பெயெல்செபூலைக்‌ கொண்டிருத்தல்‌ (மாற்‌ 3:22) 


பேய்களையும்‌, பொன்‌ வெள்ளி செம்பு கல்‌ மரம்‌ என்பவைகளால்‌ செய்யப்‌ 
பட்டவைகளாயும்‌ காணவும்‌ கேட்கவும்‌ நடக்கவுமாட்டாதவைகளாயுமிருக்கிற 


விக்கிரகங்களையும்‌ வணங்குதல்‌ (வெளி 9:20) 


பேய்களையும்‌, பொன்‌ வெள்ளி செம்பு கல்‌ மரம்‌ என்பவைகளால்‌ செய்யப்‌ 
பட்டவைகளாயும்‌ காணவும்‌ கேட்கவும்‌ நடக்கவுமாட்டாதவைகளாயுமிருக்கிற 


விக்கிரகங்களையும்‌ வணங்காதபடிக்குத்‌ தங்கள்‌ கைகளின்‌ கிரியைகளை 


Page 326 of 415 


Xx XxX KX 34 34 XX % 


Xx XK XxX Xx 4 


Xx XxX Xx x 4 


விட்டு மனந்திரும்பாதிருத்தல்‌ (வெளி 9:20) 
பேய்களோடே ஐக்கியமாயிருத்தல்‌ (1 கொரி 10:20) 
பேய்களுக்கே பலியிடுதல்‌ (1 கொரி 10:20) 


பேய்களுடைய குடியிருப்பும்‌, சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல்வீடும்‌, 
அசுத்தமும்‌ அருவருப்புமுள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிருத்தல்‌ 
(வெளி 18:2) 


போத்‌ தேவனுடைய கோவில்‌ (நியா 9:46) 
பேலியாளின்‌ மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (2 சாமு 16:7) 
பேலியாளின்‌ மக்களாய்‌ வாழ்தல்‌ (1 இரா 21:13) 
பேலியாளின்‌ மக்களாயிருத்தல்‌ (1 சாமு 2:12) 


பேலியாளின்‌ மகனாயிருத்தல்‌ (1 சாமு 25:17) 








பேலியாளின்‌ மகனின்‌ உதடுகளில்‌ இருக்கிற எரிகிற அக்கினி (நீதி 16:27) 
பேலிலுள்ள விக்கிரகங்கள்‌ (ஏசா 46:1) 


பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே புத்தியீன வாலிபனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
7:7) 


பேதைகளின்‌ மாறுபாடு (நீதி 1:32) 

பேதைமையை விரும்பும்‌ பேதைகள்‌ (நீதி 1:22) 

பேரை நினைக்கப்‌ பண்ணும்‌ அடையாளங்கள்‌ (யோபு 13:12) 
பேதகங்கள்‌ (1 கொரி 3:3) 


பேயோரின்‌ குமாரனாகிய பிலேயாமின்‌ வழியைப்‌ பின்பற்றிப்‌ போதல்‌ (2 
பேது 2:15) 


பேயோரின்‌ அக்கிரமம்‌ (யோசுவா 22:17) 

பேயோரின்‌ சங்கதி (எண்‌ 25:18) 

பேச்சிலே இயேசுவை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணுதல்‌ (மத்‌ 22:15) 
பேச்சிலே இயேசுவை அகப்படுத்தும்படிக்கு முயற்சித்தல்‌ (மாற்‌ 12:13) 


பேசுகிறவருக்கு செவிகொடூக்கமாட்டோமென்று விலகுதல்‌ (எபி 12:25) 


Page 327 of 415 


Xx XxX KX 34 23 XK XX 234 34 34 XX % 


Xx xX KX 3 34 34 Xx 4 


பையிலே பெரிதும்‌ சிறிதுமான பலவித நிறைகற்களை வைத்திருத்தல்‌ (உபா 
25:13) 


பையிலிருக்கிற பொன்னைக்கொட்டி, வெள்ளியைத்‌ தராசில்‌ நிறுத்து, 
தட்டானுடனே கூலி பொருத்திக்‌ கொள்ளுதல்‌ (ஏசா 46:6) 


பைத்தியமுள்ள பிள்ளைகளாய்‌ வாழ்தல்‌ (எரே 4:22) 
பைத்தியங்கொண்டிருக்கிற இருதயம்‌ (பிர 9;3) 
பொய்‌ (எரே 37:14) 

பொய்யைக்‌ களையாதிருத்தல்‌ (எபே 4:25) 
பொய்‌ உதடனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 10:18) 
பொய்‌ உதடுகள்‌ (சங்‌ 120:2) 

பொய்‌ பேசுகிறவர்களின்‌ வாய்‌ (சங்‌ 63:11) 
பொய்‌ பேசுதல்‌ (சங்‌ 5:6) 

பொய்‌ பேசும்‌ உதடு (நீதி 17:7) 

பொய்‌ சொல்லுதல்‌ (எரே 43:2) 

பொய்‌ என்னும்‌ அடைக்கலம்‌ (ஏசா 28:17) 
பொய்யனாய்‌ வாழ்தல்‌ (1 யோவா 2:22) 


பொய்யனாக்கி, என்‌ வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன்‌ யார்‌ என்று 


சொல்லுதல்‌ (யோபு 24:25) 

பொய்யனும்‌ பொய்க்குப்‌ பிதாவுமாயிருத்தல்‌ (யோவா 8:44) 
பொய்யாய்க்‌ குற்றஞ்சாட்டுதல்‌ (லூக்‌ 3:14) 

பொய்யான தீர்க்கதரிசனம்‌ சொல்லுதல்‌ (எரே 27:10) 
பொய்யான மாயையைப்‌ பற்றிக்கொள்ளுதல்‌ (யோனா 2:8) 
பொய்யாணை இடுகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 1:10) 
பொய்யாணையின்மேல்‌ பிரியப்படுதல்‌ (சக 8:17) 


பொய்யாணையிட்டு பொருளைச்‌ சம்பாதித்தல்‌ (லேவி 6:5) 





பொய்யாணையிட்டு, பொய்சொல்லி, கொலைசெய்து, திருடி, விபசாரம்‌ 


Page 328 of 415 


x x x XxX 


XX 3 XK XX XX % XX XX % XX % 


பண்ணி, மிஞ்சி மிஞ்சிப்‌ போதல்‌ (ஓசி 4:2) 


பெ 


ாய்யாணையிடுகிற வார்த்தைகளைச்‌ சொல்லி, உடன்படிக்கை பண்ணிக்‌ 


கொள்ளுதல்‌ (ஓசி 10:4) 





பொய்யும்‌ புரட்டுமான விசேஷத்தைச்‌ சொல்லும்படி எத்தனம்‌ பண்ணுதல்‌ 
(தானி 2:9) 

பொய்யின்‌ கனிகளைப்‌ புசித்தல்‌ (ஓசி 10:13) 

பொய்யின்‌ ஆவி (2 நாளா 18:22) 

பொய்யின்‌ ஆவியின்‌ போதனைபடி நடத்தல்‌ (2 நாளா 18:21) 

பொய்யின்‌ ஆவியை உடைய தீர்க்கதரிசிகள்‌ எல்லாரின்‌ வாய்‌ (1 இரா 
22:22) 

பொய்யராய்‌ வாழ்தல்‌ (வெளி 2:2) 


பெ 


பெ 


£ய்யராயிருக்கிற தீர்க்கதரிசிகள்‌ (எரே 8:10) 

£ய்யராயிருக்கிற ஆசாரியர்கள்‌ (எரே 8:10) 

£ய்‌ நாவு (நீதி 6:17) 

ாய்‌ நிமித்தம்‌ பார்க்கப்படூதல்‌ (எசே 21:29) 

ாய்களை ஊதுகிற பொய்ச்சாட்சிக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 14:5) 
ாய்களை ஊதுகிற வஞ்சனைக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 14:25) 
ாய்களைப்‌ பிணைத்தல்‌ (எரே 50:36) 

ாய்களைப்‌ பேசுகிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 19:9) 

ாய்களுக்குச்‌ செவிகொடுத்தல்‌ (நீதி 29:12) 


ஈய்களினால்‌ கெடுக்கப்‌ பார்த்தல்‌ (சங்‌ 119:78) 





ாய்களினாலும்‌, வஞ்சகத்தினாலும்‌ கர்த்தரைச்‌ சூழ்ந்து கொண்டிருத்தல்‌ 


(ஓசி 11:12) 


பெ 


பெ 


பெ 


ாய்ப்போதகம்‌ பண்ணுகிற தீர்க்கதரிசியாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 9:15) 
ாய்ப்பேச்சை வெறுக்காதிருத்தல்‌ (நீதி 13:5) 


ாய்யை விசுவாசிக்கத்தக்கதான கொடிய வஞ்சகம்‌ (2 தெச 2:12) 


Page 329 of 415 


Xx XxX KX 3 4 x x XxX 


XX x x % 


பொய்யை விரும்பி அதின்படி செய்தல்‌ (வெளி 22:15) 
பொய்யைப்‌ பிணைத்தல்‌ (யோபு 13:4) 


பொய்யைப்‌ பிரயோகிக்கத்‌ தங்கள்‌ நாவாகிய வில்லை வளைத்தல்‌ (எரே 
9:3) 


பொய்யைப்‌ பேசத்‌ தங்கள்‌ நாவைப்‌ பழக்குதல்‌ (எரே 9:5) 

பொய்யைத்‌ தரிக்கிற குறிசொல்லுகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (சக 10:2) 
பொய்யைச்‌ சார்ந்திருத்தல்‌ (சங்‌ 40:4) 

பொய்த்தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின்‌ இருதயம்‌ (எரே 23:26) 
பொய்‌ பேசுதல்‌ (மீகா 6:12) 

பொய்‌ பேசும்போது தன்‌ சொந்தத்தில்‌ எடுத்துப்‌ பேசுதல்‌ (யோவா 8:44) 


பொய்‌ சொல்லுதல்‌ (சங்‌ 101:7) 





பொய்ச்சொப்பனங்களைத்‌ தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லி, அவைகளை 
விவரித்து, கர்த்தருடைய ஜனத்தைத்‌ தங்கள்‌ பொய்களினாலும்‌, தங்கள்‌ 
வீம்புகளினாலும்‌, மோசம்போக்குகிற தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ (எரே 23:32) 


பொய்ச்சாட்சி சொல்லுதல்‌ (ரோம 13:9) 
பொய்ச்சாட்சிக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 19:5) 


பொய்ச்சாட்சிகளாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 27:12) 





பொய்ச்சாட்சிகளாயும்‌ ஆக்கிரமித்துச்‌ சீறுகிறவர்களாயும்‌ பிறருக்கு விரோத 
மாய்‌ எழும்புதல்‌ (சங்‌ 27:12) 

பொய்‌ வசனிப்பு (நீதி 30:8) 

பொன்னும்‌ வெள்ளியுமான தகட்டால்‌ மூடப்பட்டிருக்கிற மரத்தைப்‌ பார்த்து 
விழியென்றும்‌, ஊமையான கல்லைப்பார்த்து எழும்பு என்றும்‌ சொல்லுதல்‌ 
(ஆப 2:19) 

பொன்னின்மேல்‌ என்‌ நம்பிக்கையை வைத்து, தங்கத்தைப்பார்த்து: நீ என்‌ 
ஆதரவு என்று சொல்லுதல்‌ (யோபு 31:24) 

பொன்னினால்‌ கன்றுக்குட்டிகளை உண்டாக்குதல்‌ (1 இரா 12:28) 
பொன்னினால்‌ தங்களுக்குத்‌ தெய்வங்களை உண்டாக்கி, மகா பெரிய 


பாவம்‌ செய்தல்‌ (யாத்‌ 32:31) 


Page 330 of 415 


Xx xX KX 3 34 xX x 4 


பொன்னினால்‌ செய்யப்பட்ட கன்றுக்குட்டிகளே உங்களை எகிப்து தேசத்தி 
லிருந்து வரப்பண்ணின உங்கள்‌ தேவர்கள்‌ என்று சொல்லுதல்‌ (1 இரா 
12:28) 


பொன்னை வாங்கி, சிற்பக்கருவியினால்‌ கருப்பிடித்து, ஒரு கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்தல்‌ (யாத்‌ 32:4) 


பொழுது விடிகிறபோது எழுந்து, சிறுமையும்‌ எளிமையுமானவனைக்‌ கொன்று, 
இராக்காலத்திலே திருடனைப்போல்‌ திரிகிற கொலைபாதகனாய்‌ வாழ்தல்‌ 
(யோபு 24:14) 


பொழிவைத்‌ தேடூதல்‌ (2 கொரி 12:17) 

பொழிவு (2 கொரி 12:18) 

பொருள்‌ இருக்கையில்‌ அயலானை நோக்கி: நீ போய்த்திரும்பவா, நாளைக்‌ 
குத்‌ தருவேன்‌ என்று சொல்லுதல்‌ (நீதி 3:28) 

பொருளாசை (யாத்‌ 18:21) 

பொருளாசையுடையவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 பேது 2:3) 


பொருளாசையுடையவர்களாய்‌, தந்திரமான வார்த்தைகளால்‌ தங்களுக்கு 


ஆதாயமாக வசப்படுத்திக்‌ கொள்ளுதல்‌ (2 பேது 2:3) 
பொருளாசையுள்ள எல்லாருடைய வழி (நீதி 1:19) 
பொருளாசையுள்ளவர்களாய்‌ மாயம்‌ பண்ணுதல்‌ (1 தெச 2:5) 


பொருளாசைக்காரர்‌ இயேசுவின்‌ வார்த்தையைக்‌ கேட்டு, இயேசுவைப்‌ 


பரியாசம்‌ பண்ணுதல்‌ (லூக்‌ 16:14) 
பொருளாசைக்காரராய்‌ வாழ்தல்‌ (1 கொரி 5:10) 
பொருளாசைக்காரராயிருக்கிற பெரியோர்‌ (எரே 8:10) 
பொருளாசைக்காரராயிருக்கிற சிறியோர்‌ (எரே 8:10) 
பொருளாசைகள்‌ (மாற்‌ 7:22) 

பொருளாசைகளில்‌ பழகின இருதயம்‌ (2 பேது 2:14) 
பொருளாசையை வெறுக்காதிருத்தல்‌ (நீதி 28:16) 


பொருளாசையைக்குறித்து எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ (லூக்‌ 12:15) 





பொருளாசையென்னும்‌ அக்கிரமம்‌ (ஏசா 57:17) 


Page 331 of 415 


Xx x x xX 


Xx XK xX x 4 


Xx KX KX xX x 4 4 


பொறாமை (ரோம 13:13) 
பொறாமை கொள்ளுதல்‌ (சங்‌ 37:1) 


பொறாமையினாலே ஒப்புக்கொடூத்தல்‌ (மத்‌ 27:17) 





பொறாமையினால்‌ நிறைந்து, சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய்ப்‌ 
பேசி, விரோதித்துத்‌ தூஷித்தல்‌ (அப்‌ 13:45) 


பொறாமையினால்‌ நிறைதல்‌ (அப்‌ 5:17) 


பொறாமையினாலும்‌ விரோதத்தினாலும்‌ கிறிஸ்துவைப்‌ பிரசங்கித்தல்‌ (பிலி 
1:15) 


பொறாமையுள்ளவர்களாயிருத்தல்‌ (யாக்‌ 4:2) 
பொறாமைகள்‌ (1 பேது 2:2) 
பொல்லாப்பு (1 பேது 3:10) 


பொல்லாப்பு நடக்கும்போது களிகூருதல்‌ (எரே 11:15) 





பொல்லாப்பு வாயிலே இனிமையாயிருப்பதால்‌, அதைத்‌ தன்‌ நாவின்கீழ்‌ 
அடக்கி வைத்தல்‌ (யோபு 20:12) 


பொல்லாப்பு வரப்பண்ணப்‌ பார்த்தல்‌ (எஸ்தர்‌ 9:2) 


பொல்லாப்பு வரப்பண்ணி, நகரத்தைப்‌ பட்டயக்கருக்கினால்‌ சங்காரம்‌ 


பண்ணுதல்‌ (2 சாமு 15:14) 
பொல்லாப்புக்‌ காணப்படுதல்‌ (1 இரா 1:52) 


பொல்லாப்புக்குத்‌ தன்‌ நாவையும்‌, கபடத்துக்குத்‌ தன்‌ உதடுகளையும்‌ 


விலக்கிக்‌ காத்துக்‌ கொள்ளாதிருத்தல்‌ (1 பேது 3:10) 
பொல்லாப்புகள்‌ அற்றுப்‌ போகாதிருத்தல்‌ (எரே 6:29) 
பொல்லாப்புத்‌ தேடுகிற விதம்‌ (1 இரா 20:7) 

பொல்லாப்புத்‌ தேடுதல்‌ (1 சாமு 25:26) 

பொல்லாப்பும்‌ துரோகமும்‌ கையிலே இருத்தல்‌ (1 சாமு 24:11) 
பொல்லாப்பும்‌ செய்தல்‌ (எரே 39:12) 


பொல்லாப்பில்‌ பெருமை பாராட்டூதல்‌ (சங்‌ 52:1) 





பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுதல்‌ (எரே 9:3) 


Page 332 of 415 


x x x XxX 


Xx XK Xx x 4 


பொல்லாப்புச்‌ செய்ய நன்றாய்க்‌ கூடுகிற இரண்டு கைகள்‌ (மீகா 7:3) 
பொல்லாப்புச்‌ செய்ய விரோதமாய்‌ எழும்புதல்‌ (2 சாமு 18:32) 


பொல்லாப்புச்‌ செய்யப்பார்க்கிறான்‌ என்று சொல்லுகிற மனுஷருடைய 


வார்த்தைகளை கேட்டல்‌ (1 சாமு 24:9) 
பொல்லாப்புச்‌ செய்யச்‌ எத்தனம்‌ பண்ணுதல்‌ (1 சாமு 23:9) 
பொல்லாப்புச்‌ செய்தல்‌ (லூக்‌ 23:22) 


பொல்லாப்புச்‌ செய்ய நினைத்தல்‌ (நெகே 6:2) 





பொல்லாப்புச்‌ செய்ய அறிவாளிகளாயும்‌ நன்மை செய்யவோ அறிவில்லாத 


வர்களாயும்‌ வாழ்தல்‌ (எரே 4:22) 
பொல்லாப்புச்‌ செய்ய ஏதுவான எரிச்சல்‌ (சங்‌ 37:8) 


பொல்லாப்புச்‌ செய்ய ஓடி, குற்றமில்லாத இரத்தத்தைச்‌ சிந்தத்‌ தீவிரிக்கிற 


கால்கள்‌ (ஏசா 59:7) 

பொல்லாப்புச்‌ செய்யும்‌ வல்லமை (ஆதி 31:29) 

பொல்லாப்புள்ள நாவு (சங்‌ 34:13) 

பொல்லாப்பை செய்தல்‌ (நெகே 13:7) 

பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன்‌ கொள்ளையாதல்‌ (ஏசா 59:15) 


பொல்லாப்பை விடாமல்‌ பதனம்‌ பண்ணி, தன்‌ வாய்க்குள்ளே வைத்துக்‌ 


கொண்டிருத்தல்‌ (யோபு 20:13) 





பொல்லாப்பைக்‌ காணாதபடிக்குத்‌ தன்‌ கண்களை மூடாதிருத்தல்‌ (ஏசா 
33:15) 


பொல்லாப்பைத்‌ தேடிக்கொள்ளுதல்‌ (2 நாளா 25:19) 

பொல்லாப்பைத்‌ தேடுதல்‌ (சங்‌ 71:24) 

பொல்லாப்பையெல்லாம்‌ கர்த்தர்‌ நினைவில்‌ வைத்திருக்கிறார்‌ என்று தங்கள்‌ 
இருதயத்தில்‌ சிந்தியாதிருத்தல்‌ (ஓசி 7:2) 

பொல்லாப்பையெல்லாம்‌ செய்தல்‌ (1 சாமு 12:20) 

பொல்லாப்பைச்‌ செய்ய விரும்பும்‌ துன்மார்க்கனுடைய மனம்‌ (நீதி 21:10) 


பொல்லாப்பைச்‌ செய்ய, அவர்களுக்குள்ளே துணிகரங்கொண்டிருக்கிற 


Page 333 of 415 


Xx xX x XxX 


Xx XK XK XX x % 


மனுபுத்திரரின்‌ இருதயம்‌ (பிர 8:11) 
பொல்லாப்பைச்‌ செய்கிறவனெவனும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு நல்லவன்‌ 
என்றும்‌, அப்படிப்பட்டவர்கள்‌ பேரில்‌ அவர்‌ பிரியமாயிருக்கிறாரென்றும்‌, நியா 


யந்தீர்க்கிற தேவன்‌ எங்கேயென்றும்‌, சொல்லுதல்‌ (மல்‌ 2:17) 
பொல்லாப்பைச்‌ செய்தல்‌ (நியா 19:23) 

பொல்லாப்பைவிட்டூ நீங்காதிருத்தல்‌ (1 பேது 3:11) 

பொல்லாப்பைவிட்டு நீங்கி, நன்மைசெய்து, சமாதானத்தைத்‌ தேடி, அதைப்‌ 
பின்தொடராதிருத்தல்‌ (1 பேது 3:11) 

பொல்லாத ஜனமாய்‌ வாழ்தல்‌ (யாத்‌ 32:22) 

பொல்லாத ஸ்திரீகளுக்கும்‌ வழிகளைக்‌ கற்றுக்‌ கொடுத்தல்‌ (எரே 2:33) 


பொல்லாத ஊழியக்காரனாயிருந்து: என்‌ ஆண்டவன்‌ வர நாள்‌ செல்லும்‌ 
என்று தன்‌ உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, தன்‌ உடன்வேலைக்காரரை 
அடிக்கத்‌ தொடங்கி, வெறியரோடே புசிக்கவும்‌ குடிக்கவும்‌ தலைப்படுதல்‌ 
(மத்‌ 24:48,49) 


பொல்லாத நாவு (சங்‌ 140:11) 
பொல்லாத நடக்கைகள்‌ (1 சாமு 2:23) 


பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய்‌ நிற்றல்‌ (பிர 8:3) 





பொல்லாத காரியத்தில்‌ தங்களை உறுதிப்படுத்திக்‌ கொண்டு, மறைவான 
கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி, அவைகளைக்‌ காண்பவன்‌ 


யார்‌ என்று சொல்லுதல்‌ (சங்‌ 64:5) 

பொல்லாத பட்டயம்‌ (சங்‌ 144:10) 

பொல்லாத மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 140:1) 

பொல்லாத மனுஷர்களோடே இருக்கவும்‌ விரும்புதல்‌ (நீதி 24:1) 
பொல்லாத மனுஷர்மேல்‌ பொறாமை கொள்ளுதல்‌ (நீதி 24:1) 


பொல்லாத மார்க்கங்கள்‌ (எசே 36:31) 





பொல்லாத ஆவிகள்‌ பிடித்திருந்தவர்கள்மேல்‌ கர்த்தராகிய இயேசுவின்‌ 
நாமத்தைச்‌ சொல்லத்‌ துணிதல்‌ (அப்‌ 19:13) 


பொல்லாத செய்கை (எஸ்றா 9:13) 


Page 334 of 415 


பொல்லாத வேலையாட்களாய்‌ வாழ்தல்‌ (பிலி 3:2) 

பொல்லாத வேறு ஏழு ஆவிகளைக்‌ கூட்டிக்‌ கொண்டூவந்து, உட்புகுந்து, 
அங்கே குடியிருக்கும்‌ இருதயம்‌ (லூக்‌ 11:26) 

பொல்லாத சம்சயங்கள்‌ (1 தீமோ 6:4) 

பொல்லாத சிந்தனைகள்‌ (மாற்‌ 7:21) 


பொல்லாத சிந்தனைகளும்‌, கொலைபாதகங்களும்‌, விபசாரங்களும்‌, வேசித்‌ 
தனங்களும்‌, களவுகளும்‌, பொய்ச்சாட்சிகளும்‌, தூஷணங்களும்‌ புறப்பட்டு 
வருகிற இருதயம்‌ (மத்‌ 15:19) 

பொல்லாத வார்த்தைகள்‌ (3 யோவா :10) 

பொல்லாத வாழ்வு (ஆதி 13:13) 

பொல்லாத வழிகளையும்‌ தங்கள்‌ செய்கைகளின்‌ பொல்லாப்பையும்‌ விட்டுத்‌ 
திரும்பாதிருத்தல்‌ (எரே 23:22) 

பொல்லாத வழிகளையும்‌ பொல்லாத கிரியைகளையும்‌ விட்டூத்‌ திரும்புங்கள்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று கூப்பிட்ட தீர்க்கதரிசிக 
ளுக்கும்‌ கர்த்தருக்கும்‌ செவிகொடாமலும்‌ கர்த்தரைக்‌ கவனியாமலும்‌ 
போதல்‌ (சக 1:4) 


பொல்லாத வழிகளைவிட்டுத்‌ திரும்பி, கர்த்தர்‌ பிதாக்களுக்குக்‌ 
கட்டளையிட்டதும்‌, கர்த்தரின்‌ ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளைக்‌ கொண்டு 
சொல்லியனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம்‌ கர்த்தரின்‌ 
கற்பனைகளையும்‌ கர்த்தரின்‌ கட்டளைகளையும்‌ கைக்கொள்ளுங்கள்‌ என்று 
கர்த்தர்‌ தீர்க்கதரிசிகள்‌ ஞானதிருஷ்டிக்காரர்‌ எல்லாரையுங்கொண்டு இஸ்ரவே 
லுக்கும்‌ யூதாவுக்கும்‌ திடச்சாட்சியாய்‌ எச்சரித்துக்‌ கொண்டிருந்தும்‌, செவி 
கொடாமல்‌, தங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்மேல்‌ விசுவாசியாமற்போன கடினக்‌ 
கழுத்துள்ள தங்கள்‌ பிதாக்களைப்போல்‌, தங்கள்‌ கழுத்தைக்‌ கடினப்படுத்தி, 
கர்த்தருடைய கட்டளைகளையும்‌, கர்த்தர்‌ தங்கள்‌ பிதாக்களோடே பண்ணின 
கர்த்தருடைய உடன்படிக்கையையும்‌, கர்த்தர்‌ தங்களுக்குத்‌ திடச்சாட்சி 
யாய்க்‌ காண்பித்த கர்த்தருடைய சாட்சிகளையும்‌ வெறுத்துவிட்டு, வீணான 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றி வீணராகி, அவர்களைச்‌ சுற்றிலும்‌ இருக்கிறவர்‌ 
களைப்போல, செய்ய வேண்டாமென்று கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கட்டளையிட்டு 
விலக்கியிருந்த ஜாதிகளுக்குப்‌ பின்சென்று, தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
கற்பனைகளையெல்லாம்‌ விட்டுவிட்டு, இரண்டு கன்றுக்குட்டிகளாகிய 


வார்ப்பித்த விக்கிரகங்களைத்‌ தங்களுக்கு உண்டாக்கி,  விக்கிரகத்‌ 


Page 335 of 415 


Xx XX XX 34 34 23 34 34 XX % 


XxX XX XK XX XX x x 


தோப்புகளை நாட்டி, வானத்தின்‌ சேனைகளை யெல்லாம்‌ பணிந்துகொண்டு, 


பாகாலைச்‌ சேவித்தல்‌ (2 இரா 17:14-16) 

பொல்லாத வழிகள்‌ (எசே 33:11) 

பொல்லாத வழியைவிட்டூத்‌ திரும்பாமல்‌ வாழ்தல்‌ (1 இரா 13:33) 
பொல்லாத ஓட்டம்‌ (எரே 23:10) 

பொல்லாதவைகளை யோசித்துப்‌ பிணைத்தல்‌ (ரோம 1:30) 
பொல்லாதவைகளாயிருக்கிற மனுஷருடைய கிரியைகள்‌ (யோவா 3:19) 
பொல்லாதவைகளான கிரியைகள்‌ (1 யோவா 3:12) 

பொல்லாதவனாய்‌ வாழ்தல்‌ (பிர 9:2) 

பொல்லாதவர்களைக்‌ குறித்து எரிச்சலாதல்‌ (நீதி 24:19) 
பொல்லாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:13) 

பொல்லாதவர்களும்‌ பேலியாளின்‌ மக்களுமாயும்‌ வாழ்தல்‌ (1 சாமு 30:22) 


பொல்லாதவர்களும்‌ எத்தர்களுமானவர்கள்‌ மோசம்‌ போக்குகிறவர்களாகவும்‌, 





மோசம்‌ போகிறவர்களாகவுமிருந்து மேன்மேலும்‌ கேடூள்ளவர்களாதல்‌ (2 
தீமோ 3:13) 


பொல்லாதவர்களின்‌ கூட்டத்தைப்‌ பகையாதிருத்தல்‌ (சங்‌ 26:5) 
பொல்லாதவர்களின்‌ பெருமை (யோபு 35:12) 
பொல்லாதவர்களின்‌ சந்ததியாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 1:4) 
பொல்லாதவனை அறிதல்‌ (சங்‌ 101:4) 

பொல்லாதவராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 9:17) 


பொல்லாங்கு (அப்‌ 23:9) 





பொல்லாங்கு தேடி கேடானவைகளைப்‌ பேசி, நாள்முழுதும்‌ வஞ்சனைகளை 


யோசித்தல்‌ (சங்‌ 38:12) 
பொல்லாங்கு செய்கிற மனுஷ ஆத்துமா (ரோம 2:9) 
பொல்லாங்கு செய்தவனாய்‌ வாழ்தல்‌ (1 பேது 4:15) 


பொல்லாங்கு சொல்லுதல்‌ (தீத்‌ 2:8) 


Page 336 of 415 


XxX XX 2 34 34 236 4 4 x 4 


பொல்லாங்கனுக்குள்‌ கிடக்கிற உலகம்‌ (1 யோவா 5:19) 


பொல்லாங்கனால்‌ உண்டாயிருந்து தன்‌ சகோதரனைக்‌ கொலை செய்த 


காயீனைப்‌ போலிருத்தல்‌ (1 யோவா 3:12) 


பொல்லாங்கனால்‌ உண்டாயிருத்தல்‌ (1 யோவா 3:12) 
பொல்லாங்குகள்‌ (அப்‌ 3:26) 

பொல்லாங்காய்த்‌ தோன்றுகிறவைகள்‌ (1 தெச 5:22) 
பொல்லாங்காயிருக்கிற மேன்மை பாராட்டல்‌ (யாக்‌ 4:16) 


பொல்லாங்கானவைகள்‌ (மாற்‌ 7:23) 





பொலிசை வாங்குதல்‌ (எசே 18:8) 
போஜனப்பிரியனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 23:21) 
போஜனப்பிரியனாயிருத்தல்‌ (நீதி 23:2) 


போஜனப்பிரியனும்‌ மதுபானப்பிரியனுமான மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 11:19) 





போஜனப்பிரியருக்குத்‌ தோழனாகி தன்‌ தகப்பனை அவமானப்படுத்துதல்‌ (நீதி 
28:7) 


போஜனபானபாத்திரங்களின்‌ வெளிப்புறத்தைச்‌ சுத்தமாக்குதல்‌ (மத்‌ 23:25) 
போஜனபதார்த்தங்களில்‌ முயற்சி செய்தல்‌ (எபி 13:9) 


போஜனபீடங்களெல்லாம்‌ வாந்தியினாலும்‌ அசுத்தத்தினாலும்‌ நிறைந்திருத்தல்‌ 
(ஏசா 28:8) 

போஜனத்தினாலே தன்‌ சகோதரனுக்கு விசனமுண்டாக்குதல்‌ (ரோம 14:15) 
போஜனத்தினிமித்தம்‌ தேவனுடைய கிரியையை அழித்துப்‌ போடுதல்‌ (ரோம 
14:20) 


போதகரின்‌ சொல்லை கேளாமலும்‌, உபதேசம்‌ பண்ணினவர்களுக்கு 


செவியைச்‌ சாயாமலும்‌ போதல்‌ (நீதி 5:13) 
போதகத்தை வெறுத்தல்‌ (நீதி 5:12) 


போதித்த பாரம்பரியத்தினால்‌ தேவவசனத்தை அவமாக்கி அநேக 


காரியங்களையும்‌ செய்தல்‌ (மாற்‌ 7:13) 


ராஜாக்கள்‌ திராட்சரசம்‌ குடித்தல்‌ (நீதி 31:4) 


Page 337 of 415 


Xx x x x 


Xx xX x 4 


ராஜாக்கள்‌ வேசித்தனம்‌ பண்ணுதல்‌ (வெளி 18:3) 
ராஜாக்களுக்கு அருவருப்பான அநியாயஞ்செய்தல்‌ (நீதி 16:12) 


ராஜாக்களுக்கும்‌ சீமைகளுக்கும்‌ நஷ்டமும்‌ உண்டாக்குகிற பட்டணம்‌ 


(எஸ்றா 4:15) 
ராஜாவை மனதிலும்‌ நிந்தித்தல்‌ (பிர 10:20) 


ராஜாவைத்‌ தங்கள்‌ பொல்லாப்பினாலும்‌, அதிபதிகளைத்‌ தங்கள்‌ 


பொய்களினாலும்‌ சந்தோஷப்படூத்துதல்‌ (ஓசி 7:3) 
ராஜாவுக்கு விரோதமாய்க்‌ கட்டுப்பாடு பண்ணுதல்‌ (2 இரா 21:24) 
ராஜாவுக்கு விரோதமாகக்‌ கலகம்‌ பண்ணப்‌ போதல்‌ (நெகே 2:19) 


ராஜாவின்‌ நாளென்று சொல்லி, அதிபதிகள்‌ திராட்சரசத்‌ துருத்திகளால்‌ 
அவனுக்கு வியாதியுண்டாக்குதல்‌ (ஓசி 7:5) 


ராஜாவின்‌ கட்டளையை மீறுதல்‌ (எஸ்தர்‌ 3:3) 

ராஜாவின்‌ போஜனத்தினாலும்‌ அவர்‌ பானம்பண்ணும்‌ திராட்சரசத்தினாலும்‌ 
தன்னைத்‌ தீட்டூப்படுத்துதல்‌ (தானி 1:8) 

ராஜாவின்‌ சமுகத்தில்‌ மேன்மை பாராட்டுதல்‌ (நீதி 25:6) 

ராஜாவினுடைய நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யாதிருத்தல்‌ (எஸ்றா 7:26) 
ராஜதுரோகம்‌ (எஸ்றா 4:19) 


ரூபனின்‌ பிரிவினைகளால்‌ உண்டான இருதயத்தின்‌ மிகுதியான நினைவுகள்‌ 
(நியா 5:15) 


ரூபனின்‌ பிரிவினைகளால்‌ உண்டாகும்‌ மிகுதியான மனோவிசாரங்கள்‌ (நியா 
5:16) 


ரூபிக்கக்கூடாத அநேகங்கொடிய குற்றங்களை ஊழியர்‌ மேல்‌ சாட்டுதல்‌ 
(அப்‌ 25:7) 


ரெம்பான்‌ என்னும்‌ நட்சத்திர சொரூபம்‌ (அப்‌ 7:43) 
ரேத்சேப்பின்‌ தேவர்கள்‌ (2 இரா 19:12) 
ஞானத்தை வெறுக்கிற மதியீனராய்‌ வாழ்தல்‌ (நீதி 1:22) 


ஞானத்தையும்‌ போதகத்தையும்‌ அசட்டை பண்ணுதல்‌ (நீதி 1:7) 


Page 338 of 415 


Xx XX 27% 34 XxX Xx 4 


Xx xX x 4 


ஞானத்தில்‌ பிரியங்கொள்ளாமல்‌, தன்‌ மனதிலுள்ளவைகளை வெளிப்படுத்தப்‌ 


பிரியப்படுகிற மூடனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 18:2) 


ஞானதிருஷ்டிக்காரன்மேல்‌ சினந்து கடுங்கோபங்கொண்டு காவலறையில்‌ 
வைத்தல்‌ (2 நாளா 16:10) 


ஞானமற்றவர்களைப்போல நடத்தல்‌ (எபே 5:15) 


ஞானமென்று பொய்யாய்ப்‌ பேர்பெற்றிருக்கிற கொள்கையின்‌ விபரீதங்களைப்‌ 


பாராட்டி, விசுவாசத்தை விட்டு வழுவிப்‌ போதல்‌ (1 தீமோ 6:21) 


ஞானமென்று பொய்யாய்ப்‌ பேர்பெற்றிருக்கிற கொள்கையின்‌ விபரீதங்கள்‌ (1 
தீமோ 6:20) 


ஞானிகளுடைய தந்திரம்‌ (யோபு 5:13) 

ஞானியையும்‌ பைத்தியக்காரனாக்கும்‌ இடுக்கண்‌ (பிர 7:7) 
ஞானவான்களிடத்தில்‌ போகவுமாட்டாத மனிதனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 15:12) 
நயம்‌ பண்ணுதல்‌ (நியா 16:5) 

நயவசனிப்பு (ரோம 16:18) 

நயவசனிப்பினாலே வஞ்சித்தல்‌ (கொலோ 2:4) 

நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசித்தல்‌ (ஆதி 2:17) 


நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும்‌, அதைச்‌ செய்யாமற்போதல்‌ (யாக்‌ 
4:17) 


நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில்‌ தீமையுண்டென்கிற ஒரு பிரமாணம்‌ 
(ரோம 7:21) 


நன்மை செய்யாதிருத்தல்‌ (ரோம 3:12) 

நன்மை செய்யும்படி திராணியிருக்கும்போது, அதைச்‌ செய்யத்தக்கவர்‌ 
களுக்குச்‌ செய்யாமல்‌ இருத்தல்‌ (நீதி 3:27) 

நன்மைக்குப்‌ பதிலாக தீமை செய்தல்‌ (1 சாமு 25:21) 

நன்மைக்குத்‌ தீமை செய்து விரோதித்தல்‌ (சங்‌ 38:20) 

நன்மைக்குத்‌ தீமை செய்தல்‌ (நீதி 17:13) 

நன்மைக்குத்‌ தீமையைச்‌ சரிக்கட்டி, தேவரீர்‌ சுதந்தரிக்கப்‌ பண்ணின 


கர்த்தருடைய சுதந்தரத்திலிருந்து துரத்திவிட வருதல்‌ (2 நாளா 20:11) 


Page 339 of 415 


xX XX XK XX 274 Xx Xx 


XxX XX XK Xx Xx % 


நன்மைக்குத்‌ தீமையைச்‌ சரிக்கட்டூுதல்‌ (எரே 18:20) 
நன்மைக்கேதுவாயிராமல்‌, தீமைக்கேதுவாயிருக்கிற (சபை) கூடிவருதல்‌ (1 
கொரி 11:17) 


நன்மையை வெறுத்து, தீமையை விரும்பி, அவர்கள்மேல்‌ இருக்கிற 
அவர்களுடைய தோலையும்‌ அவர்கள்‌ எலும்புகள்மேல்‌ இருக்கிற அவர்க 
ளுடைய சதையையும்‌ பிடுங்கி, கர்த்தருடைய ஜனத்தின்‌ சதையைத்‌ தின்று, 
அவர்கள்மேல்‌ இருக்கிற அவர்களுடைய தோலை உரிந்துகொண்டு, 
அவர்கள்‌ எலும்புகளை முறித்து, பானையிலே போடும்‌ வண்ணமாகவும்‌ 
இறைச்சியைக்‌ கொப்பரைக்குள்ளே போடும்‌ வண்ணமாகவும்‌ அவைகளைத்‌ 


துண்டித்தல்‌ (மீகா 3:2,3) 
நன்மையை வெறுத்தல்‌ (ஓசி 8:3) 
நன்மையைப்‌ பார்க்கிலும்‌ தீமையை விரும்புதல்‌ (சங்‌ 52:3) 


நன்மையைப்‌ பார்க்கிலும்‌ தீமையையும்‌, யதார்த்தம்‌  பேசுகிறதைப்‌ 


பார்க்கிலும்‌ பொய்யையும்‌ விரும்புதல்‌ (சங்‌ 52:3) 

நன்மையே அன்றித்‌ தீமை பேசுதல்‌ (ஆதி 31:29) 

நன்றியறியாமை (லூக்‌ 6:35) 

நன்றியறியாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:2) 

நகரத்தின்‌ வீதிகளைக்‌ கொலையுண்டவர்களால்‌ நிரப்புதல்‌ (எசே 11:6) 
நகரத்தின்‌ எல்லாப்‌ பொல்லாப்பு (எரே 33:5) 


நகரங்களை இகழ்ச்சி பண்ணுதல்‌ (ஏசா 33:8) 





நகரலான விக்கிரகங்களினாலும்‌ தங்கள்‌ அருவருப்புகளினாலும்‌ தங்களு 
டைய சகல மீறுதல்களினாலும்‌ தங்களைத்‌ தீட்டுப்படுத்துதல்‌ (எசே 37:23) 


நகைத்துப்‌ பரிகாசம்‌ பண்ணுதல்‌ (2 நாளா 30:10) 
நகைத்தல்‌ (யோபு 29:24) 

நம்பியிருந்த எத்தியோப்பியா (ஏசா 20:5) 

நம்மைச்‌ சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம்‌ (எபி 12:1) 
நம்முடைய பாவங்கள்‌ (வெளி 1:6 


நம்மில்‌ வாசமாயிருக்கிற ஆவியானவர்‌ நம்மிடத்தில்‌ வைராக்கிய வாஞ்சை 


Page 340 of 415 


Xx XX xX Xx Xx 


யாயிக்கிறாரென்று வேதவாக்கியம்‌ வீணாய்ச்‌ சொல்லுகிறதென்று நினைத்தல்‌ 
(யாக்‌ 4:5) 


நம்மெல்லாருடைய அக்கிரம்‌ (ஏசா 53:6 
நமக்குப்‌ பாவமில்லையென்று சொல்லுதல்‌ (1 யோவா 1:8) 


நமக்குப்‌ பாவமில்லையென்று சொல்லி நம்மை நாமே வஞ்சித்தல்‌ (1 


யோவா 1:8) 
நட்சத்திரம்‌ பார்க்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 47:13) 
நடக்கிற வழியில்‌ மறைவாக கண்ணி வைத்தல்‌ (சங்‌ 142:3) 


நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிடாதிருத்தல்‌ (யோசுவா 
24:23) 


நடுவே இருக்கிற சாபத்தீடு (யோசுவா 7:13) 

நடூவில்‌ இருக்கிற இரத்தம்‌ (எசே 24:7) 

நடுவில்‌ சிந்தின இரத்தம்‌ (எசே 22:13) 

நஞ்சையும்‌ எட்டியையும்‌ முளைப்பிக்கிற யாதொரு வேர்‌ (உபா 29:18) 


நசரேயனாகிய இயேசுவின்‌ நாமத்திற்கு விரோதமாய்‌ அநேக காரியங்களை 
நடப்பிக்க வேண்டுமென்று நினைத்தல்‌ (அப்‌ 26:9) 


நசரேயனாகிய இயேசுவின்‌ நாமத்திற்கு விரோதமாய்‌ அநேக காரியங்களை 
நடப்பிக்க வேண்டுமென்று நினைத்து செய்தல்‌ (அப்‌ 26:10) 


நசரேயருக்குத்‌ திராட்சரசம்‌ குடிக்கக்‌ கொடுத்து, தீர்க்கதரிசிகளை நோக்கி: 
நீங்கள்‌ தீர்க்கதரிசனஞ்‌ சொல்ல வேண்டாம்‌ என்று கற்பித்தல்‌ (ஆமோ 2:12) 


நரகலான தேவர்களுடைய உடல்கள்‌ (லேவி 26:30) 
நரகலான சகல விக்கிரகங்கள்‌ (எசே 6:13) 


நரகலான விக்கிரகங்களைப்‌ பின்பற்றி, கர்த்தருடைய நியாயங்களை 
வெறுத்து, கர்த்தருடைய கட்டளைகளில்‌ நடவாமற்போய்‌, கர்த்தருடைய 


ஓய்வுநாட்களைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்கின இருதயம்‌ (எசே 20:15) 
நரகலான விக்கிரகங்களைச்‌ சேவித்த பாவங்கள்‌ (எசே 23:49) 
நரகலான விக்கிரகங்கள்‌ (2 இரா 23:24) 


நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று ஊழியஞ்செய்து, இஸ்ரவேல்‌ 


Page 341 of 415 


Xx XX XX x XxX 


வம்சத்தாரை அக்கிரமத்தில்‌ விழப்பண்ணுதல்‌ (எசே 44:12) 

நரகலான விக்கிரகங்களின்‌ திரட்சி (எசே 14:4) 

நரகலான விக்கிரங்கள்‌ (1 இரா 21:26) 

நரரின்‌ மேட்டிமை (ஏசா 2:17) 

நரரின்‌ மேட்டிமையான கண்கள்‌ (ஏசா 2:11) 

நற்செய்தி அறிவிக்கும்‌ நாளில்‌ மவுனமாயிருந்து, பொழுது விடியுமட்டூம்‌ 
காத்திருத்தல்‌ (2 இரா 7:9) 


நல்மனச்சாட்சியைச்‌ தள்ளிவிட்டு, விசுவாசமாகிய கப்பலைச்‌ சேதப்படுத்துதல்‌ 
(1 தீமோ 1:19) 


நல்லொழுக்கமில்லாதவராய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 3:8) 

நல்லொழுக்கங்களைக்‌ கெடுக்கும்‌ ஆகாத சம்பாஷணைகள்‌ (1 கொரி 
15:33) 

நல்ல கனிகளைக்‌ கொடாதிருத்தல்‌ (மத்‌ 7:17) 

நல்ல கனிகொடாத மரமாய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 7:19) 

நல்ல திராட்சப்பழங்களைத்‌ தருமென்று கர்த்தர்‌ காத்திருக்க, கசப்பான 
பழங்களைத்‌ தருதல்‌ (ஏசா 5:4) 


நல்ல மேய்ச்சலை மேய்ந்து, மேய்ச்சல்களில்‌ மீதியானதை கால்களால்‌ 
மிதித்தல்‌ (எசே 34:18) 


நலமல்லாத வழியிலே தங்கள்‌ நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான 


ஜனமாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 65:2) 


நாய்‌ தான்‌ கக்கினதைத்‌ தின்னவும்‌, கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும்‌ 
திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே 


சம்பவித்தல்‌ (2 பேது 2:22) 
நாய்களாய்‌ வாழ்தல்‌ (வெளி 22:15) 
நாய்களின்‌ துஷ்டத்தனம்‌ (சங்‌ 22:20) 


நாயானது தான்‌ கக்கினதைத்‌ தின்னும்படி திரும்புவதுபோல, தன்‌ மூடத்‌ 
தனத்துக்குத்‌ திரும்புகிற மூடனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 26:11) 
நாயின்‌ கிரயம்‌ (உபா 23:18) 


Page 342 of 415 


Xx x x XxX 


நாடி வைராக்கியம்‌ பாராட்டுதல்‌ (கலா 4:17) 

நான்‌ உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்கள்‌ (நியா 18:24) 

நான்‌ ஐசுவரியவானானேன்‌, நான்‌ பொருளைச்‌ சம்பாதித்தேன்‌, நான்‌ 
பிரயாசப்பட்டுத்‌ தேடின எல்லாவற்றிலும்‌ பாவமாகிய அக்கிரமம்‌ என்னிடத்தில்‌ 
கண்டூபிடிக்கப்படுவதில்லையென்று சொல்லுதல்‌ (ஓசி 12:8) 

நான்‌ தான்‌, என்னைத்தவிர ஒருவருமில்லை, நான்‌ விதவையாவதில்லை, 


நான்‌ சந்தான சேதத்தை அறிவதில்லையென்று இருதயத்திலே சொல்லுதல்‌ 
(ஏசா 47:8) 


நான்‌ தான்‌, என்னைத்தவிர ஒருவருமில்லையென்று தன்‌ இருதயத்தில்‌ 
எண்ணுதல்‌ (ஏசா 47:10) 

நான்‌ தீட்டூப்படவில்லை, நான்‌ பாகால்களைப்‌ பின்பற்றவில்லை எனச்‌ 
சொல்லுதல்‌ (எரே 2:23) 

நான்‌ அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறைதோறும்‌ தீங்கு 
என்னை அணுகுவதில்லையென்று தன்‌ இருதயத்தில்‌ சொல்லிக்‌ கொள்ளுதல்‌ 
(சங்‌ 10:6) 

நான்‌ தேவனால்‌ சோதிக்கப்படுகிறேன்‌ என்று சொல்லுதல்‌ (யாக்‌ 1:13) 

நான்‌ தேவனென்று சொல்லுதல்‌ (எசே 28:9) 

நான்‌ வானத்துக்கு ஏறுவேன்‌, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்‌ 
சிங்காசனத்தை உயர்த்துவேன்‌, வடபுறங்களிலுள்ள ஆராதனைக்‌ கூட்டத்தின்‌ 
பர்வதத்திலே வீற்றிருப்பேன்‌ என்றும்‌, நான்‌ மேகங்களுக்கு மேலாக 
உன்னதங்களில்‌ ஏறுவேன்‌, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்‌ என்றும்‌ 
இருதயத்தில்‌ சொல்லுதல்‌ (ஏசா 14:13,14) 

நான்தான்‌, என்னைத்தவிர வேறொருவரும்‌ இல்லை என்று தன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லி, நிர்விசாரமாய்‌ வாழ்ந்து களிகூர்ந்திருந்த நகரம்‌ (செப்‌ 2:15) 
நான்று கொண்டூ சாதல்‌ (மத்‌ 27:5) 

நாளையத்தினத்தைக்‌ குறித்துப்‌ பெருமை பாராட்டூதல்‌ (நீதி 27:1) 

நாம்‌ நமக்கு உண்டுபண்ணின தேவர்கள்‌ (எரே 2:28) 

நாம்‌ பார்க்கும்படி அவர்‌ தீவிரித்துத்‌ தமது கிரியையைச்‌ சீக்கிரமாய்‌ 
நடப்பிக்கட்டுமென்றும்‌, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம்‌ 


அறியும்படி அது சமீபித்து வரட்டுமென்றும்‌ சொல்லுதல்‌ (ஏசா 5:19) 


Page 343 of 415 


நாம்‌ பாவஞ்செய்யவில்லையென்று சொல்லி இயேசுவை பொய்யராக்குதல்‌ 
(1 யோவா 1:10) 


நாம்‌ அனுபவிக்கிறதற்குச்‌ சகலவித நன்மைகளையும்‌ நமக்குச்‌ சம்பூரண 
மாய்க்‌ கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன்மேல்‌ நம்பிக்கை வையாதிருத்தல்‌ (1 
தீமோ 6:17) 


நாம்‌ போய்‌ வேறே தேவர்களைச்‌ சேவிப்போம்‌ வாருங்கள்‌ என்று சொல்லி, 


அழைக்கும்‌ சகோதரனாய்‌ வாழ்தல்‌ (உபா 13:6 


நாம்‌ போய்‌ வேறே தேவர்களைச்‌ சேவிப்போம்‌ வாருங்கள்‌ என்று சொல்லி, 


அழைக்கும்‌ குமாரனாய்‌ வாழ்தல்‌ (உபா 13:6) 


நாம்‌ போய்‌ வேறே தேவர்களைச்‌ சேவிப்போம்‌ வாருங்கள்‌ என்று சொல்லி, 


அழைக்கும்‌ மனைவியாய்‌ வாழ்தல்‌ (உபா 13:6 


நாம்‌ போய்‌ வேறே தேவர்களைச்‌ சேவிப்போம்‌ வாருங்கள்‌ என்று சொல்லி, 


அழைக்கும்‌ பிராணனைப்‌ போலிருக்கிற சிநேகிதனாய்‌ வாழ்தல்‌ (உபா13:6) 


நாட்களையும்‌, மாதங்களையும்‌, காலங்களையும்‌, வருஷங்களையும்‌ 


பார்த்தல்‌ (கலா 4:10) 
நாட்பார்க்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 27:9) 
நாடோறும்‌ நிந்தித்தல்‌ (சங்‌ 102:8) 


நாங்கள்‌ உபவாசம்‌ பண்ணும்போது நர்‌ நோக்காமலிருக்கிறதென்ன? 
நாங்கள்‌ எங்கள்‌ ஆத்துமாக்களை ஒடூக்கும்போது நீர்‌ அதை அறியாமலிருக்‌ 
கிறதென்ன என சொல்லுதல்‌ (ஏசா 58:3) 


நாங்கள்‌ ஞானிகளென்றும்‌, கர்த்தருடைய வேதம்‌ எங்களிடத்திலிருக்கிற 
தென்றும்‌ சொல்லுதல்‌ (எரே 8:8) 


நாசமும்‌ நிர்ப்பந்தமும்‌ இருக்கிற வழிகள்‌ (ரோம 3:16) 
நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புதல்‌ (ஏசா 2:22) 


நாள்‌ பார்க்கிறவர்களுக்கும்‌ குறிசொல்லுகிறவர்களுக்கும்‌ செவிகொடுத்தல்‌ 
(உபா 18:14) 


நாள்‌ பார்த்தல்‌ (மீகா 5:12) 
நாள்‌ முழுதும்‌ விரோதமாய்‌ யோசிக்கும்‌ யோசனைகள்‌ (புல 3:62) 


நாள்தோறும்‌ பொய்யையும்‌ கேட்டையும்‌ வர்த்திக்கப்பண்ணி, உடன்படிக்கை 


Page 344 of 415 


3 XX XX 34 XX XX 34 XX KX 274 XX KX XX x 


x x x 4 


பண்ணுதல்‌ (ஓசி 12:1) 

நாள்தோறும்‌ விழுங்கப்‌ பார்த்தல்‌ (சங்‌ 56:2) 

நாவுகளின்‌ சண்டை (சங்‌ 31:20) 

நாவினால்‌ பாவஞ்செய்தல்‌ (சங்‌ 39:1) 

நாவினுடைய உக்கிரம்‌ (ஓசி 7:16) 

நாணமாட்டேன்‌ என்று சொல்லுதல்‌ (எரே 3:3) 

நாணவும்‌ அறியாதிருத்தல்‌ (எரே 6:15) 

நிஷ்டூரமுள்ள கோபம்‌ (நீதி 27:4) 

நியாய விசாரணையில்‌ அநியாயம்‌ செய்தல்‌ (லேவி 19:15) 
நியாயக்கேடிருக்கிற கைகள்‌ (சங்‌ 7:3) 

நியாயக்கேடு (1 நாளா 17:9) 

நியாயக்கேடு செய்கிறவர்கள்மேல்‌ பொறாமை கொள்ளுதல்‌ (சங்‌ 37:1) 
நியாயக்கேடு செய்தல்‌ (சங்‌ 37:1) 

நியாயக்கேட்டின்‌ மக்களால்‌ சிறுமைப்படுத்தப்படுதல்‌ (2 சாமு 7:10) 
நியாயக்கேட்டின்‌ மகனாய்‌ ஒடுக்குதல்‌ (சங்‌ 89:22) 


நியாயக்கேடுகளை ஆய்ந்துதேடி, தந்திரமான யோசனை நிறைவேறும்படி 
பிரயத்தனம்‌ பண்ணுதல்‌ (சங்‌ 64:6) 


நியாயக்கேடும்‌ கொடுமையுமுள்ளவனுடைய கை (சங்‌ 71:4) 


நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டவைகளையெல்லாம்‌ செய்யத்‌ 


தக்கதாக அவைகளில்‌ நிலைத்திராதிருத்தல்‌ (கலா 3:10) 


நியாயப்பிரமாண வார்த்தைகளையெல்லாம்‌ கைக்கொண்டு நடவாதிருத்தல்‌ 
(உபா 27:26) 


நியாயப்பிரமாணத்தை மீறுதல்‌ (யாக்‌ 2:11) 
நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தல்‌ (ரோம 2:25) 
நியாயப்பிரமாணத்தைக்‌ குற்றப்படுத்துதல்‌ (யாக்‌ 4:11) 


நியாயப்பிரமாணத்தைக்‌ குறித்து உண்டாகிற வாக்குவாதங்கள்‌ (தீத்‌ 3:9) 


Page 345 of 415 


Xx x x XxX 


நியாயப்பிரமாணத்தைக்‌ குறித்து மேன்மை பாராட்டூகிறவர்கள்‌ நியாயப்‌ 


பிரமாணத்தை மீறிநடந்து, தேவனைக்‌ கனவீனம்‌ பண்ணுதல்‌ (ரோம 2:23) 
நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமுள்ளவர்களாயிருத்தல்‌ (அப்‌ 21:20) 
நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய்ப்‌ பாவஞ்செய்து நியாயப்பிரமாணத்‌ 
தினாலே ஆக்கினைத்‌ தீர்ப்படைதல்‌ (ரோம 2:12) 

நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காமலிருத்தல்‌ (யாத்‌ 16:4) 


நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள்‌ மரணத்திற்கு 
ஏதுவான கனிகளைக்‌ கொடுூக்கத்தக்கதாக அவயவங்களிலே பெலன்‌ 


செய்தல்‌ (ரோம 7:5) 

நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவஇச்சைகள்‌ (ரோம 7:5) 
நியாயப்பிரமாணத்தினால்‌ நீதிமான்களாக விரும்புதல்‌ (கலா 5:4) 
நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய்ப்‌ பேசி நியாயப்பிரமாணத்தைக்‌ குற்றப்‌ 
படுத்துதல்‌ (யாக்‌ 4:11) 


நியாயப்பிரமாணமில்லாமல்‌ பாவஞ்செய்து நியாயப்பிரமாணமில்லாமல்‌ 
கெட்டுப்போதல்‌ (ரோம 2:12) 


நியாயப்பிரமாணங்களை மீறி, கட்டளையை மாறுபாடாக்கி, நித்திய 


உடன்படிக்கையை முறித்தல்‌ (ஏசா 24:5) 

நியாயாதிபதிகளைத்‌ தூஷித்தல்‌ (யாத்‌ 22:28) 

நியாயாதிபதிகளால்‌ விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமம்‌ (யோபு 31:28) 
நியாயாதிபதிகளால்‌ விசாரிக்கப்படும்‌ அக்கிரமம்‌ (யோபு 31:11) 


நியாயாதிபதிகளின்‌ சொல்லைக்‌ கேளாமல்‌, அந்நிய தேவர்களைப்‌ 


பின்பற்றிச்‌ சோரம்‌ போய்‌, அவைகளைப்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (நியா 2:17) 
நியாயத்தை நிந்திக்கிற பேலியாளின்‌ சாட்சிக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 19:28) 


நியாயத்தை அருவருத்து, செம்மையானவைகளையெல்லாம்‌ கோணலாக்கி, 
சீயோனை இரத்தப்பழியினாலும்‌, எருசலேமை அநியாயத்தினாலும்‌ 
கட்டுவித்தல்‌ (மீகா 3:9,10) 


நியாயத்தை அறியாத துஷ்டர்களாய்‌ வாழ்தல்‌ (நீதி 28:5) 


நியாயத்தைக்‌ காண்பியாதிருத்தல்‌ (ஓசி 4:4) 


Page 346 of 415 


Xx xX x x Xx Xx XX XK 34 XK XX XK XX xX 4 4 


x x x 4 


நியாயத்தைப்‌ புரட்டுதல்‌ (உபா 16:19) 

நியாயத்திலே முகதாட்சிணியம்‌ பார்த்தல்‌ (உபா 1:17) 

நியாயம்‌ புரட்டப்படூதல்‌ (ஆப 1:4) 

நியாயமாய்த்‌ தீர்ப்பு செய்யாதிருத்தல்‌ (சங்‌ 58:1) 

நியாயமும்‌ நீதியும்‌ புரட்டப்படுதல்‌ (பிர 5:8) 

நியாயமும்‌ நீதியும்‌ செய்யாதிருத்தல்‌ (சங்‌ 119:121) 

நியாயமின்றிப்‌ பிறனுக்கு விரோதமாய்ச்‌ சாட்சியாக ஏற்படுதல்‌ (நீதி 24:28) 
நியாயமில்லா நடைகள்‌ (ஏசா 59:8) 

நியாயஞ்செய்ய மனதில்லாதிருக்கிற துன்மார்க்கராய்‌ வாழ்தல்‌ (நீதி 21:7) 
நியாயஞ்செய்கிறவனைப்‌ பிரபுக்கள்‌ அடித்தல்‌ (நீதி 17:26) 


நியமிக்கப்படாத கன்னிகையை மோசம்‌ போக்கி அவளோடே சயனித்தல்‌ 
(யாத்‌ 22:16) 


நிந்தை (சங்‌ 119:22) 

நிந்தையாக கன்னத்தில்‌ அடித்தல்‌ (யோபு 16:10) 

நிந்தனையில்‌ பிரியப்படுகிற நிந்தனைக்காரராய்‌ வாழ்தல்‌ (நீதி 1:22) 
நிந்தனையில்‌ விழுதல்‌ (1 தீமோ 3:7) 


நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்தரம்‌ உண்டாக்குகிறதற்கும்‌ கைகூலி 
கொடூத்தல்‌ (நெகே 6:13) 


நிந்திக்கிற நிந்தை (நெகே 4:4) 
நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம்‌ பண்ணாதிருத்தல்‌ (லூக்‌ 6:28) 


நிந்திக்கிறவர்களுக்காகவும்‌ துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும்‌ ஜெபம்‌ 
பண்ணாதிருத்தல்‌ (மத்‌ 5:44) 


நிந்தித்த நிந்தனைகள்‌ (2 சாமு 16:12) 
நிந்தித்துத்‌ தூஷிக்கிறவனுடைய சத்தம்‌ (சங்‌ 44:15) 
நிந்தித்துச்‌ சொல்லுதல்‌ (1 சாமு 20:34) 


நிந்தித்தல்‌ (பிர 7:21) 


Page 347 of 415 


Xx XX XK % 27% xX x x 


Xx KX XK XX XX XX Xx % 


நிக்கொலாய்‌ மதஸ்தருடைய போதகத்தைக்‌ கைக்கொள்ளுதல்‌ (வெளி 2:15) 
நிக்கொலாய்‌ மதஸ்தருடைய போதகம்‌ (வெளி 2:15) 

நிகுஸ்தான்‌ (2 இரா 18:4) 

நிபச்சொல்‌ (ஏசா 58:9) 

நிர்மூடர்‌ அக்கிரமங்களாலும்‌ நோய்கொண்டூ ஒ௫ங்கிப்‌ போதல்‌ (சங்‌ 107:17) 
நிர்மூடரின்‌ பாதகமார்க்கம்‌ (சங்‌ 107:17) 

நிர்மூடராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 44:25) 

நிர்மூலமாக்கி பாழாக்குதல்‌ (ஏசா 49:17) 


நிர்ப்பாக்கியமுள்ளவனும்‌, பரிதபிக்கப்படத்தக்கவனும்‌, தரித்திரனும்‌, 
குருடனும்‌, நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாதிருத்தல்‌ (வெளி 3:17) 


நிர்ப்பாக்கியமுள்ளவனும்‌, பரிதபிக்கப்படத்தக்கவனும்‌, தரித்திரனும்‌, 
குருடனும்‌, நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல்‌, நான்‌ ஐசுவரியவா 
னென்றும்‌, திரவியசம்பன்னனென்றும்‌, எனக்கு ஒரு குறைவுமில்லையென்றும்‌ 
சொல்லுதல்‌ (வெளி 3:17) 


நிர்வாணமும்‌ அம்மணமுமாயிருந்ததும்‌, இரத்தத்திலே மிதிக்கப்பட ஏதுவாய்க்‌ 
கிடந்ததுமான சிறுவயதின்‌ நாட்களை நினையாமற்போதல்‌ (எசே 16:22) 


நிர்விசாரிகளாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 32:10) 
நிர்விசாரமாய்க்‌ குடியிருக்கிற ஜாதியாய்‌ வாழ்தல்‌ (எரே 49:31) 
நிர்விசாரமாய்ச்‌ சுகத்தோடே குடியிருத்தல்‌ (எசே 38:12) 


நிர்விசாரமான குமாரத்திகளாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 32:9) 








நிர்விசாரமான எத்தியோப்பியராய்‌ வாழ்தல்‌ (எசே 30:9) 

நினைத்த சதிமோசங்கள்‌ (சங்‌ 10:2) 

நினைவு கூராமலுமிருத்தல்‌ (மாற்‌ 8:18) 

நிலையற்ற ஜசுவரியத்தின்‌ மேல்‌ நம்பிக்கை வைத்தல்‌ (1 தீமோ 6:17) 


நிலைதவறி, தன்னிலேதானே ஆக்கினைத்தீர்ப்புடையவனாய்ப்‌ பாவஞ்செய்தல்‌ 
(தீத்‌ 3:11) 


நித்தம்‌ நித்தம்‌ இப்படிப்‌ பேசிக்கொண்டு வருதல்‌ (ஆதி 39:10) 


Page 348 of 415 


Xx XX Xx x Xx 


Xx XX XK 34 XX XX XX % x % 


நித்தம்‌ எனக்கு முன்பாக இருக்கிற இலச்சை (சங்‌ 44:16) 

நித்தமும்‌ இடைவிடாமல்‌ கர்த்தருடைய நாமம்‌ தூஷிக்கப்படுதல்‌ (ஏசா 52:5) 
நித்தமும்‌ பொல்லாத இருதயத்து நினைவுகளின்‌ தோற்றம்‌ (ஆதி 6:5) 
நித்தமும்‌ வார்த்தைகளைப்‌ புரட்டூுதல்‌ (சங்‌ 56:5) 


நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி ஒப்புவிக்கப்பட்டி 
ருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரிடையாயிருக்கிற மற்றெந்தச்‌ 
செய்கை (1 தீமோ 1:11) 


நித்திரைப்‌ பிரியராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 56:10) 

நிமித்தம்‌ பார்த்தல்‌ (எசே 21:21) 

நிமித்தமில்லாமல்‌ பகைத்தல்‌ (சங்‌ 69:4) 

நிபேகாஸ்‌ (கர்த்தரல்லாத தெய்வம்‌) (2 இரா 17:31) 

நிவிர்த்தியாகாத அக்கிரமம்‌ (ஏசா 22:14) 

நிருபத்தில்‌ சொல்லிய வசனத்துக்கு கீழ்படியாமற்போதல்‌ (2 தெச 3:14) 
நிறுத்தின பொற்சிலையைப்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (தானி 3:12) 
நிணந்துன்னியிருத்தல்‌ (சங்‌ 17:10) 

நிணந்துன்னிக்‌ கொழுத்திருக்கிற இருதயம்‌ (சங்‌ 119:70) 

நீ கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம்‌ சொல்வானேன்‌ என்று சொல்லி, 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய தீர்க்கதரி 
சிக்கு விரோதமாய்க்‌ கூடுதல்‌ (எரே 26:9) 

நீ போய்‌ ஆசாரியர்களைக்‌ கொன்றுபோடூ என்று சொல்லுதல்‌ (1 சாமு 
22:18) 


நீதியாய்‌ நடந்து, செம்மையானவைகளைப்‌ பேசி, இடுக்கண்‌ செய்வதால்‌ 
வரும்‌ ஆதாயத்தை வெறுத்து, பரிதானங்களை வாங்காதபடிக்குத்‌ தன்‌ 
கைகளை உதறி, இரத்தஞ்சிந்துவததற்கான யோசனைகளைக்‌ கேளாத 
படிக்குத்‌ தன்‌ செவியை அடைத்து, பொல்லாப்பைக்‌ காணாதபடிக்குத்‌ தன்‌ 
கண்களை மூடாதிருத்தல்‌ (ஏசா 33:15) 
நீதியாய்‌ நடவாதிருத்தல்‌ (ஏசா 33:15) 


நீதியும்‌ நற்குணமுமுள்ளவர்களைப்‌ பட்டயத்தால்‌ கொல்லுதல்‌ (1 இரா 2:32) 


Page 349 of 415 


Xx XxX KX 4 74 Xx % 


நீதியின்‌ ஊழியக்காரருடைய வேஷத்தைத்‌ தரித்துக்‌ கொள்ளுதல்‌ (2 கொரி 
11:15) 

நீதியின்‌ மார்க்கத்தை அறிந்தபின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த 
கற்பனையை விட்டூ விலகுதல்‌ (2 பேது 2:21) 


நீதியின்‌ வாசஸ்தலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக, தங்கள்‌ பிதாக்கள்‌ 
நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே, பாவஞ்செய்தல்‌ (எரே 50:7) 


நீதியின்‌ வழியைப்‌ புரட்ட, மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிற 
துன்மார்க்கனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 17:23) 


நீதியின்‌ வசனத்தில்‌ பழக்கமில்லாதிருத்தல்‌ (எபி 5:13) 
நீதியின்படி தீர்ப்பு செய்யாதிருத்தல்‌ (யோவா 7:24) 


நீதியுள்ள தேசத்திலும்‌ அநியாயஞ்செய்து கர்த்தருடைய மகத்துவத்தைக்‌ 
கவனியாதே போதல்‌ (ஏசா 26:10) 


நீதிக்குத்‌ தூரமானவர்களாயிருத்தல்‌ (ஏசா 46:12) 
நீதிக்கெல்லாம்‌ பகைஞனாய்‌ வாழ்தல்‌ (அப்‌ 13:10) 


நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும்‌ கொலை செய்தல்‌ 
(அப்‌ 7:52) 


நீதியைத்‌ தேடாதிருத்தல்‌ (ஏசா 59:4) 


நீதியைச்‌ செய்யாமலும்‌ தன்‌ சகோதரனில்‌ அன்புகூராமலும்‌ இருக்கிற 


வாழ்க்கை (1 யோவா 3:10) 


நீதியைவிட்டு விலகி, அநீதி செய்து, துன்மார்க்கன்‌ செய்கிற சகல 
அருவருப்புகளின்படியும்‌ செய்தல்‌ (எசே 18:24) 


நீதிமான்‌ தன்‌ நீதியைவிட்டு விலகி, அநீதிசெய்தல்‌ (எசே 18:26) 

நீதிமான்‌ துரோகம்‌ பண்ணுதல்‌ (எசே 33:12) 

நீதிமான்‌ தங்கும்‌ இடத்தைப்‌ பாழாக்கிப்‌ போடூதல்‌ (நீதி 24:15) 

நீதிமான்‌ செய்த அநியாயம்‌ (எசே 33:13) 

நீதிமான்‌ செய்த அநீதி (எசே 18:26) 

நீதிமான்களின்‌ இரத்தத்தைச்‌ சிந்தின தீர்க்கதரிசிகளின்‌ பாவங்கள்‌ (புல 4:13) 


நீதிமான்போல்‌ காணப்படுகிற, தன்‌ வழக்கிலே முதல்பேசுகிறவனாய்‌ வாழ்தல்‌ 


Page 350 of 415 


x x x x 


(நீதி 18:17) 

நீதிமான்மேல்‌ கண்வைத்து, அவனைக்‌ கொல்ல வகைதேடுதல்‌ (சங்‌ 37:32) 
நீதிமானுக்கு அருவருப்பான அநியாயக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 29:27) 
நீதிமானுக்கு விரோதமாய்ப்‌ பெருமையோடும்‌ இகழ்ச்சியோடும்‌ கடினமாய்ப்‌ 
பேசுகிற பொய்‌ உதடுகள்‌ (சங்‌ 31:18) 


நீதிமானுக்கு விரோதமாய்த்‌ தீங்கு நினைத்து, அவன்பேரில்‌ பற்கடித்தல்‌ (சங்‌ 
37:12) 


நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய்க்‌ கூட்டங்கூடி, குற்றமில்லாத 
இரத்தத்தைக்‌ குற்றப்படுத்துதல்‌ (சங்‌ 94:21) 

நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய்ப்‌ பதிவிருக்கிற துஷ்டனாய்‌ 
வாழ்தல்‌ (நீதி 24:15) 

நீதிமார்க்கமாய்‌ வந்திருந்தும்‌ விசுவாசியாதிருத்தல்‌ (மத்‌ 21:32) 

நீதிமானை ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்துக்‌ கொலை செய்தல்‌ (யாக்‌ 5:6) 
நீதிமானை ஒடுக்கி, பரிதானம்‌ வாங்கி, ஒலிமுகவாசலில்‌ ஏழைகளின்‌ 
நியாயத்தைப்‌ புரட்டுதல்‌ (ஆமோ 5:12) 

நீதிமானைக்‌ கொலை செய்தல்‌ (2 சாமு 4:11) 

நீதிமானைப்‌ பகைத்தல்‌ (சங்‌ 34:21) 

நீதிமானைப்‌ பணத்துக்கும்‌, எளியவனை ஒரு ஜோடூ பாதரட்சைக்கும்‌ 
விற்றுப்போடுதல்‌ (ஆமோ 2:6) 

நீதிமானைத்‌ தண்டம்‌ பிடித்தல்‌ (நீதி 17:26) 

நீதிகேடு செய்தல்‌ (தானி 6:22) 

நீசராய்‌ வாழ்தல்‌ (எரே 5:4) 

நீண்ட அங்கிகளைத்‌ தரித்துக்கொண்டு திரியவும்‌, சந்தை வெளிகளில்‌ 
வந்தனங்களை அடையவும்‌, ஜெபஆலயங்களில்‌ முதன்மையான ஆசனங்‌ 
களில்‌ உட்காரவும்‌, விருந்துகளில்‌ முதன்மையான இடங்களில்‌ இருக்கவும்‌ 
விரும்பி, விதவைகளின்‌ வீடுகளைப்‌ பட்சித்து, பார்வைக்கு நீண்ட ஜெபம்‌ 
பண்ணுகிற வேதபாரகராய்‌ வாழ்தல்‌ (லூக்‌ 20:46,47) 


நீண்ட அங்கிகளைத்‌ தரித்துக்கொண்டு திரியவும்‌, சந்தைவெளிகளில்‌ 


வந்தனங்களை அடையவும்‌, ஜெபஆலயங்களில்‌ முதன்மையான ஆசனங்‌ 


Page 351 of 415 


Xx KX XK 34 KX 34 34 XX XX XX Xx % 


களில்‌ உட்காரவும்‌, விருந்துகளில்‌ முதன்மையான இடங்களில்‌ இருக்கவும்‌ 
விரும்பி, விதவைகளின்‌ வீடுகளைப்‌ பட்சித்து, பார்வைக்கு நண்ட ஜெபம்‌ 
பண்ணுதல்‌ (மாற்‌ 12:38-40) 

நுகத்தடி (ஏசா 58:9) 

நுகத்தடியின்‌ பிணையல்கள்‌ (ஏசா 58:6) 

நுரை ஓஒட்டிக்கொண்டிருக்கிறதும்‌ நுரை நீங்காததுமாகிய கொப்பரை 
என்னப்பட்ட இரத்தஞ்சிந்திய நகரம்‌ (எசே 24:6) 

நூதன சீஷனாயிருத்தல்‌ (1 தீமோ 3:6) 


நெய்யைச்‌ சாப்பிட்டு, ஆட்டுமயிரை உடூப்பாக்கிக்கொண்டு கொழுத்ததை 
அடித்தாலும்‌ மந்தையையோ மேய்க்காமற்போதல்‌ (எசே 34:3) 


நெஞ்சின்‌ வழிகள்‌ (பிர 11:9) 


நெருக்கப்படுகிற காலத்திலும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ துரோகம்‌ பண்ணிக்‌ 
கொண்டே இருத்தல்‌ (2 நாளா 28:22) 


நெருங்கிய இனத்தை அவமானமாக்குதல்‌ (லேவி 20:19) 
நெறி தப்பிப்போனவர்களாய்‌ வாழ்தல்‌ (எபி 5:2) 


நெறிப்புமான இமைகள்‌ (நீதி 30:13) 





நெறித்துப்‌ பார்க்கிற கண்கள்‌ (யோபு 15:12) 

நேர்ந்து கொண்டதைச்‌ செய்யாமற்போதல்‌ (பிர 5:5) 
நேர்கால்‌ (கர்த்தரல்லாத ஒரு தெய்வம்‌) (2 இரா 17:30) 
நேரிட்ட ஆபத்துக்காகச்‌ சந்தோஷித்தல்‌ (சங்‌ 35:26) 
நேபோவிலுள்ள விக்கிரகங்கள்‌ (ஏசா 46:1) 

நேசர்களை தேடுதல்‌ (ஓசி 2:7) 

நேசர்களைப்‌ பின்தொடர்தல்‌ (ஓசி 2:7) 

நேசர்கள்‌ கொடுத்த பணையம்‌ (ஓசி 2:12) 


நேசர்கள்‌ சுற்றுப்புறங்களிலிருந்து வேசித்தனஞ்செய்ய வரும்படி அவர்களுக்‌ 
கெல்லாம்‌ பணையங்கொடுத்து, அவர்களுக்கு வெகுமதிகளைத்‌ தருதல்‌ 
(எசே 16:33) 


Page 352 of 415 


Xx XX XxX x Xx 


Xx XK XxX x 4 


நேசரைக்‌ கூலிக்குப்‌ பொருத்திக்‌ கொள்ளுதல்‌ (ஓசி 8:9) 
நேசத்தைத்‌ தேடும்படிக்கு வழிகளை நயப்படூத்துதல்‌ (எரே 2:33) 
நேராய்‌ நோக்காத கண்கள்‌ (நீதி 4:25) 

நோப்பின்‌ சிலைகள்‌ (எசே 30:13) 


நோபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ பாவங்களில்‌ நடப்பது 





கொஞ்சக்‌ காரியமென்று நினைத்தல்‌ (1 இரா 16:31) 

மடியிலுள்ள பரிதானம்‌ (நீதி 21:14) 

மன்னியாதிருத்தல்‌ (மாற்‌ 11:26) 

மனுபுத்திரரில்‌ சண்டாளர்‌ உயர்ந்திருத்தல்‌ (சங்‌ 12:8) 

மனுஷ கொலைபாதகனாய்‌ வாழ்தல்‌ (1 யோவா 3:15) 

மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிருக்கிற பேச்சும்‌ பிரசங்கமும்‌ (1 
கொரி 2:5) 


மனுஷன்‌ பணிந்து கொள்ளத்‌ தனக்கு உண்டாக்கியிருந்த மூஞ்சூறுகள்‌ (ஏசா 
2:21) 


மனுஷன்‌ பணிந்து கொள்ளத்‌ தனக்கு உண்டாக்கியிருந்த துரிஞ்சில்கள்‌ 
(ஏசா 2:21) 


மனுஷன்‌ பணிந்து கொள்ளத்‌ தனக்கு உண்டாக்கியிருந்த பொன்விக்கிர 


கங்கள்‌ (ஏசா 2:21) 


மனுஷன்‌ பணிந்து கொள்ளத்‌ தனக்கு உண்டாக்கியிருந்த வெள்ளி விக்கிர 


கங்கள்‌ (ஏசா 2:21) 


மனுஷன்‌ தனக்குத்‌ தேவர்கள்‌ அல்லாதவைகளான தேவர்களை உண்டு 


பண்ணுதல்‌ (எரே 16:20) 
மனுஷன்‌ தேவனை வஞ்சித்தல்‌ (மல்‌ 3:8) 
மனுஷன்மேல்‌ நம்பிக்கை வைத்து, மாம்சமானதைத்‌ தன்‌ புயபலமாக்கிக்‌ 


கொண்டு, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள சபிக்கப்பட்ட 
மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (எரே 17:5) 


மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும்‌ வஞ்சனையினால்‌ வந்த போஜனம்‌ (நீதி 
20:17) 


Page 353 of 415 


Xx XX XxX x Xx 


Xx xX XK 34 XX XxX XK xX 34 34 4 


மனுஷனுக்கு உண்டாகும்‌ சோதனையான புகழ்ச்சி (நீதி 27:21) 
மனுஷனுக்குப்‌ பயந்து கண்ணியை வருவித்தல்‌ (நீதி 29:25) 
மனுஷனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ (நீதி 29:25) 

மனுஷனுக்கும்‌ இச்சகம்‌ பேசுதல்‌ (யோபு 32:21) 


மனுஷனுக்கும்‌ மனுஷனுக்குமுள்ள வழக்கை நியாயமாய்த்‌ தீர்க்காதிருத்தல்‌ 
(எரே 7:5) 


மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ தோன்றுகிற வழி (நீதி 14:12) 

மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ தோன்றுகிற வழி (நீதி 16:25) 

மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ தோன்றுகிற வழியின்‌ முடிவான மரண 
வழிகள்‌ (நீதி 14:12) 

மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ தோன்றுகிற வழியின்‌ முடிவிலுள்ள மரண 
வழிகள்‌ (நீதி 16:25) 

மனுஷனாயிருக்க, தன்னைத்‌ தேவன்‌ என்று சொல்லி, இவ்விதமாகத்‌ 
தேவதூஷணஞ்‌ சொல்லுதல்‌ (யோவா 10:33) 


மனுஷனுடைய இரத்தத்தை சிந்துதல்‌ (ஆதி 9:6) 

மனுஷனுடைய திருப்தியாகாத கண்கள்‌ (நீதி 27:20) 

மனுஷனுடைய அக்கிரமம்‌ (ஆதி 6:5) 

மனுஷனுடைய செய்கை (யோபு 34:11) 

மனுஷனுடைய சத்துருக்கள்‌ (மீகா 7:6) 

மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொல்லுதல்‌ (மத்‌ 12:32) 
மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தைச்‌ சொல்லுதல்‌ (லூக்‌ 12:10) 
மனுஷகுமாரனை பல பாடூகள்படுத்தி அவமதித்தல்‌ (மாற்‌ 9:12) 

மனுஷர்‌ யாவருக்கும்‌ விரோதிகளாய்‌ வாழ்தல்‌ (1 தெச 2:15) 

மனுஷர்‌ கர்த்தரின்‌ காணிக்கையை வெறுப்பாய்‌ எண்ணுதல்‌ (1 சாமு 2:17) 


மனுஷர்‌ காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும்‌ வீதிகளின்‌ சந்திகளிலும்‌ 
நின்று ஜெபம்‌ பண்ண விரும்புதல்‌ (மத்‌ 6:5) 


மனுஷர்‌ பிரவேசியாதபடி பரலோகராஜ்யத்தைப்‌ பூட்டிப்‌ போடுதல்‌ (மத்‌ 23:13) 


Page 354 of 415 


Xx XK 4 Xx Xx XX XX XK XX x % 


XX XX XK XX Xx % 


மனுஷர்‌ கைவேலையினால்‌ செய்யப்பட்டதும்‌, பூச்சக்கரத்து ஜனங்களால்‌ 


தொழுதுகொள்ளப்பட்டதுமாயிருக்கிற தேவர்கள்‌ (2 நாளா 32:19) 


மனுஷர்‌ கைவேலையினால்‌ செய்யப்பட்டதும்‌, பூச்சக்கரத்து ஜனங்களால்‌ 
தொழுதுகொள்ளப்பட்டதுமாயிருக்கிற தேவர்களைக்‌ குறித்துப்‌ பேசுகிற 
பிரகாரமாக எருசலேமின்‌ தேவனையும்‌ குறித்துப்‌ பேசுதல்‌ (2 நாளா 32:19) 


மனுஷர்‌ முன்பாக இயேசுவை மறுதலித்தல்‌ (மத்‌ 10:33) 

மனுஷர்‌ முன்பாக தங்களை நீதிமான்களாகக்‌ காட்டுதல்‌ (லூக்‌ 16:15) 
மனுஷர்‌ பேசும்‌ வீணான வார்த்தைகள்‌ (மத்‌ 12:36 

மனுஷர்‌ செய்யும்‌ இடூக்கம்‌ (சங்‌ 119:134) 

மனுஷர்கள்‌ செய்யும்‌ எல்லாப்‌ பாவங்கள்‌ (மாற்‌ 3:28) 


மனுஷர்களுக்கென்று செய்து கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய்ச்‌ 
செய்யாதிருத்தல்‌ (கொலோ 3:24) 


மனுஷரின்‌ நிந்தனை (ஏசா 51:7) 
மனுஷரின்‌ தூஷணங்கள்‌ (ஏசா 51:7) 
மனுஷரின்‌ செய்கைகள்‌ (சங்‌ 17:4) 
மனுஷரின்‌ வீறாப்பு (ஏசா 2:11) 


மனுஷரில்‌ பலியிடுகிறவர்கள்‌ கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாமென்று 
இவைகளைக்‌ குறித்துச்‌ சொல்லுதல்‌ (ஓசி 13:2) 


மனுஷரில்‌ செம்மையானவன்‌ இராது போதல்‌ (மீகா 7:2) 
மனுஷனை நம்புதல்‌ (சங்‌ 118:8) 

மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குதல்‌ (புல 3:36) 
மனுஷனை எண்ணாதே போதல்‌ (ஏசா 33:8) 

மனுஷனைக்‌ கொல்லுதல்‌ (ஏசா 66:3) 


மனுஷனைப்‌ பரியாசம்‌ பண்ணுகிறதுபோல அவரைப்‌ பரியாசம்‌ பண்ணுதல்‌ 
(யோபு 13:9) 


மனுஷனைத்‌ தாழ்த்தும்‌ மனுஷனுடைய அகந்தை (நீதி 29:23) 


மனுஷனைத்‌ தீட்டுப்படூத்துகிற வாயிலிருந்து புறப்படுகிறவைகள்‌ (மத்‌ 15:11) 


Page 355 of 415 


Xx XX XxX x Xx 


Xx xX xX x Xx 


மனுஷரை நாடிப்‌ போதித்தல்‌ (கலா 1:10) 
மனுஷரை பிரியப்படுத்தப்‌ பார்த்தல்‌ (கலா 1:10) 
மனுஷரை புறக்கணித்தல்‌ (ஏசா 53:3) 
மனுஷரை மனுஷர்‌ அறிதல்‌ (ஆதி 19:5) 


மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று தேவனையும்‌ விசனப்படுத்தப்‌ 
பார்த்தல்‌ (ஏசா 7:13) 


மனுஷரைக்‌ கேட்டிலும்‌ அழிவிலும்‌ அமிழ்த்துகிற மதிகேடும்‌ சேதமுமான 
பலவித இச்சைகளில்‌ விழுதல்‌ (1 தீமோ 6:9) 


மனுஷரைக்‌ கேட்டிலும்‌ அழிவிலும்‌ அமிழ்த்துகிற மதிகேடும்‌ சேதமுமான 
பலவித இச்சைகள்‌ (1 தீமோ 6:9) 


மனுஷரைத்‌ திருடுகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 1:10) 

மனுஷருக்கு நீதிமான்கள்‌ என்று புறம்பே காணப்படூதல்‌ (மத்‌ 23:28) 
மனுஷருக்கு அருவருப்பான பரியாசக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 24:9) 
மனுஷருக்கு விரோதமாக மனுஷன்‌ பாவஞ்செய்தல்‌ (1 சாமு 2:25) 
மனுஷருக்குப்‌ பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாகப்‌ பார்வைக்கு ஊழியஞ்‌ 
செய்தல்‌ (எபே 6:6) 

மனுஷருக்கென்று ஊழியஞ்செய்தல்‌ (எபே 6:8) 

மனுஷரால்‌ வரும்‌ மகிமையை தேடூதல்‌ (1 தெச 2:6) 


மனுஷருடைய சூதும்‌ வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுமுள்ள போதகமாகிய 
பலவித காற்றினாலே அலைகளைப்போல அடிபட்டு அலைதல்‌ (எபே 4:14) 
மனுஷருடைய இச்சைகள்‌ (1 பேது 4:2) 

மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைத்தல்‌ (1 பேது 4:2) 

மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து புறப்பட்டு மனுஷனைத்‌ தீட்டுப்‌ 
படுத்துகிற பொல்லாத சிந்தனைகளும்‌, விபசாரங்களும்‌, வேசித்தனங்களும்‌, 
கொலைபாதகங்களும்‌, களவுகளும்‌, பொருளாசைகளும்‌, துஷ்டத்தனங்களும்‌, 
கபடும்‌, காமவிகாரமும்‌, வன்கண்ணும்‌, தூஷணமும்‌, பெருமையும்‌, 
மதிகேடூம்‌ (மாற்‌ 7:21,22) 


மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாகப்‌ போதித்து, வீணாய்‌ 


Page 356 of 415 


Xx XX XK 34 34% XX x x 


x x x 4 


XX XX XK XxX x % 


இயேசுவுக்கு ஆராதனை செய்தல்‌ (மாற்‌ 7:7) 
மனுஷருடைய கற்பனைகள்‌ (கொலோ 2:21) 


மனுஷருடைய கற்பனைகளின்படியும்‌ போதனைகளின்படியும்‌ நடந்து: 
தொடாதே, ருசிபாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படூதல்‌ 
(கொலோ 2:21) 


மனுஷருடைய கை (சங்‌ 17:14) 

மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னியாதிருத்தல்‌ (மத்‌ 6:15) 
மனுஷருடைய தீட்டு (லேவி 7:21) 

மனுஷருடைய மாயம்‌ (யோபு 11:11) 

மனுஷருடைய அகங்காரம்‌ (சங்‌ 31:20) 

மனுஷருடைய கோபம்‌ (யாக்‌ 1:20) 

மனுஷருடைய போதனைகள்‌ (கொலோ 2:21) 
மனந்திரும்பமாட்டோமென்று சொல்லுதல்‌ (ஓசி 11:5) 


மனக்கடினத்திற்கும்‌ குணப்படாத இருதயத்திற்கும்‌ ஏற்றபடி, தேவனுடைய 
நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும்‌ கோபாக்கினைநாளிலே தனக்காகக்‌ கோபாக்கி 
னையைக்‌ குவித்துக்‌ கொள்ளுதல்‌ (ரோம 2:5) 


மனக்கடினம்‌ (ரோம 2:5) 
மனப்பெருமை (ஏசா 9:10) 
மனதை மயக்குதல்‌ (தீத்‌ 1:10) 


மனதைக்‌ கடினப்படுத்தி, இருதயத்தை உரங்கொள்ளப்‌ பண்ணுதல்‌ (உபா 
2:30) 


மனதைப்‌ பாவிகள்மேல்‌ பொறாமை கொள்ள விடூதல்‌ (நீதி 23:17) 
மனதுக்குத்‌ தெரிந்திருக்கிறதுமான எல்லாப்‌ பொல்லாப்பு (1 இரா 2:44) 
மனதுக்கமுள்ளவனுக்குப்‌ பாட்டுகளைப்‌ பாடூதல்‌ (நீதி 25:20) 

மனதார நியாயக்கேட செய்தல்‌ (சங்‌ 58:2) 

மனதில்‌ சீக்கிரமாய்க்‌ கோபங்கொள்ளுதல்‌ (பிர 7:9) 


மனதில்‌ எழும்புகிற இந்த நினைவு (எசே 20:32) 


Page 357 of 415 


Xx Xx x x Xx Xx KX KX xX x xX 


Xx XX xX x % 


மனதில்லாதிருத்தல்‌ (யாத்‌ 10:27) 
மனம்‌ ஸ்திரீயின்‌ மேல்‌ பற்றுதலாயிருத்தல்‌ (ஆதி 34:3) 


மனம்‌ மாற தன்‌ பெலன்‌ தன்‌ தேவனாலே உண்டானதென்று சொல்லி 


மிஞ்சிப்போய்க்‌ குற்றவாளியாதல்‌ (ஆப 1:11) 

மனம்‌ நொறுங்குண்டு போகாதிருத்தல்‌ (எரே 44:10) 

மனம்‌ போனபோக்கிலே மாறுபாடாய்‌ நடத்தல்‌ (ஏசா 57:17) 

மனம்‌ பொருந்திச்‌ செவிகொடாதிருத்தல்‌ (ஏசா 1:19) 

மனம்‌ வேறுபடுதல்‌ (யாத்‌ 14:4) 

மனம்போகிற போக்கின்படிபோய்‌, அபத்தமானதை உரைத்தல்‌ (மீகா 2:11) 
மனமடிவாக்குதல்‌ (ஆதி 49:23) 


மனமடிவினாலும்‌ கொடுமையான வேலையினாலும்‌ செவிகொடாமற்போதல்‌ 


(யாத்‌ 6:9) 

மனமடிவுண்டாகப்‌ பேசுதல்‌ (நெகே 4:5) 
மனநோவு (1 சாமு 20:34) 

மனநோவு உண்டாக்குதல்‌ (1 சாமு 20:3) 
மனநோவாயிருத்தல்‌ (ஆதி 26:35) 


மனச்சாட்சியில்‌ சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே  வஞ்சிக்கிற 
ஆவிகளுக்கும்‌ பிசாசுகளின்‌ உபதேசங்களுக்கும்‌ செவிகொடுத்து, விசுவா 
சத்தை விட்டு விலகிப்‌ போதல்‌ (1 தீமோ 4:1) 


மனச்சாட்சியில்‌ சூடண்ட பொய்யருடைய மாயம்‌ (1 தீமோ 4:1) 
மனாசே செய்த பாவம்‌ (2 இரா 21:17) 

மனிதன்‌ தள்ளாடுகிறதினால்‌ சத்துருக்கள்‌ களிகூருதல்‌ (சங்‌ 13:4) 
மனிதன்மேல்‌ தன்‌ குதிகாலைத்‌ தூக்குதல்‌ (சங்‌ 41:9) 


மனிதர்‌ பதறி ஆணையிடும்‌ எந்தக்‌ காரியத்திலானாலும்‌, ஒருவன்‌ தீமை 
செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது, தன்‌ மனம்‌ அறியாமல்‌, தன்‌ 
உதடுகளினால்‌ பதறி ஆணையிட்டு, பின்பு அவன்‌ அதை அறிந்து 
கொள்ளுதல்‌ (லேவி 5:4) 


Page 358 of 415 


Xx x x XxX 


Xx XxX KX XxX xX x 4 


மனிதனைக்‌ கொல்லுதல்‌ (லேவி 24:17) 
மனிதனைச்‌ சாகும்படி அடித்தல்‌ (யாத்‌ 21:12) 
மனிதருக்குள்ள வழக்கை உணமையாய்த்‌ தீர்க்காமலிருத்தல்‌ (எசே 18:8) 


மந்தையை மேய்க்காமல்‌ தங்களையே மேய்த்த மேய்ப்பர்களாய்‌ வாழ்தல்‌ 
(எசே 34:8) 


மந்தையைக்‌ கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனாய்‌ வாழ்தல்‌ (சக 11:17) 
மந்திரம்‌ (உபா 18:11) 

மந்திரவித்தை (யாத்‌ 8:7) 

மகா புத்தியீனமாய்ச்‌ செய்த அக்கிரமம்‌ (2 சாமு 24:10) 

மகா தந்திரவாதியாய்‌ வாழ்தல்‌ (1 சாமு 23:22) 


மகா மாறுபாடூள்ள சந்ததியாய்‌ வாழ்தல்‌ (உபா 32:20) 





மகா அலங்கார உடூப்புள்ள தலைவரும்‌, அதிபதிகளும்‌, குதிரைகள்மேல்‌ 
ஏறுகிற வீரரும்‌, செளந்தரியமுள்ள வாலிபருமான சமீபதேசத்தாராகிய 
புத்திரர்மேல்‌ மோகங்கொள்ளுதல்‌ (எசே 23:12) 


மகா பெரிய பாவஞ்செய்தல்‌ (யாத்‌ 32:30) 
மகா வருத்தத்தை உண்டாக்குதல்‌ (எசே 24:12) 


மகனையாவது மகளையாவது இயேசுவிலும்‌ அதிகமாய்‌ நேசித்தல்‌ (மத்‌ 
10:37) 


மகத்துவங்களை துஷிக்க அஞ்சாதவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 பேது 2:10) 
மகிமையின்‌ கர்த்தரை அவர்கள்‌ சிலுவையில்‌ அறைதல்‌ (1 கொரி 2:8) 


மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ மேலுள்ள 
விசுவாசத்தைப்‌ பட்சபாதத்தோடே பற்றிக்‌ கொள்ளுதல்‌ (யாக்‌ 2:1) 


மனைவி உயிரோடிருக்கையில்‌, அவளுக்கு உபத்திரவமாக அவள்‌ 
சகோதரியையும்‌ நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 18:18) 


மனைவியை விபசாரஞ்செய்யப்‌ பண்ணுதல்‌ (மத்‌ 5:32) 


மனைவியைத்‌ தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம்‌ பண்ணி விபசாரஞ்‌ 
செய்தல்‌ (மத்‌ 19:9) 


Page 359 of 415 


Xx XK 4 x XxX 


Xx XX XK XX XX Xx % 


மனைவியைத்‌ தள்ளிவிடூதல்‌ (மத்‌ 5:31) 
மறைந்திருக்கிற பிரேதக்குழிகளைப்‌ போலிருத்தல்‌ (லூக்‌ 11:44) 


மறைவுகளில்‌ உத்தமன்மேல்‌ எய்யும்பொருட்டூக்‌ கசப்பான வார்த்தைகளாகிய 
தங்கள்‌ அம்புகளை நாணேற்றி சற்றும்‌ பயமின்றிச்‌ சடிதியில்‌ எய்தல்‌ (சங்‌ 
64:4) 


மறைவாய்‌ வைத்த வலை (சங 31:4) 

மறைவான குற்றங்கள்‌ (சங்‌ 19:12) 

மறைவிடங்களில்‌ பதிவிருக்கிற பாலசிங்கம்போல்‌ வாழ்தல்‌ (சங்‌ 17:12) 
மலையின்‌ எல்லைகளிலெல்லாம்‌ செய்த பாவம்‌ (எரே 17:3) 


மலையுச்சியில்‌ பலியிட்டு, மேடுகளிலே கர்வாலிமரங்களின்‌ கீழும்‌, புன்னை 
மரங்களின்‌ கீழும்‌, அரசமரங்களின்‌ கீழும்‌, அவைகளின்‌ நிழல்‌ நல்லதென்று, 
தூபங்காட்டுதல்‌ (ஓசி 4:13) 


மலைகளின்மேல்‌ சாப்பிட்டு, தன்‌ அயலானுடைய மனைவியைத்‌ தீட்டூப்ப 
டூத்தி, சிறுமையும்‌ எளிமையுமானவனை ஒடுக்கி, கொள்ளைக்காரனாயிருந்து, 
அடைமானத்தைத்‌ திரும்பக்‌ கொடாமல்‌, நரகலான  விக்கிரகங்களுக்கு 
நேராகத்‌ தன்‌ கண்களை ஏறெடுத்து, அருவருப்பானதைச்‌ செய்து, வட்டிக்குக்‌ 
கொடூத்து, பொலிசை வாங்குதல்‌ (எசே 18:11-13) 


மலைகளின்மேல்‌ சாப்பிடுதல்‌ (எசே 18:15) 

மதுபானப்பிரியரையும்‌ மாம்சப்பெருந்தீனிக்காரரையும்‌ சேருதல்‌ (நீதி 23:20) 
மதுபானப்பிரியராய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 3:3) 

மதுபானபிரியம்‌ (தீத்‌ 1:7) 

மதுபானத்தையும்‌ எண்ணெயையும்‌ விரும்புகிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 21:17) 
மதுபானத்துக்கு அடிமைப்படூதல்‌ (தீத்‌ 2:3) 


மதுபானத்தால்‌ மயக்கமடைந்தவர்களின்‌ செழிப்பான பள்ளத்தாக்குடைய 


கொடூமுடியின்‌ மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு (ஏசா 28:1) 
மதுபானத்தால்‌ வெறிகொள்ளுதல்‌ (ஏசா 49:26) 


மதுபானத்தினால்‌ நிறைந்திருக்கிறார்களென்று பரியாசம்‌ பண்ணுதல்‌ (அப்‌ 
2:13) 


Page 360 of 415 


Xx x x XxX 


Xx x x 4 


Xx x x 4 


மதுபானத்தினால்‌ அக்கிரமஞ்செய்து அகங்காரியாகி, வீட்டிலே தரியாமல்‌, 
தன்‌ ஆத்துமாவைப்‌ பாதாளத்தைப்போல விரிவாக்கித்‌ திருப்தியாகாமல்‌, 
மரணத்துக்குச்‌ சமானமாய்ச்‌ சகல ஜாதிகளையும்‌ தன்‌ வசமாகச்‌ சேர்த்து, 


சகல ஜனங்களையும்‌ தன்னிடமாகக்‌ கூட்டிக்‌ கொள்ளுதல்‌ (ஆப 2:5) 
மதுபானம்‌ (எண்‌ 6:3) 

மதுபானம்‌ இருக்கும்‌ இடத்திலே தங்கித்‌ தரித்தல்‌ (நீதி 23:30) 

மதுபானம்‌ பண்ணுதல்‌ (1 பேது 4:3) 

மதுபானம்பண்ணி நியாயப்பிரமாணத்தை மறந்து, சிறுமைப்படுகிறவர்களு 
டைய நியாயத்தையும்‌ புரட்டுதல்‌ (நீதி 31:5) 


மதுரவாசனையான தூபத்தைக்‌ காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல 
மேடுகள்‌ (எசே 6:13) 


மதுரவாசனையான தூபத்தைக்‌ காட்டின ஸ்தலங்களாகிய நரகலான 
விக்கிரகங்கள்‌ (எசே 6:13) 


மதுரவாசனையான தூபத்தைக்‌ காட்டின ஸ்தலங்களாகிய பர்வதங்களுடைய 


சகல சிகரங்கள்‌ (எசே 6:13) 


மதுரவாசனையான தூபத்தைக்‌ காட்டின ஸ்தலங்களாகிய பலிபீடங்கள்‌ (எசே 
6:13) 


மதுரவாசனையான தூபத்தைக்‌ காட்டின ஸ்தலங்களாகிய தழைத்திருக்கிற 


சகல கர்வாலி மரங்கள்‌ (எசே 6:13) 

மதியீன ஜனங்கள்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ தூஷித்தல்‌ (சங்‌ 74:18) 
மதியீனனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 9:17) 

மதியீனனாலே நாடோறும்‌ கர்த்தருக்கு வரும்‌ நிந்தை (சங்‌ 74:22) 


மதியீனனுடைய பார்வைக்குச்‌ செம்மையாயிருக்கும்‌ மதியீனனுடைய வழி 
(நீதி 12:15) 
மதியீனரின்‌ மதியீனமான போதனை (நீதி 16:22) 


மதியீனத்தை மேயும்‌ மூடரின்‌ வாய்‌ (நீதி 15:14) 


மதியீனத்தைப்‌ பிரசித்தப்படுத்தும்‌ மூடருடைய இருதயம்‌ (நீதி 12:23) 


மதியீனத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டிருத்தல்‌ (பிர 2:3) 


Page 361 of 415 


Xx XX KX XK 4 xX x 4 


XxX XX XK XX XX XX Xx x x 


மதியீனம்‌ (நீதி 10:21) 

மதியீனராய்‌ வாழ்தல்‌ (நீதி 14:33) 

மதியற்ற மேய்ப்பனாய்‌ வாழ்தல்‌ (சக 11:15) 

மதியற்ற, கர்த்தருடைய ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 4:22) 
மதியற்றவனாய்‌ மகா பெரிய தப்பிதஞ்செய்தல்‌ (1 சாமு 26:21) 
மதியற்றவர்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 5:4) 
மதியற்றவர்களாயிருத்தல்‌ (எபே 5:17) 


மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப்போல்‌ இருக்கிற கொடூரமானவர்‌ 
களின்‌ சீறல்‌ (ஏசா 25:4) 


மதிகேடூ (2 தீமோ 3:9) 

மதிகேட்டின்‌ மிகுதியினால்‌ மயங்கிப்‌ போதல்‌ (நீதி 5:23) 
மதிகேட்டின்‌ ஆகாமியம்‌ (பிர 7:25) 

மதிகேட்டைச்‌ செய்கிற முற்கோபியாய்‌ வாழ்தல்‌ (நீதி 14:17) 
மதிகேட்டைச்‌ செய்தல்‌ (நியா 19:23) 

மதிகேட்டூக்குத்‌ திரும்புதல்‌ (சங்‌ 85:8) 

மதிகேடாய்‌ நடக்கிற அழகுள்ள ஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (நீதி 11:22) 
மதிகேடான காரியத்தைச்‌ செய்தல்‌ (2 சாமு 13:12) 


மரத்துக்கும்‌ கல்லுக்கும்‌ ஆராதனைசெய்து, அஞ்ஞானிகளைப்போலவும்‌ 
தேசத்து ஜனங்களின்‌ ஜாதிகளைப்போலவும்‌ இருப்போம்‌ என்று சொல்லுதல்‌ 
(எசே 20:32) 

மரத்துண்டினால்‌ ஒரு தெய்வத்தையும்‌ உண்டு பண்ணி, அதைப்‌ பணிந்து 
கொள்ளுதல்‌ (ஏசா 44:15) 

மரத்துண்டினால்‌ ஒரு விக்கிரகத்தையும்‌ செய்து, அதை வணங்குதல்‌ (ஏசா 
44:15) 

மரத்துண்டில்‌ பாதியை அடுப்பில்‌ எரித்தேன்‌, அதின்‌ தழலின்மேல்‌ அப்பத்‌ 
தையும்‌ சுட்ட, இறைச்சியையும்‌ பொரித்துப்‌ புசித்தேன்‌, அதில்‌ மீதியான 
துண்டை நான்‌ அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா? ஒரு மரக்கட்டையை 


வணங்கலாமா என்று சொல்ல, தன்‌ மனதில்‌ அவனுக்குத்‌ தோன்றவில்லை, 


Page 362 of 415 


Xx KX KX 34 KX XK 34 4 Xx 4 


அம்மாத்திரம்‌ அறிவும்‌ சொரணையும்‌ இல்லாதிருத்தல்‌ (ஏசா 44:19) 
மருமக்கள்மார்‌ செய்கிற விபசாரம்‌ (ஓசி 4:14) 

மருமகளை நிர்வாணமாக்குதல்‌ (லேவி 18:15) 

மரமும்‌ கல்லுமான அந்நிய தேவர்களைச்‌ சேவித்தல்‌ (உபா 28:36) 

மரண இருளின்‌ பயங்கரத்தோடு பழகியிருத்தல்‌ (யோபு 24:17) 

மரண அறைகளுக்குக்‌ கொண்டு போய்விடும்‌ பரஸ்திரீயின்‌ வீடு (நீதி 7:27) 
மரணக்கண்ணிகள்‌ (2 சாமு 22:6) 

மரணத்துக்கு இறங்கும்‌ பரஸ்திரீயின்‌ காலடிகள்‌ (நீதி 5:5) 

மரணத்துக்கு ஏதுவான குற்றம்‌ (லூக்‌ 23:22) 

மரணத்துக்கு ஏதுவான பாவம்‌ (1 யோவா 5:16 

மரணத்துக்கு ஏதுவாகிற தீமையைப்‌ பின்தொடருகிறவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
11:19) 

மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்‌ (1 யோவா 5:16) 

மரணத்துக்கேதுவான குற்றம்‌ (அப்‌ 28:18) 

மரணத்துக்கேதுவான பாவத்துக்கு கீழ்ப்படியும்படி அடிமைகளாக ஓப்புக்‌ 
கொடுத்தல்‌ (ரோம 6:16) 


மரணத்தோடே உடன்படிக்கையும்‌, பாதாளத்தோடே ஒப்பந்தமும்‌ பண்ணுதல்‌ 
(ஏசா 28:15) 


மரணத்தோடே உடன்படிக்கையும்‌, பாதாளத்தோடே ஒப்பந்தமும்‌ பண்ணி 
னோம்‌, வாதை பெரு வெள்ளமாய்ப்‌ புரண்டுவந்தாலும்‌ எங்களை அணுகாது, 
நாங்கள்‌ பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி, மாயையின்‌ மறைவிலே 


வந்து அடைந்தோம்‌ என்று சொல்லுதல்‌ (ஏசா 28:15) 
மற்றெந்த அசுத்தம்‌ (எபே 5:3) 


மற்றொருவனுடைய வேலைக்காரனைக்‌ குற்றவாளியாகத்‌ தீர்த்தல்‌ (ரோம 
14:4) 


மற்ற வேதவாக்கியங்களைப்‌ புரட்டூுகிறதுபோலத்‌ தங்களுக்குக்‌ கேடூவரத்‌ 
தக்கதாக இவைகளையும்‌ புரட்டூதல்‌ (2 பேது 3:16) 


மற்ற எந்தத்‌ துர்க்குணம்‌ (எபே 4:31) 


Page 363 of 415 


x x x x XxX 


மற்றவைகளைப்பற்றி உண்டாகிற இச்சைகள்‌ (மாற்‌ 4:18) 

மற்றவனுக்குப்‌ போதிக்கிறவர்கள்‌ தனக்குத்தானே போதியாமலிருத்தல்‌ (ரோம 
2:21) 

மற்றவர்களைக்‌ குற்றவாளியாகத்‌ தீர்த்தல்‌ (ரோம 2:1) 
மற்றவர்களைக்குறித்துச்‌ சொல்லுகிற தீர்ப்பினாலே தன்னைத்தானே குற்ற 
வாளியாகத்‌ தீர்த்தல்‌ (ரோம 2:1) 

மற்றவர்கள்‌ செய்யும்‌ பாவங்களுக்கும்‌ உடன்படூதல்‌ (1 தீமோ 5:22) 
மறுஜாதியான ஸ்திரீகளைச்‌ சேர்த்துக்கொள்ளுகிறதினால்‌, தேவனுக்குத்‌ 


துரோகிகளாகி, இந்தப்‌ பெரிய பொல்லாப்பையெல்லாம்‌ செய்தல்‌ (நெகே 
13:27) 


மறுஜாதியான ஸ்திரீகள்‌ செய்யப்பண்ணின பாவம்‌ (நெகே 13:26) 

மறுபடியும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தல்‌ (நியா 
13:1) 

மறுபடியும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்புச்‌ செய்து, கர்த்தரைச்‌ 
சேவியாமல்‌ கர்த்தரை விட்டுப்‌ போய்‌, பாகால்களையும்‌, அஸ்தரோத்தையும்‌, 
சீரியாவின்‌ தேவர்களையும்‌, சீதோனின்‌ தேவர்களையும்‌, மோவாபின்‌ 
தேவர்களையும்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ தேவர்களையும்‌, பெலிஸ்தரின்‌ 
தேவர்களையும்‌ சேவித்தல்‌ (நியா 10:6) 

மறுபடியும்‌ மறுதலித்தல்‌ (மாற்‌ 14:70) 

மறுபடியும்‌ அடிமைத்தனத்தின்‌ நுகத்துக்குட்படுதல்‌ (கலா 5:1) 

மறுதலித்தல்‌ (யோவா 1:20) 

மறுமொழிகளில்‌ இருக்கிற உண்மைக்கேடு (யோபு 21:34) 
மண்ணோடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும்‌, தன்னை உருவாக்கினவரோடே 
வழக்காடுதல்‌ (ஏசா 45:9) 


மண்சுவரை வைக்கும்போது மற்றவர்கள்‌ சாரமில்லாத சாந்தை அதற்குப்‌ 


பூசுதல்‌ (எசே 13:10) 

மணலத்தனை ஜனங்களைச்‌ சிறைபிடித்துச்‌ சேர்த்தல்‌ (ஆப 1:9) 

மாயக்கார மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும்‌ பூமியையும்‌ சுற்றித்‌ 
திரிதல்‌ (மத்‌ 23:15) 


Page 364 of 415 


33 XK 34 234 XX XX XX XX xX x % 


மாயக்காராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 33:14) 

மாயக்காரரின்‌ கூட்டம்‌ (யோபு 15:34) 

மாயக்காரரின்‌ நம்பிக்கை (யோபு 8:13) 

மாயக்காரரின்‌ வீண்‌ எண்ணம்‌ (யோபு 8:14) 

மாயக்காரராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 9:17) 

மாயக்காரராயிருக்கிற தீர்க்கதரிசியும்‌ ஆசாரியனுமாய்‌ வாழ்தல்‌ (எரே 23:11) 


மாயக்காரராகிய பரிசேயராய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 23:13) 











மாயக்காரராகிய வேதபாரகராய்‌ வாழ்தல்‌ (மத்‌ 23:13) 

மாயத்தினாலே இழுப்புண்டு போதல்‌ (கலா 2:13) 

மாயம்‌ (மாற்‌ 12:15) 

மாயம்‌ பண்ணுதல்‌ (கலா 2:13) 

மாயம்பண்ணி, கர்த்தருக்கு விரோதமாய்‌ விபரீதம்‌ பேசி, பசியுள்ள ஆத்துமா 


வை வெறுமையாக வைத்து, தாகமுள்ளவனுக்குத்‌ தாகந்தீர்க்காதிருத்தல்‌ 
(ஏசா 32:6) 


மாயமான தந்திரம்‌ (கொலோ 2:8) 
மாயமான தாழ்மை (கொலோ 2:23) 


மாயமான தாழ்மையிலும்‌, தேவதூதர்களுக்குச்‌ செய்யும்‌ ஆராதனையிலும்‌ 
விருப்பமுற்று, காணாதவைகளிலே துணிவாய்‌ நுழைந்து, தன்‌ மாம்ச சிந்தை 
யினாலே வீணாய்‌ இறுமாப்புக்‌ கொண்டிருக்கிற மனிதன்‌ மற்றவர்‌ பந்தயப்‌ 
பொருளை இழந்து போகும்படி வஞ்சித்தல்‌ (கொலோ 2:19) 

மாயமான தாழ்மையிலும்‌, தேவதூதர்களுக்குச்‌ செய்யும்‌ ஆராதனையிலும்‌ 
விருப்பமுற்று, காணாதவைகளிலே துணிவாய்‌ நுழைந்து, தன்‌ மாம்ச சிந்தை 
யினாலே வீணாய்‌ இறுமாப்புக்‌ கொண்டிருக்கிற மனிதனாய்‌ வாழ்தல்‌ 
(கொலோ 2:19) 

மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமா (லூக்‌ 12:1) 


மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிரா 
திருத்தல்‌ (லூக்‌ 12:1) 


மாயவித்தை (உபா 18:11) 


Page 365 of 415 


XxX XxX KX 34 274 Xx Xx 


XxX XX KX XX xX 4 4 


மாயவித்தைக்காரனாயிருந்து, தன்னை ஒரு பெரியவனென்று சொல்லி, 
நாட்டு ஜனங்களைப்‌ பிரமிக்கப்‌ பண்ணிக்‌ கொண்டிருத்தல்‌ (அப்‌ 8:9) 


மாயவித்தைக்காரனும்‌ கள்ளத்‌ தீர்க்கதரிசியுமான மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (அப்‌ 
13:6) 


மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருத்தல்‌ (யூதா :13) 
மார்க்கபேதங்கள்‌ (கலா 5:20) 

மாயை (பிரச 1:2) 

மாயையான போதகமாயிருக்கிற கட்டை (எரே 10:8) 

மாயையும்‌ மகா எத்தான கிரியையுமாயிருக்கிற விக்கிரகம்‌ (எரே 10:15) 
மாயையும்‌ மகா எத்துமான கிரியையாயிருக்கிற விக்கிரகம்‌ (எரே 51:18) 
மாயையின்‌ கயிறுகளால்‌ அக்கிரமத்தையும்‌ வண்டியின்‌ வடங்களால்‌ 
பாவத்தையும்‌ இழுத்துக்‌ கொண்டு வருதல்‌ (ஏசா 5:18) 

மாயையிலே நடத்தல்‌ (யோபு 31:5) 

மாயையை நம்புதல்‌ (யோபு 15:31) 

மாயையை நம்பி, அபத்தமானதைப்‌ பேசுதல்‌ (ஏசா 59:4) 

மாயையைப்‌ பார்க்கும்‌ கண்கள்‌ (சங்‌ 119:37) 

மாயையைப்‌ பிறப்பிக்கும்‌ கர்ப்பம்‌ (யோபு 15:35) 

மாயையைப்‌ பேசும்‌ வாய்‌ (சங்‌ 144:11) 


மாயையைப்‌ பேசும்‌ வாயும்‌, கள்ளத்தனமான வலதுகையும்‌ உடைய அந்நிய 
புத்திரரின்‌ கை (சங்‌ 144:11) 

மாயையைப்‌ பெருகப்‌ பண்ணுகிற அநேக விசேஷங்கள்‌ (பிர 6:11) 

மாவைப்‌ பிசைந்தது முதல்‌ அது உப்பிப்‌ போகுமட்டும்‌, அனலை மூட்டாமல்‌ 
ஓய்ந்திருத்தல்‌ (ஓசி 7:4) 

மாலை மயங்குகிற வேளைக்குக்‌ காத்திருந்து: என்னை ஒரு கண்ணும்‌ 
காணமாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிற விபசாரனுடைய கண்‌ 
(யோபு 24:15) 


மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும்‌ மனசும்‌ விரும்பினவை 


களைச்‌ செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப்போலக்‌ கோபாக்கினையின்‌ 


Page 366 of 415 


Xx xX x x XxX 


பிள்ளைகளாயிருத்தல்‌ (எபே 2:3) 
மாம்ச இச்சைகள்‌ (2 பேது 2:18) 


மாம்ச இச்சைகளினாலும்‌ காமவிகாரங்களினாலும்‌ தந்திரமாய்ப்‌ பிடித்தல்‌ (2 
பேது 2:18) 


மாம்ச இச்சையை நிறைவேற்றுதல்‌ (கலா 5:16) 

மாம்ச அழுக்கு (1 பேது 3:21) 

மாம்ச விருத்தசேதனமில்லாமை (கொலோ 2:13) 

மாம்சத்தை அசுசிப்படுத்திக்‌ கொள்ளுதல்‌ (யூதா :8) 

மாம்சத்தை அசுசிப்படூத்திக்‌ கொண்டு, கர்த்தத்துவத்தை அசட்டை 
பண்ணுதல்‌ (யூதா 3) 

மாம்சத்தை அசுசிப்படுத்திக்‌ கொண்டு, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி, 
மகத்துவங்களைத்‌ தூஷித்தல்‌ (யூதா :8) 

மாம்சத்தைப்‌ பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடங்கொடுத்தல்‌ (பிர 5:6) 
மாம்சத்தைப்‌ பட்சிக்க, நெருக்குதல்‌ (சங்‌ 27:2) 


மாம்சத்தைப்‌ பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும்‌ பிரயோஜனப்படாத 


போதனைகள்‌ (கொலோ 2:23) 
மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷமார்க்கமாய்‌ நடத்தல்‌ (1 கொரி 3:3) 
மாம்சத்துக்கேற்றபடி நியாயந்தீர்த்தல்‌ (யோவா 8:15) 


மாம்சத்தால்‌ கறைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும்‌ வெறுத்துத்‌ தள்ளாதிருத்தல்‌ 
(யூதா :23) 

மாம்சத்தால்‌ கறைப்பட்டிருக்கிற வஸ்திரம்‌ (யூதா :23) 

மாம்சத்தின்‌ இச்சை (1 யோவா 2:16) 


மாம்சத்தின்‌ இச்சையும்‌, கண்களின்‌ இச்சையும்‌, ஜீவனத்தின்‌ பெருமையுமா 


கிய உலகத்திலுள்ளவைகள்‌ (1 யோவா 2:16) 
மாம்சத்தின்படி நடந்து மாம்சத்துக்குரியவைகளைச்‌ சிந்தித்தல்‌ (ரோம 8:5) 
மாம்சத்தின்படி நடத்தல்‌ (ரோம 8:1) 


மாம்சத்தின்படி நல்வேஷமாய்க்‌ காணப்பட விரும்புதல்‌ (கலா 6:12) 


Page 367 of 415 


x x x XxX 


Xx XX KX 34 XX XK XX XX 34 XX XX % 


மாம்சத்தின்படி பிழைத்தல்‌ (ரோம 8:13) 
மாம்சத்தின்படி பிள்ளைகளாதல்‌ (ரோம 9:8) 


மாம்சத்தின்படி பிறந்தவன்‌ ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்துதல்‌ 
(கலா 4:29) 


மாம்சத்திற்கு உட்பட்டிருத்தல்‌ (ரோம 7:5) 
மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடத்தல்‌ (2 கொரி 1:12) 
மாம்சத்திற்கேற்றபடி மேன்மை பாராட்டிக்‌ கொள்ளுதல்‌ (2 கொரி 11:18) 


மாம்சத்தில்‌ வந்த இயேசுகிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி (1 
யோவா 4:3) 


மாம்சத்தில்‌ வந்த இயேசுகிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத வஞ்சகராய்‌ 


வாழ்தல்‌ (2 யோவா :7) 


மாம்சத்தில்‌ வந்த இயேசுகிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதிருத்தல்‌ (2 


யோவா :7) 

மாம்சத்திலும்‌ ஆவியிலும்‌ உண்டான எல்லா அசுசி (2 கொரி 7:1) 
மாம்சத்திலிருக்கிற தீங்கு (பிர 11:10) 

மாம்சசிந்தை (ரோம 8:6) 

மாட்டோம்‌ என்று எதிர்த்து நிற்றல்‌ (ஏசா 1:20) 

மாறுபாடு (1 சாமு 20:30) 

மாறுபாடு பேசுகிற மனுஷன்‌ (நீதி 2:12) 

மாறுபாட்டினால்‌ நிரப்பப்பட்டிருக்கிற நகரம்‌ (எசே 9:9) 
மாறுபாடுகள்‌ (எரே 2:19) 

மாறுபாடான இருதயம்‌ (சங்‌ 101:4) 

மாறுபாடான இருதயமுள்ளவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 17:20) 
மாறுபாடான இருவழியில்‌ நடத்தல்‌ (நீதி 28:18) 

மாறுபாடான உதடூகளுள்ள மூடனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 19:1) 
மாறுபாடான பாதைகளிலும்‌ கோணலான வழிகளிலும்‌ நடக்கிறவர்களாய்‌ 


இருத்தல்‌ (நீதி 2:15) 


Page 368 of 415 


Xx XxX KX 4 x 4 


XX XxX XK 34 XX XX % XX XX % x % 


மாறுபாடானவைகளை யொசிக்கும்படி தன்‌ கண்களை மூடி, தீமையைச்‌ 
செய்யும்படி தன்‌ உதடுகளைக்‌ கடிக்கிற கொடூுமையானவனாய்‌ வாழ்தல்‌ 


(நீதி 16:30) 


மாறுபாடானவனாய்‌ வாழ்தல்‌ (யோபு 31:3) 
மாறுபாடும்‌ தாறுமாறுமுள்ள சந்ததியார்‌ (உபா 32:5) 


மாறுபாடூள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி இரட்சித்துக்‌ கொள்ளாதிருத்தல்‌ 
(அப்‌ 2:40) 


மாறுபாடூள்ள நாவு (நீதி 10:31) 

மாறுபாடூள்ள துன்மார்க்கருடைய வாய்‌ (நீதி 10:32) 
மாறுபாடூள்ள சந்ததியாய்‌ வாழ்தல்‌ (அப்‌ 2:40) 
மாறுபாடூள்ளவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 3:32) 
மாறாட்டம்‌ பண்ணுதல்‌ (எரே 34:11) 


மாறாட்டம்‌ பண்ணி, கர்த்தருடைய நாமத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குதல்‌ 
(எரே 34:16) 


மாறுதல்கள்‌ நேரிடாததினால்‌, தேவனுக்குப்‌ பயப்படாமற்போதல்‌ (சங்‌ 55:19) 
மினுக்கினால்‌ ஞானத்தைக்‌ கெடுத்தல்‌ (எசே 28:17) 

மிகுந்த கூக்குரல்‌ (அப்‌ 23:9) 

மிகுந்த இச்சையுள்ளவர்களாதல்‌ (எண்‌ 11:4) 

மிகுந்த பாவம்‌ (ரோம 7:13) 

மிகுந்த அசட்டையும்‌ எரிச்சலும்‌ விளையப்‌ பண்ணுதல்‌ (எஸ்தர்‌ 1:18) 
மிகுந்த கோபமூண்டு, உக்கிரமான எரிச்சலோடே வாழ்தல்‌ (2 நாளா 25:10) 
மிகுந்த சோம்பல்‌ (பிர 10:18) 

மிகுதியாய்ப்‌ பாவஞ்செய்தல்‌ (புல 1:8) 

மிகுதியாய்த்‌ துரோகம்‌ பண்ணுகிற துரோகிகளாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 24:16) 
மிகுதியாயிருக்கிற சீர்கேடுகள்‌ (எரே 14:7) 


மிகுதியான பகை (ஓசி 9:7) 


Page 369 of 415 


Xx KX KX xX x 4 


XX XX XK XX XX XX x x x 


மிகுதியான மீறுதல்கள்‌ (ஆமோ 5:12) 

மிகுதியான அக்கிரமம்‌ (ஓசி 9:7) 

மிகுதியும்‌ வதை செய்கிற நெறிதவறினவர்களாய்‌ வாழ்தல்‌ (ஓசி 5:2) 
மிகவும்‌ பரியாசம்‌ பண்ணுகிற அகந்தைக்காரராய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 119:51) 
மிகவும்‌ பாவஞ்செய்தல்‌ (1 நாளா 21:8) 


மிகவும்‌ பலத்த பெரிய இராணுவத்தோடே போய்‌ யுத்தங்கலத்தல்‌ (தானி 
11:25) 


மிகவும்‌ தப்பான எண்ணங்கொள்ளுதல்‌ (மாற்‌ 12:27) 
மிகவும்‌ தர்க்கம்‌ பண்ணிக்‌ கொள்ளுதல்‌ (அப்‌ 28:29) 


மிகவும்‌ திடூக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல்‌ என்னும்‌ கன்னிகை 
செய்தல்‌ (எரே 18:13) 


மிகவும்‌ வெறித்துமிருத்தல்‌ (1 சாமு 25:36) 

மிகவும்‌ விசனப்படுதல்‌ (யோனா 4:1) 

மிகவும்‌ எரிச்சல்‌ உண்டாகி, முகநாடி வேறுபடூதல்‌ (ஆதி 4:5) 
மிதிக்கிறவனாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 16:4) 

மிஞ்சின துஷ்டனாயிருத்தல்‌ (பிர 7:17) 

மிஞ்சிப்போன மீறுதல்கள்‌ (யோபு 36:9) 

மிருககுணமும்‌ மதியீனமுமுள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 10:8) 
மிருககுணமுள்ள மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 92:6) 


மிருககுணமுள்ளவர்களாகி, கர்த்தரைத்‌ தேடாமற்போகிற மேய்ப்பர்களாய்‌ 


வாழ்தல்‌ (எரே 10:21) 


மிருகத்தையாவது அதின்‌ சொரூபத்தையாவது வணங்கி தங்கள்‌ நெற்றி 
யிலும்‌ தங்கள்‌ கையிலும்‌ அதின்‌ முத்திரையைத்‌ தரித்துக்‌ கொள்ளுதல்‌ 
(வெளி 20:4) 


மிருகத்தையும்‌ அதின்‌ சொரூபத்தையும்‌ வணங்குதல்‌ (வெளி 14:11) 


மிருகத்தையும்‌ அதின்‌ சொரூபத்தையும்‌ வணங்கித்‌ தன்‌ நெற்றியிலாவது தன்‌ 
கையிலாவது அதின்‌ முத்திரையைத்‌ தரித்துக்‌ கொள்ளுதல்‌ (வெளி 14:9) 


Page 370 of 415 


Xx XX xX Xx xX 


மிருகத்தைக்‌ கொல்லுதல்‌ (லேவி 24:18) 
மிருகத்தின்‌ நாமத்தின்‌ முத்திரையைத்‌ தரித்துக்‌ கொள்ளுதல்‌ (வெளி 14:11) 


மிருகத்தின்‌ முத்திரையையாவது அதின்‌ நாமத்தையாவது அதின்‌ நாமத்தின்‌ 
இலக்கத்தையாவது தரித்துக்‌ கொள்ளுதல்‌ (வெளி 13:17) 


மிருகத்தின்‌ முத்திரையைத்‌ தரித்தவர்களும்‌ அதின்‌ சொரூபத்தை வணங்கு 
கிறவர்களுமாகிய மனுஷர்களாய்‌ வாழ்தல்‌ (வெளி 16:2) 


மிருகத்தின்‌ முத்திரையைத்‌ தரித்தல்‌ (வெளி 19:20) 

மிருகத்தின்‌ சொரூபத்தை வணங்குதல்‌ (வெளி 19:20) 

மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரங்கொடூத்த வலுசர்ப்பத்தை வணங்குதல்‌ 
(வெளி 13:4) 


மிருகத்திற்கு ஒப்பானவன்‌ யார்‌? அதினோடே யுத்தம்பண்ணத்தக்கவன்‌ யார்‌? 
என்று சொல்லி, மிருகத்தையும்‌ வணங்குதல்‌ (வெளி 13:4) 


மிருகத்தோடே புணருதல்‌ (யாத்‌ 22:19) 

மிரட்டுதல்‌ (நீதி 13:8) 

மீகா உண்டு பண்ணின சுரூபம்‌ (நியா 18:31) 

மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடூ கலத்தல்‌ (யோசுவா 23:7) 


மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடூ கலவாமலும்‌, அவர்களுடைய தேவர்க 
ளின்‌ பேரை நினையாமலும்‌, அவைகளைக்கொண்டு ஆணையிடாமலும்‌, 
அவைகளைச்‌ சேவியாமலும்‌, பணிந்து கொள்ளாமலும்‌ இருக்கும்படி 
எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ (யோசுவா 23:7) 


மீதியான மரத்துண்டைத்‌ தனக்கு விக்கிரகதெய்வமாகச்‌ செய்து, அதற்குமுன்‌ 
விழுந்து, அதை வணங்கி: நீ என்‌ தெய்வம்‌, என்னை இரட்சிக்கவேண்டும்‌ 
என்று அதை நோக்கி மன்றாடுதல்‌ (ஏசா 44:17) 


மீட்கப்படும்‌ நாளுக்கென்று முத்திரையாகப்‌ பெற்ற தேவனுடைய பரிசுத்த 
ஆவியைத்‌ துக்கப்படுத்துதல்‌ (எபே 4:30) 


மீறுதல்‌ (சங்‌ 32:1) 
மீறுதல்‌ செய்தல்‌ (2 நாளா 26:18) 


மீறுதல்கள்‌ (சங்‌ 65:3) 


Page 371 of 415 


மீறுதல்கள்‌ பெருகி, சீர்கேடுகள்‌ அதிகரித்தல்‌ (எரே 5:6) 

மீறுதல்களாலும்‌ அசுசிப்படுதல்‌ (எசே 14:11) 

மீறுதலும்‌ பாவமும்‌ இல்லாத மனுஷனுக்கு, விரோதமாய்க்‌ கூட்டங்கூடூதல்‌ 
(சங்‌ 59:3) 

முடிவில்லாதவைகளுமாய்‌ இருக்கிற அக்கிரமங்கள்‌ (யோபு 22:5) 

முன்‌ செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில்‌ யாதொன்றை செய்து, 
அவைகளால்‌ தீட்டூப்படூத்திக்‌ கொள்ளுதல்‌ (லேவி 18:30) 

முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும்‌ அப்படியே துன்பப்படுத்துதல்‌ (மத்‌ 5:12) 
முன்னிருந்த எல்லாரைப்பார்க்கிலும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பான 
தைச்‌ செய்தல்‌ (1 இரா 16:30) 

முன்பாகத்‌ தெய்வபயமில்லாதிருக்கிற கண்கள்‌ (ரோம 3:18) 

முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகள்‌ (1 பேது 1:14) 


முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படியே இனி 
நடத்தல்‌ (1 பேது 1:14) 

முன்னோர்களால்‌ பாரம்பரியமாய்‌ அநுசரித்துவந்த வீணான நடத்தை (1 
பேது 1:18) 


முன்செய்த பாவங்கள்‌ (2 பேது 1:9) 


முன்செய்த பாவங்களறத்‌ தான்‌ சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண்சொருகிப்‌ 


போன குருடனாயிருத்தல்‌ (2 பேது 1:9) 


முன்செய்த பாவங்களறத்‌ தான்‌ சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து போதல்‌ (2 
பேது 1:9) 


முன்செல்லும்‌ தெய்வங்களை உண்டு பண்ணுதல்‌ (யாத்‌ 32:23) 


முந்தி செய்த அநியாயத்தைப்‌ பார்க்கிலும்‌, துரத்தி விடுகிற கொடுமையான 
அநியாயம்‌ (2 சாமு 13:16) 


முந்தின இடுக்கண்கள்‌ (ஏசா 65:16) 
முந்தின நடக்கைக்குரிய மோசம்‌ போக்கும்‌ இச்சைகள்‌ (எபே 4:22) 


முந்தின நடக்கைக்குரிய மோசம்‌ போக்கும்‌ இச்சைகளாலே கெட்டூப்போகிற 


பழைய மனுஷனாய்‌ வாழ்தல்‌ (எபே 4:22) 


Page 372 of 415 


Xx 3 KX XX 34 XX 23% % XX XX XX 4 % 


முந்தின மிருகத்தின்‌ அதிகாரம்‌ முழுவதையும்‌ அதின்‌ முன்பாக நடப்பித்து, 
சாவுக்கேதுவான காயம்‌ ஆறச்சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தைப்‌ 
வணங்கும்படி செய்தல்‌ (வெளி 13:12) 


முந்தின செய்கை (ஏசா 65:7) 
முந்தின எத்து (மத்‌ 27:64) 


முகாந்தரமில்லாமல்‌ உம்முடைய சகோதரர்‌ கையில்‌ அடகுவாங்கி, 


ஏழைகளின்‌ வஸ்திரங்களைப்‌ பறித்துக்‌ கொள்ளுதல்‌ (யோபு 22:6) 
முகாந்தரமில்லாமல்‌ பகைத்தல்‌ (சங்‌ 35:19) 
முகாந்தரமில்லாமல்‌ துரோகம்‌ பண்ணுதல்‌ (சங்‌ 25:3) 


முகாந்தரமில்லாமல்‌ தங்கள்‌ வலையைக்‌ குழியில்‌ ஒளித்து வைத்தல்‌ (சங்‌ 
35:7) 


முகாந்தரமில்லாமல்‌ ஆத்துமாவுக்குப்‌ படுகுழி வெட்டூதல்‌ (சங்‌ 35:7) 
முகாந்தரமில்லாமல்‌ கொல்லுதல்‌ (1 சாமு 19:5) 

முகாந்தரமில்லாமல்‌ பகைத்தல்‌ (யோவா 15:25) 

முகஸ்துதி (யூதா :16) 

முகஸ்துதியான குறிசொல்லுதல்‌ (எசே 12:24) 

முகநாடி வேறுபடுதல்‌ (ஆதி 4:6) 

முகத்தையல்ல, தங்கள்‌ முதுகை கர்த்தருக்குக்‌ காட்டுதல்‌ (எரே 2:27) 
முகத்தைப்‌ பார்த்தல்‌ (யோபு 32:21) 

முகத்துக்கு முன்பாகச்‌ சாட்சியிடுகிற இஸ்ரவேலின்‌ அகந்தை (ஓசி 7:10) 
முகத்தின்‌ மூர்க்கம்‌ (பிர 8:1) 

முகதாட்சிணியம்‌ (நீதி 28:21) 

முகதாட்சிணியம்‌ பண்ணுதல்‌ (உபா 16:19) 

முகம்‌ வேறுபட்டிருத்தல்‌ (ஆதி 31:2) 

முறையிடுகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (யூதா :16) 


முறைப்பாடு (ஏசா 5:7) 


Page 373 of 415 


Xx XX KX KX 34 xX x 4 


Xx XX KX 34 XK XX XX XX 4 4 4 


முறைகேடு (எசே 23:35) 

முறைகேடு செய்தல்‌ (எசே 22:9) 

முறைகேட்டையும்‌ மதிகேட்டையும்‌ செய்தல்‌ (நியா 20:6) 
முறைகேடாய்த்‌ தன்‌ மருமகளைத்‌ தீட்டூப்படுத்துதல்‌ (எசே 22:11) 
முறைகேடான காரியம்‌ (எசே 16:43) 

முறைகேடான பாவம்‌ (லேவி 19:29) 


முறைகேடான மார்க்கம்‌ (எசே 16:27) 





முறைகேடானவர்களாகிய அகோலாளிடத்திலும்‌ அகோலிபாளிடத்திலும்‌ 
பிரவேசித்தல்‌ (எசே 23:44) 


முதியோர்‌ தனக்குச்‌ சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு, தன்னோடே 
வளர்ந்து தன்‌ சமுகத்தில்‌ நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணுதல்‌ (1 
இரா 12:8) 


முதியோர்‌ சொன்ன ஆலோசனையை தள்ளுதல்‌ (2 நாளா 10:8) 


முதலாம்‌ நாள்‌ தொடங்கி ஏழாம்‌ நாள்வரைக்கும்‌ புளித்த அப்பம்‌ புசித்தல்‌ 
(யாத்‌ 12:15) 


முதலில்‌ கொண்டிருந்த விசுவாசத்தை விடுதல்‌ (1 தீமோ 5:12) 

முழு இருதயத்தோடும்‌ கர்த்தரில்‌ நம்பிக்கையாயிராதிருத்தல்‌ (நீதி 3:5) 
முழுப்பகையாய்‌ பகைத்தல்‌ (சங்‌ 139:22) 

முழுவதும்‌ இருளாயிருக்கும்‌ சரீரம்‌ (மத்‌ 6:23) 

முள்வேலிக்குச்‌ சமானமான சோம்பேறியின்‌ வழி (நீதி 15:19) 
முள்ளுகளும்‌ கண்ணிகளுமுள்ள மாறுபாடூள்ளவனுடைய வழி (நீதி 22:5) 
முள்ளில்‌ உதைத்தல்‌ (அப்‌ 9:5) 

முரட்டு இருதயம்‌ (ஏசா 46:12) 

முரட்டூக்குணம்‌ (1 பேது 2:18) 

முரட்டாட்டம்‌ பண்ணுதல்‌ (1 சாமு 15:23) 


முரட்டாட்டம்‌ பண்ணிப்‌ போய்விடுதல்‌ (எரே 5:23) 


Page 374 of 415 


Xx XxX KX 34 23 34 4 x 4 x x x XxX 


Xx XX XxX x 4 


முரட்டாட்டமான அகங்காரிகளும்‌, தூற்றித்திரிகிறவர்களுமாயிருத்தல்‌ (எரே 
6:28) 


முரட்டாட்டமும்‌ கலகமுமான இருதயமுள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 5:23) 
முரடனும்‌ துராகிருதனுமாயிருத்தல்‌ (1 சாமு 25:3) 


முரடரும்‌ திருடரின்‌ தோழருமாயிருக்கிற பிரபுக்கள்‌ இருக்கிற நகரம்‌ (ஏசா 
1:23) 


முற்காலத்திலே தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாதிருத்தல்‌ (ரோம 11:30) 
முற்பகை (யோசுவா 20:5) 
முற்கோபம்‌ (தீத்‌ 1:7) 


முற்றிலும்‌ நற்கனிதரும்‌ உயர்குலத்‌ திராட்சச்செடியாக கர்த்தர்‌ நாட்டும்‌ 
போது கர்த்தருக்குக்‌ காட்டுத்‌ திராட்சச்செடியின்‌ ஆகாத கொடிகளாய்‌ மாறிப்‌ 
போதல்‌ (எரே 2:21) 


முறுமுறுக்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (யூதா :16) 
முறுமுறுப்பு (1 பேது 4:9) 
முறுமுறுப்புகள்‌ (யாத்‌ 16:8) 


முறுமுறுப்போடும்‌ தர்க்கிப்போடும்‌ செய்தல்‌ (பிலி 2:16) 





முறுமுறுத்தல்‌ (1 சாமு 22:2) 

முறிய அடித்ததினால்‌ இருதயம்‌ கர்வங்கொள்ளப்‌ பண்ணுதல்‌ (2 இரா 14:10) 
முணுமுணென்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும்‌ விசாரித்தல்‌ (ஏசா 8:19) 
மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன்‌ செய்யும்‌ பிராது (1 தீமோ 5:19) 
மூர்க்க முகமும்‌ சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜாவாயி 
ருத்தல்‌ (தானி 8:23) 

மூர்க்கம்‌ (கொலோ 3:8) 

மூர்க்கம்‌ நிறைந்தவனாதல்‌ (எஸ்தர்‌ 3:5) 

மூர்க்கமடைந்து, பார்த்துப்‌ பல்லைக்‌ கடித்தல்‌ (அப்‌ 7:54) 

மூர்க்கமடைந்து, கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணுதல்‌ (அப்‌ 5:33) 


மூர்க்கவெறி கொள்ளுதல்‌ (லூக்‌ 6:11) 


Page 375 of 415 


Xx XxX KX 34 xX x XxX 


XxX XX KX XX XX 34 XX XX KX XX XX XX % 4 % 


மூர்க்கவெறி கொண்டு, தங்கள்‌ ராஜாவையும்‌ தங்கள்‌ தேவனையும்‌ 
தூஷித்தல்‌ (ஏசா 8:21) 

மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிற மதியீனனாயிருத்தல்‌ (நீதி 14:16) 
மூடனுக்கு அவன்‌ மதியீனத்தின்படி மறுஉத்தரவு கொடுத்தல்‌ (நீதி 26:4) 
மூடனுக்குக்‌ கேடான மூடனுடைய வாய்‌ (நீதி 18:7) 

மூடனாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 32:5) 

மூடனுடைய நிந்தனை (சங்‌ 39:8) 

மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போகாதிருத்தல்‌ (நீதி 14:7) 


மூடனுடைய ஆத்துமாவுக்குக்‌ கண்ணியான மூடனுடைய உதடுகள்‌ (நீதி 
18:7) 


மூடனுடைய கோபம்‌ (நீதி 12:16) 

மூடனுடைய வாய்‌ (நீதி 10:14) 

மூடனுடைய விளையாட்டு (நீதி 10:23) 

மூடனுடன்‌ வழக்காடுதல்‌ (நீதி 29:9) 

மூடர்களுடைய வஞ்சனை (நீதி 14:8) 

மூடரின்‌ நிர்விசாரம்‌ (நீதி 1:32) 

மூடரின்‌ நெஞ்சிலே குடிகொள்ளும்‌ கோபம்‌ (பிர 7:9) 
மூடனைக்‌ குறித்து அதிக நம்பிக்கையாயிருத்தல்‌ (நீதி 26:12) 
மூடத்தனத்தைப்‌ பேசுகிற மூடன்‌ (ஏசா 32:6) 

மூடத்தனம்‌ (நீதி 14:8) 

மூடத்தனமான மூடரின்‌ மதியீனம்‌ (நீதி 14:24) 

மூடருக்கு அருவருப்பான, தீமையை விட்டு விலகாத குணம்‌ (நீதி 13:19) 
மூடருக்குத்‌ தோழனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 13:20) 

மெய்யாய்‌ நீதியைப்‌ பேசாதிருத்தல்‌ (சங்‌ 58:1) 


மெய்யைப்‌ பேசாமல்‌ ஒவ்வொருவரும்‌ தமக்கடுத்தவனை எய்த்தல்‌ (எரே 9:5) 


Page 376 of 415 


Xx x x XxX 


xX x x % 


xX x x x 


மெத்தப்‌ பெருமை (எரே 48:29) 
மெத்தப்‌ பெருமைக்காரனாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 16:6) 


மேய்ப்பனாயிராதவனும்‌, ஆடூகள்‌ தனக்குச்‌ சொந்தமல்லாதவனுமான 


கூலியாளாய்‌ வாழ்தல்‌ (யோவா 10:12) 
மேப்ப்பர்கள்‌ கர்த்தருக்குத்‌ துரோகம்‌ பண்ணுதல்‌ (எரே 2:8) 


மேய்ப்பர்கள்‌ கர்த்தருடைய ஜனங்களை சிதறப்பண்ணி, பர்வதங்களில்‌ 


அலையவிடூதல்‌ (எரே 50:6) 

மேன்மை பாராட்டூதல்‌ (1 கொரி 9:16) 

மேன்மேலும்‌ கேடூள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:13) 
மேனி என்னும்‌ தெய்வம்‌ (ஏசா 65:11) 


மேடையாகிய ஒரு கோவிலையும்‌ கட்டி, லேவியின்‌ புத்திரராயிராத ஜனத்தில்‌ 


ஈனமானவர்களை ஆசாரியராக்குதல்‌ (1 இரா 12:31) 


மேடைகளைக்‌ கட்டி விக்கிரகத்‌ தோப்புகளையும்‌ சிலைகளையும்‌ ஸ்தாபித்த 


இடங்கள்‌ (2 நாளா 33:19) 
மேடைகள்‌ (2 நாளா 14:5) 
மேடைகள்மேல்‌ பலியிட்டுத்‌ தூபங்காட்டிவருதல்‌ (2 இரா 12:3) 


மேடைகளுக்கென்றும்‌, பேய்களுக்கென்றும்‌, தான்‌ உண்டாக்கின கன்றுக்‌ 


குட்டிகளுக்கென்றும்‌ ஆசாரியர்களை ஏற்படூத்துதல்‌ (2 நாளா 11:15) 
மேடைகளின்மேல்‌ பலியிட்டுத்‌ தூபங்காட்டி வருதல்‌ (2 இரா 15:35) 
மேடைகளின்மேல்‌ பலியிட்டூத்‌ தூபங்காட்டூதல்‌ (2 இரா 14:4) 
மேடைகளிலே பலியிடுதல்‌ (1 இரா 3:2) 


மேடைகளிலும்‌ மலைகளின்மேலும்‌ பச்சையான சகல மரத்தின்கீழும்‌ 


பலியிட்டூத்‌ தூபங்காட்டி வருதல்‌ (2 இரா 16:4) 
மேட்டிமை (2 சாமு 22:28) 

மேட்டிமையாய்‌ இருத்தல்‌ (எரே 13:15) 
மேட்டிமையாய்‌ நடத்தல்‌ (மீகா 2:3) 


மேட்டிமையான கண்‌ (நீதி 6:17) 


Page 377 of 415 


Xx XX KX 34 4 x XxX 


Xx x x 4 


மேட்டிமையான கண்கள்‌ (சங்‌ 18:27) 
மேட்டிமையான புயம்‌ (யோபு 38:15) 


மேட்டிமையான பார்வையும்‌, அகந்தையான மனமுமுள்ள துன்மார்க்கர்‌ 
போடும்‌ வெளிச்சம்‌ (நீதி 21:4) 


மேட்டிமையான பேச்சைப்‌ பேசுதல்‌ (1 சாமு 2:3) 

மேட்டிமையானவைகளைச்‌ சிந்தித்தல்‌ (ரோம 12:16) 

மேட்டிமையானதினால்‌ பைத்தியமாய்‌ நடந்து, துர்ச்சிந்தனையுள்ளவனா 
யிருத்தல்‌ (நீதி 30:32) 

மேட்டிமையானவனாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 138:6) 

மேட்டிமையானவர்களின்‌ கண்கள்‌ (ஏசா 5:15) 

மேட்டிமையுள்ள கண்கள்‌ (சங்‌ 131:1) 

மேட்டிமைக்‌ கண்ணனாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 101:5) 

மேட்டிமைகள்‌ (யோபு 13:12) 

மேட்டிமைச்‌ சிந்தை (ரோம 11:20) 

மேலே வானத்திலும்‌, கீழே பூமியிலும்‌, பூமியின்கீழ்த்‌ தண்ணீரிலும்‌ உண்டாயி 


ருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும்‌ யாதொரு விக்கிரகத்‌ 
தையாகிலும்‌ உண்டாக்குதல்‌ (யாத்‌ 20:4) 


மேலே வானத்திலும்‌, கீழே பூமியிலும்‌, பூமியின்கீழ்த்‌ தண்ணீரிலும்‌ உண்டாயி 
ருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும்‌ யாதொரு விக்கிரகத்‌ 
தையாகிலும்‌ நமஸ்கரிக்கவும்‌ சேவிக்கவும்‌ செய்தல்‌ (யாத்‌ 20:5) 


மேலே வானத்திலும்‌, கீழே பூமியிலும்‌, பூமியின்கீழ்த்‌ தண்ணீரிலும்‌ உண்டா 
யிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும்‌ யாதொரு விக்கிரகத்‌ 


தையாகிலும்‌ உண்டாக்குதல்‌ (உபா 5:8) 
மேற்கொண்டு மகிழுதல்‌ (சங்‌ 30:1) 
மேற்கொண்டு மகிழும்‌ சத்துருவாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 25:2) 


மோகம்‌ (கொலோ 3:5) 





மோகங்கொள்ளுதல்‌ (2 சாமு 13:1) 


Page 378 of 415 


Xx XxX XK 34 23 34 4 x 4 


மோசே பண்ணியிருந்த வெண்கலச்‌ சர்ப்பத்திற்கு தூபங்காட்டி வருதல்‌ (2 
இரா 18:4) 
மோசேயின்‌ மேலும்‌, கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின்‌ மேலும்‌ 


(ஊழியர்கள்மேல்‌) பொறாமை கொள்ளுதல்‌ (சங்‌ 106:16) 
மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தைத்‌ தள்ளுதல்‌ (எபி 10:28) 


மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்தசேதனமடையாவிட்டால்‌, 
இரட்சிக்கப்படமாட்டீர்கள்‌ என்று சகோதரருக்குப்‌ போதகம்‌ பண்ணுதல்‌ (அப்‌ 
15:1) 


மோசேக்கும்‌ தேவனுக்கும்‌ விரோதமாக இவன்‌ தூஷண வார்த்தைகளைக்‌ 
பேசக்கேட்டோம்‌ என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி, பொய்ச்‌ 
சாட்சிகளையும்‌ நிறுத்துதல்‌ (அப்‌ 6:11,13) 


மோசேக்கும்‌ தேவனுக்கும்‌ விரோதமாக தூஷண வார்த்தைகளைக்‌ பேசுதல்‌ 
(அப்‌ 6:11) 


மோளேகு (2 இரா 23:10) 


மோளேகுக்கென்று தன்‌ குமாரனையாகிலும்‌ தன்‌ குமாரத்தியையாகிலும்‌ 
தீக்கடக்கப்‌ பண்ணுதல்‌ (2 இரா 23:10) 


மோளேகுக்கென்று தங்கள்‌ குமாரரையும்‌ தங்கள்‌ குமாரத்திகளையும்‌ 
தீக்கடக்கப்பண்ணும்படி இன்னோமுடைய குமாரனின்‌ பள்ளத்தாக்கிலிருக்கிற 


பாகாலின்‌ மேடைகளைக்‌ கட்டுதல்‌ (எரே 32:35) 


மோளோகுடைய கூடாரம்‌ (ஆமோ 5:26) 

மோளேகை விபச்சாரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றுதல்‌ (லேவி 20:5) 
மோசப்படுத்தும்‌ துன்மார்க்கருடைய வழி (நீதி 12:26) 

மோசப்படுத்தின வஞ்சிக்கப்பட்ட மனம்‌ (ஏசா 44:20) 

மோசம்‌ பண்ணும்‌ சகோதரனாய்‌ வாழ்தல்‌ (எரே 9:4) 

மோசம்‌ போக்குகிற இருதயத்தின்‌ அகந்தை (ஒப 1:3) 

மோசம்‌ போக்குகிற தீர்க்கதரிசிகளும்‌ குறிகாரருமாய்‌ வாழ்தல்‌ (எரே 29:8) 


மோசம்‌ போக்குகிற வில்லைப்‌ போலிருத்தல்‌ (ஓசி 7:16) 











மோசம்‌ போக்குகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:13) 


Page 379 of 415 


33 KX 34 4 x 4 


36 


Xx x KX 34 XX 23% 234 XX XX 4 XX 


மோசம்‌ போக்குதல்‌ (யோபு 12:16) 


மோசம்‌ போக்கி, கர்த்தருடைய ஜனம்‌ நடக்கவேண்டிய வழியை அழித்துப்‌ 


போடுதல்‌ (ஏசா 3:12) 


மே 


மே 


மே 


மே 


மே 


மே 


மே 


ரவ 


ாவ 


ரவ 


ாவ 





ரவ 





ஈசம்‌ போகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:13) 

£சம்‌ போதல்‌ (ஏசா 19:13) 

ாப்‌ தேசத்து மேடைகளில்‌ பலியிடுதல்‌ (எரே 48:35) 
ாப்‌ செய்த நிந்தனை (செப்‌ 2:8) 

ஈபியரின்‌ அருவருப்பாகிய காமோஸ்‌ (1 இரா 11:7) 
£பியரின்‌ அருவருப்பாகிய காமோசு (2 இரா 23:13) 


பியரின்‌ அருவருப்பாகிய காமோசுக்கு கட்டியிருந்த மேடைகள்‌ (2 
இரா 23:13) 


மோவாபியரின்‌ அருவருப்பாகிய காமோசுக்கு மேடையைக்‌ கட்டுதல்‌ (1 இரா 
11:7) 


மே 


மே 


மே 


மே 


மே 


மே 


மே 


மே 


மே 


மே 


மே 


மே 


மே 


ர்வ 


ரவ 


ரவ 


ரவ 


£வ 


ாவ 


ரவ 


ாவ 


ரவ 


ாவ 


ராவ 


ரவ 





ாவ 


£பின்‌ 


£பின்‌ 


£பின்‌ 


£பின்‌ 


£பின்‌ 


£பின்‌ 


£பின்‌ 


£பின்‌ 


£பின்‌ 


£பின்‌ 





£பின்‌ 


ஈபியரின்‌ தேவனாகிய காமோஸ்‌ (1 இரா 11:33) 


£ஈபியரின்‌ தேவனாகிய காமோசை பணிதல்‌ (1 இரா 11:33) 


மூன்று பாதகங்கள்‌ (ஆமோ 2:1) 
மூர்க்கம்‌ (எரே 48:30) 

இருதயத்தின்‌ மேட்டிமை (எரே 48:29) 
உக்கிரம்‌ (ஏசா 16:6) 
நாலுபாதகங்கள்‌ (ஆமோ 2:1) 
அகந்தை (எரே 48:29) 

அகங்காரம்‌ (ஏசா 16:6) 
பெத்தரிக்கம்‌ (எரே 48:29) 

பெருமை (ஏசா 16:6) 

மேட்டிமை (ஏசா 16:6) 


வீம்பு (எரே 48:30) 


Page 380 of 415 


Xx XX 3 XX XX XX XX XX % 


* 


x x x 4 


மோவாபின்‌ ராஜாவாகிய பாலாக்‌ பண்ணின யோசனை இன்னதென்றும்‌, 
பேயோரின்‌ குமாரனான பிலேயாம்‌ அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாகச்‌ சொன்னது 
இன்னதென்றும்‌, சித்தீம்‌ தொடங்கி கில்காலமட்டூம்‌ நடந்தது இன்னதென்றும்‌, 
கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்‌ கொள்ளா 
திருத்தல்‌ (மீகா 6:5) 


யந்நேயும்‌ யம்பிரேயும்‌ மோசேக்கு எதிர்த்து நின்றதுபோல சத்தியத்துக்கு 
எதிர்த்து நிற்றல்‌ (2 தீமோ 3:8) 


யப்னே (கர்த்தரல்லாத ஒரு தெய்வம்‌)(2 நாளா 26:6) 

யப்னேயின்‌ அலங்கம்‌ (2 நாளா 26:6) 

யதார்த்தம்‌ பேசுகிறதைப்‌ பார்க்கிலும்‌ பொய்யை விரும்புதல்‌ (சங்‌ 52:3) 
யதார்த்தம்‌ பேசாதிருத்தல்‌ (எரே 8:6) 

யாக்கோபுடைய மீறுதல்‌ (மீகா 1:5) 

யாக்கோபின்‌ மீறுதல்‌ (மீகா 3:8) 

யாக்கோபின்‌ அக்கிரமம்‌ (ஏசா 27:9) 

யாக்கோபின்‌ வம்சத்தாரின்‌ பாவங்கள்‌ (ஏசா 58:1) 


யாக்கோபைப்‌ பட்சித்து, அவன்‌ குடியிருப்பைப்‌ பாழாக்குதல்‌ (சங்‌ 79:7) 





யாக்கோபைப்‌ பட்சித்து, அவனை விழுங்கி, அவனை நிர்மூலமாக்கி, அவன்‌ 


வாசஸ்தலத்தைப்‌ பாழாக்குதல்‌ (எரே 10:25) 


யாரையாகிலும்‌ மோளேகுக்கென்று தீக்கடக்கும்படி இடங்கொடுத்தல்‌ (லேவி 
18:21) 


யாரையாகிலும்‌ விழப்பண்ணுதல்‌ (நீதி 4:16) 
யாதொன்றையும்‌ இரத்தத்துடன்‌ புசித்தல்‌ (லேவி 19:26) 
யாதொரு ஸ்திரீயின்மேல்‌ மயங்கின மனம்‌ (யோபு 31:9) 


யாதொரு காரியத்தைச்‌ செய்யும்படி ஆணையிட்டுத்‌ தன்‌ ஆத்துமாவை 
நிபந்தனைக்குட்படுத்திக்‌ கொண்ட பின்‌ செய்யும்‌ மீறுதல்‌ (எண்‌ 30:2) 


யாதொரு கசப்பான வேர்‌ முளைத்தெழும்பிக்‌ கலக்கமுண்டாக்குகிறதினால்‌ 
தீட்டுப்படூதல்‌ (எபி 12:15) 


யாதொரு மிருகத்தோடும்‌ புணர்ச்சி செய்து, அதினாலே தீட்டுப்படூதல்‌ (லேவி 


Page 381 of 415 


37% 34 x Xx 


18:23) 

யாதொரு மிருகத்தோடே புணர்ச்சி செய்தல்‌ (உபா 27:21) 

யாதொரு வேலையும்‌ செய்யாமல்‌, வீண்‌ அலுவற்காரராய்‌, ஒழுங்கற்றுத்‌ 
திரிதல்‌ (2 தெச 3:11) 

யாதொரு சிலையையும்‌ நிறுத்துதல்‌ (உபா 16:22) 

யுத்தத்துக்குள்‌ பாய்கிற குதிரையைப்போல அவரவர்‌ வேகமாய்‌ ஓடிப்போதல்‌ 
(எரே 8:6) 

யுத்தத்தில்‌ சத்துருவாதல்‌ (1 சாமு 29:4) 


யுத்தத்திலிருந்து திரும்பிவந்து வழியில்‌ அஞ்சாமல்‌ கடந்து போகிறவர்க 
ளுடைய மேலங்கியையும்‌ வஸ்திரத்தையும்‌ உரிந்து கொள்ளுதல்‌ (மீகா 2:8) 


யுத்தம்‌ (யாக்‌ 4:2) 

யுத்தம்‌ பண்ணுகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 35:1) 

யுத்தங்கள்‌ (யாக்‌ 4:1) 

யுத்தங்களில்‌ பிரியப்படுகிற ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 68:30) 
யூதா கோத்திரத்தாரின்‌ துரோகம்‌ (1 நாளா 9:1) 


யூதா பென்யமீனெங்கும்‌ எப்பிராயீமிலும்‌ மனாசேயிலுங்கூட உண்டான 


பீடங்கள்‌ (2 நாளா 31:1) 


யூதா பென்யமீனெங்கும்‌ எப்பிராயீமிலும்‌ மனாசேயிலுங்கூட உண்டான 


மேடைகள்‌ (2 நாளா 31:1) 


யூதா பென்யமீனெங்கும்‌ எப்பிராயீமிலும்‌ மனாசேயிலுங்கூட உண்டான 


சிலைகள்‌ (2 நாளா 31:1) 


யூதா பென்யமீனெங்கும்‌ எப்பிராயீமிலும்‌ மனாசேயிலுங்கூட உண்டான 


விக்கிரகத்‌ தோப்புகள்‌ (2 நாளா 31:1) 


யூதா தேசத்திலும்‌ எருசலேமின்‌ வீதிகளிலும்‌ ஸ்திரீகள்‌ செய்த 
பொல்லாப்புகள்‌ (எரே 44:9) 


யூதா தேசத்திலும்‌ எருசலேமின்‌ வீதிகளிலும்‌ யூதாவின்‌ ராஜாக்கள்‌ செய்த 
பொல்லாப்புகள்‌ (எரே 44:9) 


யூதா தேசத்திலும்‌ எருசலேமின்‌ வீதிகளிலும்‌ பிதாக்கள்‌ செய்த 
பொல்லாப்புகள்‌ (எரே 44:9) 


Page 382 of 415 


Xx x x XxX 


யூதா தேசத்திலும்‌ எருசலேமிலும்‌ காணப்பட்ட எல்லா அருவருப்புகள்‌ (2 
இரா 23:24) 

யூதா வம்சத்தாரின்‌ அக்கிரமம்‌ (எசே 4:6) 

யூதா வம்சத்தாரிடத்தில்‌ குரோதந்தீர்த்து, பழிவாங்கி, பெரிய குற்றஞ்செய்தல்‌ 
(எசே 25:12) 


யூதா என்கிற துரோகியைப்‌ பார்க்கிலும்‌ சீர்கெட்ட இஸ்ரவேல்‌ என்பவள்‌ 


தன்னை நீதியுள்ளவளாக்குதல்‌ (எரே 3:11) 
யூதர்களுடைய ஆலோசனைக்கும்‌ செய்கைக்கும்‌ சம்மதித்தல்‌ (லூக்‌ 23:51) 
யூதாவுடைய மலைகளின்மேல்‌ மேடைகளை உண்டாக்கி, எருசலேமின்‌ 


குடிகளைச்‌ சோரம்‌ போகப்‌ பண்ணி, யூதாவையும்‌ அதற்கு ஏவிவிடுதல்‌ (2 
நாளா 21:11) 


யூதாவுடைய பெருமை (எரே 13:9) 

யூதாவின்‌ மூன்று பாதகங்கள்‌ (ஆமோ 2:4) 

யூதாவின்‌ நாலு பாதகங்கள்‌ (ஆமோ 2:4) 

யூதாவின்‌ குமாரரையும்‌ எருசலேமின்‌ குமாரரையும்‌ அவர்களுடைய 


எல்லைகளுக்குத்‌ தூரமாக்கும்படிக்கு, கிரேக்கரிடத்தில்‌ விற்றுப்‌ போடூதல்‌ 
(யோவே 3:6) 


யூதாவின்‌ பாவங்கள்‌ (எரே 50:20) 
யூதாவின்‌ பட்டணங்களிலும்‌, எருசலேமின்‌ வீதிகளிலும்‌, பிதாக்களும்‌ 


ராஜாக்களும்‌, பிரபுக்களும்‌, தேசத்தின்‌ ஜனங்களும்‌ காட்டின தூபங்கள்‌ 
(எரே 44:21) 


யூதாவின்‌ மேடைகள்‌ (மீகா 1:5) 

யூதாவின்‌ ராஜாக்கள்‌ உண்டாக்கினதும்‌, ஆகாசுடைய மேல்வீட்டில்‌ இருந்த 
துமான பலிபீடங்கள்‌ (2 இரா 23:12) 

யூதருடைய கட்டுக்கதைகள்‌ (தீத்‌ 1:13) 


யூதருடைய கட்டூுக்கதைகளுக்கும்‌, சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷரு 
டைய கற்பனைகளுக்கும்‌ செவிகொடுத்தல்‌ (தீத்‌ 1:13) 


யூதருடைய ராஜாவே, வாழ்க என்று இயேசுவை வாழ்த்தி, இயேசுவைச்‌ 
சிரசில்‌ கோலால்‌ அடித்து, இயேசுமேல்‌ துப்பி, முழங்கால்படியிட்டு 


Page 383 of 415 


Xx XX 23% 34 XxX Xx 4 


இயேசுவை வணங்குதல்‌ (மாற்‌ 15:18,19) 


யூதரல்லாதிருந்தும்‌ தங்களை யூதரென்று பொய்‌ சொல்லுகிறவர்களாகிய 
சாத்தானுடைய கூட்டத்தாராய்‌ வாழ்தல்‌ (வெளி 3:9) 


யூதரல்லாதிருந்தும்‌ தங்களை யூதரென்று பொய்‌ சொல்லுதல்‌ (வெளி 3:9) 
யெரொபெயாம்‌ செய்த பாவங்கள்‌ (1 இரா 15:29) 


யெரொபெயாம்‌ செய்த எல்லாப்‌ பாவங்களிலும்‌ நடந்து, கர்த்தர்‌ தீர்க்கதரிசி 
களாகிய தம்முடைய ஊழியக்காரர்‌ எல்லாரையும்‌ கொண்டூ சொல்லியிருந்த 
படி, அவர்களைத்‌ தமது சமுகத்தைவிட்டு அகற்றுகிற வரைக்கும்‌, 
அவைகளை விட்டூ விலகாதிருத்தல்‌ (2 இரா 17:22,23) 


யெரொபெயாமின்‌ வழியிலே நடந்து, கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல்‌ 
தங்கள்‌ பாவங்களால்‌ கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்கும்படி அவர்களைப்‌ 


பாவஞ்செய்யப்‌ பண்ணுதல்‌ (1 இரா 16:2) 
யேசபேலின்‌ ஏராளமாயிருக்கிற பில்லிசூனியங்கள்‌ (2 இரா 9:22) 
யேசபேலின்‌ ஏராளமாயிருக்கிற வேசித்தனங்கள்‌ (2 இரா 9:22) 


யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய்‌ ஆலோசனைக்‌ 


காரருக்குக்‌ கைக்கூலி கட்டுதல்‌ (எஸ்றா 4:5) 

யோசனைகெட்ட ஜாதியாய்‌ வாழ்தல்‌ (உபா 32:28) 
லீபனோனுக்குச்‌ செய்த கொடுமை (ஆப 2:17) 

லேவியின்‌ உடன்படிக்கையைக்‌ கெடுத்துப்‌ போடுதல்‌ (மல்‌ 2:8) 
லோபியாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 32:5) 

லோபியின்‌ பொல்லாத எத்தனங்கள்‌ (ஏசா 32:7) 

லெளகிக இச்சைகள்‌ (தீத்‌ 2:12) 

லெளகிக துக்கம்‌ (2 கொரி 7:10) 


லெளகிக  ஞானத்தினாலும்‌, மாயமான  தந்திரத்தினாலும்‌ கொள்ளை 
கொண்டு போதல்‌ (கொலோ 2:8) 


லெளகிக ஞானம்‌ (கொலோ 2:8) 


லெளகிக சம்பந்தமானதும்‌, ஜென்மசுபாவத்துக்குரியதும்‌, பேய்த்தனத்துக்க 
டூத்ததுமாயிருக்கிற ஞானம்‌ (யாக்‌ 3:15) 


Page 384 of 415 


33% XX xX x x 


வஸ்திர ஓரங்களில்‌ இருக்கிற அசூசம்‌ (புல 1:9) 

வஸ்திர ஓரங்களிலும்‌ காணப்படுகிற குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின்‌ 
இரத்தம்‌ (எரே 2:34) 

வஸ்திரத்தைப்‌ பற்றிப்‌ பிடித்து, என்னோடே சயனி என்று சொல்லுதல்‌ (ஆதி 
39:12) 


வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம்‌ தரிப்பியாதிருத்தல்‌ (எசே 18:7) 


வஸ்திரமில்லாமல்‌ நடக்கவும்‌, பட்டினியாய்‌ அரிக்கட்டுகளைச்‌ சுமக்கவும்‌, 
தங்கள்‌ மதில்களுக்குள்ளே செக்காட்டவும்‌, தாகத்தவனமாய்‌ ஆலையாட்ட 


வும்‌ பண்ணுதல்‌ (யோபு 24:10,11) 
வயிற்றிலே குத்திப்‌ போடுதல்‌ (2 சாமு 4:6) 


வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி அநியாயமாய்ப்‌ பிடிக்கப்‌ 


படுதல்‌ (யாக்‌ 5:4) 
வயல்களை அறுத்தவர்களுடைய கூக்குரல்‌ (யாக்‌ 5:4) 


வயல்வரப்புகளில்‌ இருக்கிற கற்குவியல்களைப்போல்‌ இருக்கிற பீடங்கள்‌ 
(ஓசி 12:11) 


வன்கண்‌ (மாற்‌ 7:22) 

வன்கண்‌ வைத்தல்‌ (உபா 15:9) 

வன்கண்ணனாயிருத்தல்‌ (மத்‌ 20:15) 

வன்கண்ணனுடைய ஆகாரத்தைப்‌ புசித்தல்‌ (நீதி 23:6) 
வன்கண்ணனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சித்தல்‌ (நீதி 23:6) 
வன்மம்‌ (ரோம 1:29) 


வனாந்தரத்திலே பழகினதும்‌, தன்‌ இச்சையின்‌ மதவெறியிலே காற்றை 
உட்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுதையாய்‌ வாழ்தல்‌ (எரே 2:24) 


வனாந்தரத்திலே அரபியன்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறதுபோல, வழி 
ஓரங்களில்‌ நேசருக்குக்‌ காத்துக்கொண்டிருந்து, வேசித்தனங்களாலும்‌, 
அக்கிரமங்களாலும்‌ தேசத்தைத்‌ தீட்டுப்படுத்துதல்‌ (எரே 3:2) 
வனாந்தரத்திலே கோபமூட்டூதல்‌ (எபி 3:8) 


வனாந்தரத்தில்‌ தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கடுங்கோபம்‌ உண்டாக்கினதை 


Page 385 of 415 


Xx XX Xx x Xx 


Xx XX XX KX XxX XxX Xx 4 


மறத்தல்‌ (உபா 9:7) 
வனாந்தரத்தில்‌ உண்டான மோசங்கள்‌ (2 கொரி 11:26 


வனாந்தரத்தில்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ இரண்டகம்‌ பண்ணுதல்‌ (எசே 
20:13) 


வனாந்தரத்தில்‌ கோபம்‌ மூட்டினபோதும்‌ சோதனை நாளிலும்‌ நடந்ததுபோல, 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்துதல்‌ (சங்‌ 95:8) 

வர்மம்‌ வைத்து, கைபோட வகைதேடூதல்‌ (எஸ்தர்‌ 2:21) 

வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகள்‌ (சங்‌ 140:9) 

வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின்‌ தீவினைகள்‌ (சங்‌ 140:9) 


வளைந்து கொள்ளுதல்‌ (சங்‌ 118:10) 





வளைந்து கொண்ட பாசான்‌ தேசத்துப்‌ பலத்த எருதுகள்போல வாழ்தல்‌ 
(சங்‌ 22:12) 


வளைந்து கொண்ட பொல்லாதவர்களின்‌ கூட்டம்போல வாழ்தல்‌ (சங்‌ 22:16) 
வம்பு (எபே 5:4) 

வம்பு வார்த்தைகள்‌ (கொலோ 3:8) 

வம்சவரலாறுகள்‌ (தீத்‌ 3:9) 

வட்டியாவது பொலிசையாவது வாங்குதல்‌ (லேவி 25:36 

வட்டியும்‌ பொலிசையும்‌ வாங்குதல்‌ (எசே 18:17) 

வட்டிக்குக்‌ கொடுத்தல்‌ (எசே 18:8) 


வட்டியையும்‌ பொலிசையையும்‌ வாங்கி, பொருளாசையினால்‌ அயலானுக்கு 


இடுக்கண்‌ செய்து, கர்த்தரை மறந்து போதல்‌ (எசே 22:12) 


வழக்குக்கும்‌ வாதுக்கும்‌ துஷ்டத்தனத்தையுடைய கையினால்‌ குத்துகிற 
தற்கும்‌ உபவாசித்தல்‌ (ஏசா 58:4) 


வழக்காளிகளாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 35:1) 

வழக்கிலே நியாயத்தைப்‌ புரட்ட மிகுதியானவர்களின்‌ பட்சத்தில்‌ சாய்ந்து, 
உத்தரவு சொல்லுதல்‌ (யாத்‌ 23:2) 

வழக்கிலே நீதிமானைத்‌ தோற்கடிக்கிறதற்கு, துன்மார்க்கனுக்கு முகதாட்சி 
ணியம்‌ பண்ணுதல்‌ (நீதி 18:5) 


Page 386 of 415 


XxX XX XK % 27% xX x % 


XxX XxX KX XxX xX x 4 


வழக்கையும்‌ வாதையும்‌ எழுப்புதல்‌ (ஆப 1:3) 

வழக்கைக்‌ கொளுவுகிற கோபக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 29:22) 

வழக்கைக்‌ கொளுவுகிற பெருநெஞ்சனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 28:25) 

வழி கர்த்தருக்கு மாறுபாடாயிருத்தல்‌ (எண்‌ 22:32) 

வழி விலகுகிறவர்களின்‌ செய்கை (சங்‌ 101:3) 

வழியிலே கொன்றுபோடும்படி சர்ப்பனையான யோசனை செய்தல்‌ (அப்‌ 25:3) 
வழியிலிருந்து திரும்பப்‌ பண்ணுதல்‌ (1 இரா 13:26) 

வழிகளையும்‌ கிரியைகளையும்‌ நன்றாய்ச்‌ சீர்ப்படுத்தாதிருத்தல்‌ (எரே 7:5) 


வழிகளிலே நின்று, பூர்வ பாதைகள்‌ எவையென்று கேட்டு விசாரித்து, நல்ல 
வழி எங்கே என்று பார்த்து, அதிலே நடவுங்கள்‌, அப்பொழுது உங்கள்‌ 
ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லும்போது 
அதிலே நடக்கமாட்டோம்‌ என்று சொல்லுதல்‌ (எரே 6:16) 


வழிகளிலிருக்கிற பாழ்க்கடிப்பும்‌ அழிவும்‌ (ஏசா 59:7) 

வழியை பரஸ்திரீக்கு தூரப்படுத்தாதிருத்தல்‌ (நீதி 5:8) 

வழியை மாற்றிமாற்றி இவ்வளவாய்‌ விலகிப்‌ போகுதல்‌ (எரே 2:36) 
வழியை விட்டூ விலகுதல்‌ (நீதி 15:10) 

வழியையும்‌ பராக்கிரமசாலிகளின்‌ திரளையும்‌ நம்புதல்‌ (ஓசி 10:13) 
வழியைத்‌ தாறுமாறாக்கும்‌ மனுஷனுடைய மதியீனம்‌ (நீதி 19:3) 


வழியைவிட்டு விலகி, அநேகரை வேதத்தைக்‌ குறித்து இடறப்பண்ணுதல்‌ 
(மல்‌ 2:8) 


வழியைவிட்டு விலகின நடைகள்‌ (யோபு 31:7) 


வழிதூரமானதால்‌ உழன்றுபோவது விருதாவென்று சொல்லாதிருத்தல்‌ (ஏசா 
57:10) 


வழிதப்பப்‌ பண்ணுதல்‌ (ஏசா 19:13) 
வழிதப்பி நடக்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 3:3) 


வழிதப்பி, ஏகமாய்க்‌ கெட்டுப்போதல்‌ (ரோம 3:12) 


Page 387 of 415 


Xx KX 3 xX x Xx 


* 


xX XX XX KX XX XxX Xx 4 


Xx xX x 4 


வழிதப்பிப்‌ போதல்‌ (எசே 48:11) 

வழிதப்பிப்போய்‌ திரும்பாதிருத்தல்‌ (எரே 8:4) 

வழிதப்பித்‌ திரியப்‌ பண்ணுகிற வேசித்தன ஆவி (ஓசி 4:12) 

வழியே போகையில்‌ தனக்கடாத வழக்கில்‌ தலையிடுதல்‌ (நீதி 26:17) 
வழியோரத்திலே வலையை விரித்து, சுருக்குகளை வைத்தல்‌ (சங்‌ 140:5) 


வழிவிலகி அந்நிய தேவர்களைச்‌ சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும்‌ 
இருக்கும்படி எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ (உபா 11:16) 


வழிவிலகி, கர்த்தர்‌ முன்வைத்த கர்த்தருடைய கட்டளைகளையும்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளையும்‌ விட்டுப்போய்‌, வேறே தேவர்களைச்‌ 


சேவித்து, அவர்களைப்‌ பணிந்து கொள்ளுதல்‌ (2 நாளா 7:19) 
வழிவிலகி, ஏகமாய்க்‌ கெட்டுப்‌ போதல்‌ (சங்‌ 53:3) 
வழுவிப்போகிற இருதயமுள்ள ஜனமாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 95:10) 
வழுவிப்போகிற மனதை உடையவர்களாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 29:24) 
வஞ்சக ஆவி (1 யோவா 4:6 

வஞ்சகனும்‌ அந்திக்கிறிஸ்துவுமாயிருத்தல்‌ (2 யோவா :7) 
வஞ்சகநாவு வாயில்‌ இருத்தல்‌ (செப்‌ 3:13) 

வஞ்சகரிடத்தில்‌ சேருதல்‌ (சங்‌ 26:4) 


வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிற பொய்ச்சாட்சிக்காரனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
12:17) 


வஞ்சகத்தினால்‌ கிறிஸ்து அறிவிக்கப்படுதல்‌ (பிலி 1:18) 
வஞ்சகத்தினாலும்‌ துராசையினாலும்‌ உண்டான போதகம்‌ (1 தெச 2:3) 


வஞ்சகத்தினாலும்‌ கொடுமையினாலும்‌ நிறைந்திருக்கிற இரத்தப்பழிகளின்‌ 
நகரம்‌ (நாகூ 3:1) 


வஞ்சகம்‌ (1 தெச 2:3) 
வஞ்சகம்‌ பண்ணுதல்‌ (ஆதி 29:25) 
வஞ்சகமாய்‌ நடத்தல்‌ (2 பேது 2:18) 


வஞ்சகமாய்த்‌ துரோகஞ்செய்தல்‌ (சங்‌ 59:5) 


Page 388 of 415 


Xx XX KX 34 34 23 XK 34 4 x 4 


வஞ்சகமான மறுமொழி பேசுதல்‌ (ஆதி 34:13) 

வஞ்சகங்கள்‌ (1 பேது 2:2) 

வஞ்சனை பண்ணுதல்‌ (லேவி 19:11) 

வஞ்சனை செய்தல்‌ (ஓசி 7:1) 

வஞ்சனையாய்ப்‌ பேசுதல்‌ (சங்‌ 41:6) 

வஞ்சனையால்‌ தேடின பொருள்‌ (நீதி 13:11) 

வஞ்சனையுள்ள செளந்தரியம்‌ (நீதி 31:30) 

வஞ்சனைகள்‌ (2 பேது 2:13) 

வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிராதிருத்தல்‌ (மாற்‌ 13:5) 

வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட௫ூதல்‌ (1 தீமோ 2:14) 

வஞ்சிக்கப்பட்டதைக்‌ கண்டு, மிகுந்த கோபமடைந்து, ஆட்களை அனுப்பி, 
கொலை செய்தல்‌ (மத்‌ 2:16) 

வஞ்சிக்கப்படுதல்‌ (1 தீமோ 2:14) 

வஞ்சிக்கிற ஆவிகள்‌ (1 தீமோ 4:1) 

வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும்‌ பிசாசுகளின்‌ உபதேசங்களுக்கும்‌ செவி 
கொடுத்தல்‌ (1 தீமோ 4:1) 

வஞ்சிக்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (1 யோவா 2:26) 

வஞ்சித்தல்‌ (லூக்‌ 21:8) 


வசனத்தைக்‌ கேட்டும்‌, உலகக்கவலைகளும்‌, ஐசுவரியத்தின்‌ மயக்கமும்‌, 
மற்றவைகளைப்‌ பற்றி உண்டாகிற இச்சைகளும்‌ உட்பிரவேசித்து, 


வசனத்தை நெருக்கிப்போட, அதினால்‌ பலனற்றுப்‌ போதல்‌ (மாற்‌ 4:18) 


வசந்த காலத்துப்‌ பழங்களின்‌ மேலும்‌, திராட்சப்பழ அறுப்பின்மேலும்‌ 
விழுகிற பாழாக்குகிறவனாய்‌ வாழ்தல்‌ (எரே 48:32) 


வர மனதிலலாதிருத்தல்‌ (மத்‌ 22:3) 
வருத்தப்படுத்தல்‌ (2 கொரி 12:13) 


வருமென்று நீங்கள்‌ கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி (1 யோவா 
4:3) 


Page 389 of 415 


Xx x x XxX 


* x x x 4 


Xx xX x x 4 


வறுமையை மாத்திரம்‌ தரும்‌ உதடுகளின்‌ பேச்சு (நீதி 14:23) 
வல்லவர்களுடைய புயம்‌ (யோபு 35:9) 


வலதுபாரிசத்தில்‌ வாலிபர்‌ எழும்பி, கால்களைத்‌ தவறி விழப்பண்ணி, தங்கள்‌ 


கேடான வழிகளை நேராக ஆயத்தப்படுத்துதல்‌ (யோபு 30:12) 
வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாய்தல்‌ (நீதி 4:27) 


வண்டல்போலக்‌ குழம்பியிருக்கிறவர்களும்‌, கர்த்தர்‌ நன்மை செய்வதும்‌ 
இல்லை தீமைசெய்வதும்‌ இல்லையென்று தங்கள்‌ இருதயத்தில்‌ சொல்லுகிற 
வர்களுமான மனுஷராய்‌ வாழ்தல்‌ (செப்‌ 1:12) 


வணங்காக்‌ கழுத்து (யாத்‌ 33:3) 
வணங்காக்‌ கழுத்துள்ள ஜனமாய்‌ வாழ்தல்‌ (உபா 9:6) 
வணங்காக்‌ கழுத்துள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (யாத்‌ 34:9) 


வணங்காக்‌ கழுத்துள்ளவர்களாயும்‌ இருதயத்திலும்‌ செவிகளிலும்‌ விருத்த 
சேதனம்‌ பெறாதவர்களாயும்‌ வாழ்தல்‌ (அப்‌ 7:51) 


வாய்க்கிற ஆகாதவர்களின்‌ வழி (எரே 12:1) 
வாய்மொழிகளால்‌ சிக்கிக்‌ கொள்ளுதல்‌ (நீதி 6:2) 
வாயாடி, கடினமாய்ப்‌ பேசி, பெருமை பாராட்டூதல்‌ (சங்‌ 94:4) 


வாயாடியும்‌ அடங்காதவளுமானவளாய்‌ வாழும்‌ பரஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ (நீதி 
7:11) 


வாயாடியும்‌, ஒன்றுமறியாத நிர்மூடமுமாயிருக்கிற மதியற்ற ஸ்திரீயாய்‌ 
வாழ்தல்‌ (நீதி 9:13) 


வாயாடிகளுக்குப்‌ பேச்சும்‌ ஜனங்களுக்கு அவதூறுமாதல்‌ (எசே 36:3) 
வாயின்‌ பாவமாயிருக்கிற உதடூகளின்‌ பேச்சு (சங்‌ 59:12) 

வாயின்‌ தாறுமாறுகள்‌ (நீதி 4:24) 

வாயின்‌ வார்த்தைகளால்‌ பிடிபடுதல்‌ (நீதி 6:2) 


வாயினால்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பெருமைபாராட்டி, கர்த்தருக்கு 
விரோதமாக வார்த்தைகளைப்‌ பெருகப்‌ பண்ணுதல்‌ (எசே 35:13) 


வாயினால்‌ வீம்பு பேசுதல்‌ (சங்‌ 17:10) 


Page 390 of 415 


Xx x x 4 


Xx XxX KX XxX xX x 4 


வாயிலே காணப்படும்‌ வஞ்சனை (1 பேது 2:22) 
வாயில்‌ பிறக்கலாகாத தூஷணம்‌ (கொலோ 3:8) 
வாயில்‌ வஞ்சனை இருத்தல்‌ (ஏசா 53:9) 


வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியேயும்‌ செய்து, வானராக்‌ 
கினிக்குத்‌ தூபங்காட்டி, அவளுக்குப்‌ பானபலிகளை வார்த்தல்‌ (எரே 44:17) 


வாயிலிருந்த புறப்படுகிற கெட்ட வார்த்தை (எபே 4:29) 

வாயிலிருக்கும்‌ இரத்தம்‌ (சக 9:7) 

வாயிலிருக்கிற பட்டயம்‌ (யோபு 5:15) 

வாயிலுள்ள கபடமுள்ள நாவு (மீகா 6:12) 

வானபரியந்தம்‌ எட்டின பாவம்‌ (வெளி 18:5) 

வானத்தையும்‌ பூமியையும்‌ உண்டாக்காத தெய்வங்கள்‌ (எரே 10:11) 
வானத்தின்‌ அடையாளங்களாலே புறஜாதிகள்‌ கலங்குகிறார்களே என்று 
சொல்லி, அவைகளாலே கலங்குதல்‌ (எரே 10:2) 

வானத்தின்‌ சேனைகள்‌ (2 இரா 17:16) 

வானத்தின்‌ சகல சேனைக்கும்‌ தூபங்காட்டி, அந்நிய தேவர்களுக்குப்‌ 
பானபலிகளை வார்த்த வீடுகள்‌ (எரே 19:13) 

வானத்தின்பேரில்‌ சத்தியம்‌ பண்ணுதல்‌ (மத்‌ 23:22) 

வானத்தின்பேரிலாவது, பூமியின்பேரிலாவது, வேறெந்த ஆணையினாலாவது 
சத்தியம்‌ பண்ணுதல்‌ (யாக்‌ 5:12) 

வானமட்டும்‌ எட்டப்பேசுகிற வாய்‌ (சங்‌ 73:9) 

வானசேனைக்கு ஆராதனை செய்தல்‌ (அப்‌ 7:42) 

வானங்களை விரித்து, பூமியை அஸ்திபாரப்படுத்தி, தன்னை உண்டாக்கின 
கர்த்தரை மறத்தல்‌ (ஏசா 51:12) 

வானராக்கினி (எரே 44:17) 

வானராக்கினிக்குப்‌ பானபலிகளை வார்த்தல்‌ (எரே 44:18) 


வானராக்கினிக்குப்‌ பணியாரங்களைச்‌ சுடும்படி ஸ்திரீகள்‌ மாப்பிசைதல்‌ (எரே 
7:18) 


Page 391 of 415 


Xx KX 3 34 XK 34 34 XX XX 34 XX 


வானராக்கினிக்குப்‌ பணியாரங்களைச்‌ சுடூம்படி பிதாக்கள்‌ நெருப்பு மூட்டுதல்‌ 
(எரே 7:18) 


வானராக்கினிக்குப்‌ பணியாரங்களைச்‌ சுடும்படி பிள்ளைகள்‌ விறகு 


பொறுக்குதல்‌ (எரே 7:18) 


வானராக்கினிக்குப்‌ பொருத்தனைகளை ஸ்திரப்படுத்தி, அவைகளைச்‌ 


செலுத்துதல்‌ (எரே 44:25) 


வானராக்கினிக்குத்‌ தூபங்காட்டி, அவளுக்குப்‌ பானபலிகளை வார்த்து, 
புருஷரின்‌ அநுமதியோ௫ அவளுக்குப்‌ பணியாரங்களைச்‌ சுட்டு, பானபலி 
களை வார்த்து, அவளை நமஸ்கரித்தல்‌ (எரே 44:19) 


வானராக்கினிக்குத்‌ தூபங்காட்டுதல்‌ (எரே 44:18) 


வானராக்கினிக்குத்‌ தூபங்காட்டவும்‌, அவளுக்குப்‌ பானபலிகளை வார்க்கவும்‌, 
நாங்கள்‌ நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை எவ்விதத்திலும்‌ செலுத்து 
வோமென்று, ஸ்திரீகளும்‌, வாயினாலே சொல்லி, கைகளினாலே நிறைவேற்‌ 
றுதல்‌ (எரே 44:25) 


வாந்திபண்ணி, தள்ளாடித்‌ திரிகிற வெறியனாய்‌ வாழ்தல்‌ (ஏசா 19:14) 
வாக்குவாதம்‌ (ரோம 13:13) 

வாக்குவாதம்‌ பண்ணுதல்‌ (அப்‌ 11:3) 

வாக்குவாதங்கள்‌ (1 கொரி 1:11) 

வார்க்கப்பட்டதும்‌ பொய்ப்போதகம்‌ பண்ணுகிறதுமான விக்கிரகம்‌ (ஆப 2:18) 
வார்க்கப்பட்ட விக்கிரகம்‌ (நாகூ 1:14) 

வார்ப்பு விக்கிரகங்கள்‌ (2 நாளா 34:4) 

வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உண்டாக்குதல்‌ (லேவி 19:4) 
வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம்‌ (நியா 18:17) 

வார்ப்பிக்கப்பட்ட எல்லா விக்கிரகங்கள்‌ (எண்‌ 33:52) 

வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டி (நெகே 9:18) 

வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியைத்‌ தங்களுக்கு உண்டாக்கி: இது 
உன்னை எகிப்திலிருந்து கொண்டுவந்த உன்‌ தெய்வம்‌ என்று சொல்லி, 
கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களைச்‌ செய்தல்‌ (நெகே 9:18) 


Page 392 of 415 


Xx KX 4 x XxX Xx XX Xx x 4 


X* XX XK XxX x % 


வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும்‌ உண்டு பண்ணுதல்‌ (நியா 17:3) 
வார்ப்பித்த ஆவி இல்லாத விக்கிரகம்‌ (எரே 10:14) 

வார்ப்பித்த பொய்யான விக்கிரகம்‌ (எரே 10:14) 

வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கிப்போதல்‌ (எரே 10:14) 


வார்த்தையிலும்‌, நடக்கையிலும்‌, அன்பிலும்‌, ஆவியிலும்‌, விசுவாசத்திலும்‌, 
கற்பிலும்‌, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிராதிருத்தல்‌ (1 தீமோ 4:12) 


வார்த்தைகளைக்‌ கேட்டும்‌ அவைகளின்படி செய்யாமற்போதல்‌ (எசே 33:32) 
வார்த்தைகளுக்கு மிகவும்‌ எதிர்த்து நிற்றல்‌ (2 தீமோ 4:15) 
வார்த்தைகளால்‌ கலக்கி, ஆத்துமாக்களைப்‌ புரட்டுதல்‌ (அப்‌ 15:24) 
வாயைப்‌ பொல்லாப்புக்குத்‌ திறத்தல்‌ (சங்‌ 50:19) 


வாதைகளைச்‌ செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தைத்‌ தூஷித்தல்‌ 
(வெளி 16:9) 


வாது (நீதி 22:10) 

வாதுப்பிரியனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 17:19) 

வாதாடூதல்‌ (யாத்‌ 17:7) 

வாதினாலாவது, வீண்பெருமையினாலாவது செய்தல்‌ (பிலி 2:3) 
வாசஸ்தலங்களிலும்‌ இருக்கிற பொல்லாங்கு (சங்‌ 55:15) 


வாசற்படியைத்‌ தாண்டி, கொடுமையினாலும்‌ வஞ்சகத்தினாலும்‌ தங்கள்‌ 
எஜமான்களின்‌ வீடுகளை நிரப்புதல்‌ (செப்‌ 1:9) 
வாருங்கள்‌, திராட்சரசத்தைக்‌ கொண்டுவருவேன்‌, மதுவைக்‌ குடிப்போம்‌, 


நாளையத்தினம்‌ இன்றையத்தினம்போலவும்‌, இதற்கு அதிகமாகவும்‌ இருக்கும்‌ 
என்று சொல்லுதல்‌ (ஏசா 56:12) 


வாலிபரின்‌ பாவம்‌ (1 சாமு 2:17) 
வாலிபரைப்‌ பட்டயத்தால்‌ கொல்லுதல்‌ (2 இரா 8:12) 


வாலிபத்திலே சயனித்து, கன்னிமையின்‌ கொங்கைகளைத்‌ தொட்டு, தங்கள்‌ 
வேசித்தனத்தை நடப்பித்தல்‌ (எசே 23:8) 


வாலவயதின்‌ பாவங்கள்‌ (யோபு 20:11) 


Page 393 of 415 


* Xx XxX KX XK XX 34 XX XxX 4 4 


Xx XX XK XX % XX XX x x 


வியாபாரத்தின்‌ மிகுதியினால்‌, கொடுமை அதிகரித்து பாவஞ்செய்தல்‌ (எசே 


28:16) 


வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தைப்‌ பார்த்தல்‌ (யாத்‌ 23:3) 


விக்கினங்கள்‌ (சங்‌ 57:1) 


விக்கி 


விக்கி 


விக்கி 


விக்கி 


விக்கி 


விக்கி 


விக்கி 





விக்கி 


ரகார 


ரகார 


ரகார 


ரகார 





ரக தேசம்‌ (எரே 50:38) 


ரகக்கோவிலிலே பந்தியிருத்தல்‌ (1 கொரி 8:10) 


ாஈதனை (1 சாமு 15:23) 
ரதனையான பொருளாசை (கொலோ 3:5) 


ரதனைக்கு விலகி ஓடாதிருத்தல்‌ (1 கொரி 10:14) 





ரதனைக்காரராய்‌ வாழ்தல்‌ (1 கொரி 5:10) 


ரகத்தை நோக்கிக்‌ கூப்பிடாதிருத்தல்‌ (ஏசா 46:7) 


ரகத்தை தோளின்மேல்‌ எடுத்து, அதைச்‌ சுமந்து, அதை அதன்‌ 


ஸ்தானத்திலே வைத்தல்‌ (ஏசா 46:7) 


விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி, விக்கிரகத்துக்குப்‌ படைக்கப்பட்ட 


தைப்‌ புசித்தல்‌ (1 கொரி 8:7) 


விக்கி 


விக்கி 


விக்கி 


விக்கி 


விக்கி 


விக்கி 


விக்கி 


விக்கி 





விக்கி 








ரகத்தோப்பு (2 இரா 13:6 

ரகத்தோப்புகள்‌ (மீகா 5:14) 

ரகங்களை உருவாக்குகிற வீணராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 44:9) 

ரகங்களை உருவாக்குகிறவர்களால்‌ இச்சிக்கப்பட்டவைகள்‌ (ஏசா 44:9) 
ரகங்களை உண்டு பண்ணுதல்‌ (ஏசா 45:16) 

ரகங்களை நாடுதல்‌ (லேவி 19:4) 

ரகங்களை நம்புதல்‌ (சங்‌ 115:8) 

ரகங்களை பண்ணுதல்‌ (சங்‌ 115:8) 


ரகங்களை அருவருக்கிறவர்கள்‌ கோவில்களைக்‌ கொள்ளையிடுதல்‌ 


(ரோம 2:22) 


விக்கிரகங்களை பெரியவனும்‌ குனிந்து பணிதல்‌ (ஏசா 2:9) 


Page 394 of 415 


x x x 4 


Xx XK XK XX x % 


விக்கிரகங்களை சிறியவனும்‌ குனிந்து பணிதல்‌ (ஏசா 2:9) 
விக்கிரகங்களையும்‌ சுரூபங்களையும்‌ உண்டாக்குதல்‌ (லேவி 26:1) 


விக்கிரகங்களையும்‌, மந்திரவாதிகளையும்‌, சன்னதக்காரர்களையும்‌, குறி 


சொல்லுகிறவர்களையும்‌ தேடூதல்‌ (ஏசா 19:3) 
விக்கிரகங்களைப்‌ பண்ணுதல்‌ (சங்‌ 135:18) 
விக்கிரகங்களோ௫ இணைந்திருத்தல்‌ (ஓசி 4:17) 


விக்கிரகங்கள்‌ (மீகா 1:7) 











விக்கிரகங்கள்‌ ஒன்றும்‌ காணாமலும்‌, ஒன்றும்‌ அறியாமலும்‌ இருக்கிறதென்று 
தங்களுக்கு வெட்கமுண்டாக அவைகளுக்குத்‌ தாங்களே சாட்சிகளாயிருத்தல்‌ 
(ஏசா 44:9) 


விக்கிரகங்களுக்கு விலகாதிருத்தல்‌ (1 யோவா 5:21) 
விக்கிரகங்களுக்கு விலகி தங்களைக்‌ காத்துக்‌ கொள்ளாதிருத்தல்‌ (1 
யோவா 5:21) 


விக்கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்டவைகளைப்‌ புசிப்பதற்குத்‌ துணிவு 
கொள்ளுதல்‌ (1 கொரி 8:10) 

விக்கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்டவைகள்‌ (1 கொரி 8:1) 
விக்கிரகங்களுக்குப்‌ படைத்த அசுசியானவைகளுக்கும்‌, வேசித்தனத்திற்கும்‌, 
நெருங்குண்டூ செத்ததிற்கும்‌, இரத்தத்திற்கும்‌ விலகாதிருத்தல்‌ (அப்‌ 15:20) 
விக்கிரகங்களுக்குப்‌ படைத்தவைகளைப்‌ புசிப்பதற்கும்‌ வேசித்தனம்‌ 
பண்ணுவதற்கும்‌ ஏதுவான இடறலை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முன்பாகப்‌ 
போடும்படி பாலாக்‌ என்பவனுக்குப்‌ போதனை செய்த பிலேயாமுடைய 


போதகத்தைக்‌ கைக்கொள்ளுதல்‌ (வெளி 2:14) 
விக்கிரகங்களுக்குப்‌ படைத்தவைகளைப்‌ புசித்தல்‌ (வெளி 2:14) 
விக்கிரகங்களால்‌ நிறைந்திருக்கிற பட்டணம்‌ (அப்‌ 17:16) 


விக்கிரகங்களாலும்‌ நிறைந்திருக்கிற தேசம்‌ (ஏசா 2:8) 








விக்கிரகச்‌ சிலைகள்‌ (லேவி 26:30) 
விபரீதம்‌ (நீதி 8:8) 


விபசாரிகளாய்‌ வாழ்தல்‌ (யாக்‌ 4:4) 


Page 395 of 415 


XxX XxX XX XX 34% XX 23% XX xX x % 


விபசாரஸ்திரீயினுடைய வழி (நீதி 30:20) 

விபசாரனுக்கும்‌ வேசிக்கும்‌ பிறந்த சந்ததியாராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 57:3) 
விபசாரக்காரரோடே கலந்திருத்தல்‌ (1 கொரி 5:9) 

விபசாரக்காரராய்‌ வாழ்தல்‌ (எபி 13:4) 

விபசாரக்காரரால்‌ நிறைந்திருக்கிற தேசம்‌ (எரே 23:10) 
விபசாரக்கள்ளராய்‌ வாழ்தல்‌ (ஓசி 7:4) 

விபசாரத்திலே கண்டுூபிடிக்கப்படுதல்‌ (யோவா 8:3) 

விபசாரத்தில்‌ கையும்‌ மெய்யுமாய்ப்‌ பிடிக்கப்படுதல்‌ (யோவா 8:4) 
விபசாரம்‌ (கொலோ 3:5) 

விபசாரம்‌ உண்டென்று பிரசித்தமாய்ச்‌ சொல்லப்படுதல்‌ (1 கொரி 5:1) 
விபசாரம்‌ பண்ணுதல்‌ (எசே 23:37) 


விபசாரம்‌ செய்யக்கூடாதென்று சொல்லுகிறவர்கள்‌ விபசாரம்‌ செய்தல்‌ (ரோம 
2:22) 


விபசாரம்‌ செய்தல்‌ (ரோம 13:9) 


விபசாரம்‌, அசுத்தம்‌, மோகம்‌, துர்‌இச்சை, விக்கிரகாராதனையான 
பொருளாசை ஆகிய இவைகளைப்‌ பூமியில்‌ உண்டு பண்ணுகிற 


அவயவங்கள்‌ (கொலோ 3:5) 
விபசாரம்பண்ணி, அந்நிய மாம்சத்தைத்‌ தொடர்தல்‌ (யூதா :7) 


விபசாரம்பண்ணி, வஞ்சகமாய்‌ நடந்து, ஒருவனும்‌ தன்‌ பொல்லாப்பை 
விட்டுத்‌ திரும்பாதபடிக்குப்‌ பொல்லாதவர்களின்‌ கைகளைத்‌ திடப்பட௫ூத்துதல்‌ 
(எரே 23:14) 


விபசாரம்பண்ணின முகாந்தரங்கள்‌ (எரே 3:8) 


விபசாரமயக்கத்தால்‌ நிறைந்தவைகளும்‌, பாவத்தை விட்டோயாதவைக 


ளுமாயிருக்கிற கண்கள்‌ (2 பேது 2:14) 
விபசாரமயக்கம்‌ (2 பேது 2:14) 


விபசாரமும்‌ பாவமுமுள்ள இந்தச்‌ சந்ததியில்‌ இயேசுவைக்‌ குறித்தும்‌ 
இயேசுவின்‌ வார்த்தைகளைக்‌ குறித்தும்‌ வெட்கப்படுதல்‌ (மாற்‌ 8:38) 


Page 396 of 415 


Xx XX 23 XX XX XX XX xX x % 


x x x x 4 


விபசாரமும்‌ துரோகிகளின்‌ கூட்டமுமாயிருத்தல்‌ (எரே 9:2) 

விபசாரரோடூம்‌ பங்கு கொள்ளுதல்‌ (சங்‌ 50:18) 

விபசாரங்கள்‌ (ஓசி 2:2) 

விபசாரங்களில்‌ கிழவியாதல்‌ (எசே 23:43) 

விபசாரஞ்செய்யாமலிருந்தும்‌ கொலை செய்தல்‌ (யாக்‌ 2:11) 
விபசாரஞ்செய்தல்‌ (யாக்‌ 2:11) 

விபசாரராய்‌ வாழ்தல்‌ (யாக்‌ 4:4) 

விரியன்‌ பாம்பின்‌ விஷம்‌ இருக்கிற உதடுகள்‌ (சங்‌ 140:3) 

விளையாட்டுப்‌ போலிருக்கும்‌ கோள்காரனுடைய வார்த்தைகள்‌ (நீதி 26:22) 
விளையாட்டுப்‌ போலிருக்கும்‌, உள்ளத்திற்குள்‌ தைக்கும்‌ கோள்காரனுடைய 
வார்த்தைகள்‌ (நீதி 18:8) 

விதவையின்‌ வஸ்திரத்தை அடகாக வாங்குதல்‌ (உபா 24:17) 

விதவையின்‌ வழக்கு ஏறாதிருத்தல்‌ (ஏசா 1:23) 

விதவைகளை வெறுமையாய்‌ அனுப்பி விடுதல்‌ (யோபு 22:9) 

விதவைகளைச்‌ சூறையாடூதல்‌ (ஏசா 10:1) 

விதவையையும்‌ பரதேசியையும்‌ கொன்று, திக்கற்ற பிள்ளைகளைக்‌ கொலை 
செய்தல்‌ (சங்‌ 94:6 

விதவையையும்‌ திக்கற்ற பிள்ளையையும்‌ ஒடுக்குதல்‌ (யாத்‌ 22:22) 
விடாய்த்தவனுக்குத்‌ தாகத்துக்குத்‌ தண்ணீர்‌ கொடாமலும்‌, பசித்தவனுக்குப்‌ 
போஜனம்‌ கொடாமலும்‌ போதல்‌ (யோபு 22:7) 


விவேகத்தின்‌ வழியை விட்டுத்‌ தப்பி நடக்கிற மனுஷனாய்‌ வாழ்ந்து, 
செத்தவர்களின்‌ கூட்டத்தில்‌ தாபரித்தல்‌ (நீதி 21:16) 


விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களாய்‌ வாழ்ந்து கர்த்தருக்குப்‌ மரியாதை 
யில்லாமல்‌ பதிலளித்தல்‌ (உபா 32:6) 


விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ (உபா 32:6) 
விரோதம்‌ (யாக்‌ 3:16) 


விரோதமாய்‌ நினைத்த பொல்லாத யோசனை (எஸ்தர்‌ 9:25) 


Page 397 of 415 


Xx XX XK KX 27% xX x % 


XX XX KX XK XX XX Xx % 


விரோதமாய்‌ நினைத்த எல்லா நினைவுகள்‌ (புல 3:61) 


விரோதமாய்‌ முறுமுறுத்தல்‌ (யாத்‌ 17:3) 


விரோதமாய்‌ அகங்கரித்துப்‌ போர்‌ செய்தல்‌ (சங்‌ 56:2) 


விரோதமாய்‌ வாயைத்‌ திறந்து, நாக்கை நீட்டுதல்‌ (ஏசா 57:4) 


விரோதமாய்‌ எழும்புகிற துன்மார்க்கராய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 92:11) 


விரோதமாய்‌ எழும்புகிற அகங்காரிகளாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 86:14) 


விரோதமாய்‌ எழும்புகிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 18:48) 


விரோதமாய்‌ எழும்புதல்‌ (சங்‌ 3:1) 





விரோதமாய்‌ எழும்பி, கொலை செய்ய நினைத்து, வீட்டை இராத்திரியிலே 


வளைந்து கொண்டு, மறுமனையாட்டியை அவமானப்படுத்துதல்‌ (நியா 20:5) 


விரோதமாய்‌ எழும்பி, கொலை செய்தல்‌ (ஆதி 4:8) 


விரோதமாய்‌ எழும்பினவர்களின்‌ வாய்மொழிகள்‌ (புல 3:62) 


விரோதமாய்க்‌ 
விரோதமாய்க்‌ 
விரோதமாய்க்‌ 
விரோதமாய்க்‌ 


விரோதமாய்க்‌ 





விரோதமாய்க்‌ 


கூட்டங்கூடி, அழியும்படி வெட்டிப்‌ போடுதல்‌ (ஆதி 34:30) 
கூட்டங்கூடி, ஓயாமல்‌ நிந்தித்தல்‌ (சங்‌ 35:15) 
கூட்டங்கூடூதல்‌ (ஏசா 54:15) 

கட்டுப்பாடு பண்ணுதல்‌ (1 இரா 15:27) 

கட்டுப்பாடு பண்ணி, கொன்றுபோடுதல்‌ (2 இரா 21:23) 


கட்டுப்பாடுபண்ணி, கர்த்தருடைய ஆலயப்பிராகாரத்தில்‌ 


ராஜாவினுடைய கற்பனையின்படி கல்லெறிந்து கொல்லுதல்‌ (2 நாளா 24:21) 


விரோதமாய்க்‌ 
விரோதமாய்க்‌ 


விரோதமாய்க்‌ 


கலகம்‌ பண்ணுதல்‌ (2 இரா 3:5) 
கலகம்‌ பண்ணிப்‌ பிரிந்து போதல்‌ (2 இரா 1:1) 


கலகம்‌ பண்ணி, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரிடத்துக்குத்‌ 


திரும்பாதபடிக்கு, தன்‌ கழுத்தை அழுத்தமாக்கி, தன்‌ இருதயத்தைக்‌ கடினப்‌ 
படுத்துதல்‌ (2 நாளா 36:13) 


விரோதமாய்க்‌ 


கலகஞ்செய்தல்‌ (எசே 17:15) 


விரோதமாய்ப்‌ பாளயமிறங்குதல்‌ (சங்‌ 53:5) 


Page 398 of 415 


XxX XX XK XX 34% XX 34% xX x % 


Xx XX xX x 4 


Xx XK XxX Xx 4 


விரோதம 
விரோதம்‌ 
விரோதம 
விரோதம 
விரோதம 
விரோதம 
விரோதம்‌ 
விரோதம்‌ 
விரோதம 
விரோதம்‌ 
விரோதம 


விரோதம 


ாய்ப்‌ பொய்களைப்‌ பிணைத்தல்‌ (சங்‌ 119:69) 

ாய்ப்‌ பொய்ச்சாட்சி சொல்லுதல்‌ (மாற்‌ 14:58) 

ாய்ப்‌ பேசுகிற சிறுபிள்ளைகளாய்‌ வாழ்தல்‌ (யோபு 19:18) 

£ய்ப்‌ பேசுதல்‌ (சங்‌ 69:12) 

ாய்ப்‌ பெருமை பாராட்டூதல்‌ (சங்‌ 55:12) 

ாய்த்‌ தங்கள்‌ வாயைத்‌ திறக்கிற பகைஞராய்‌ வாழ்தல்‌ (புல 3:46) 
£ய்ச்‌ செய்கிற சர்பபனையான யோசனை (அப்‌ 23:30) 

£ய்ச்‌ சாபம்‌ இடுதல்‌ (சங்‌ 102:8) 

£ய்ச்‌ சாட்சியிடும்‌ முகப்பார்வை (ஏசா 3:9) 

£ய்ச்‌ சாட்சியிடும்‌ அக்கிரமங்கள்‌ (எரே 14:7) 


£யிருத்தல்‌ (ஏசா 3:5) 





ரான வசைச்சொல்லையும்‌ வசனித்து, தன்னுடையதல்லாததைத்‌ 


தனக்காகச்‌ சேர்த்துக்‌ கொள்ளுதல்‌ (ஆப 2:6) 


விரோதம 
விரோதம 
விரோதம 
விரோதம 


விரோதம 


ஈக யுத்தம்‌ பண்ணுதல்‌ (எரே 1:19) 
ஈக நினைத்த எல்லா நினைவுகள்‌ (புல 3:60) 
ஈக பாளயமிறங்குதல்‌ (சங்‌ 27:3) 


£க முறுமுறுத்தல்‌ (யாத்‌ 16:2) 





ஈக ஆலோசனை செய்து, விரோதமாக உபாயங்களைச்‌ சிந்தித்தல்‌ 


(எரே 49:30) 


விரோதம 
விரோதம 
விரோதம 
விரோதம 


விரோதம்‌ 
15:10) 


விரோதம்‌ 


ஈக ஏகமாய்‌ ஆலோசனை பண்ணுதல்‌ (சங்‌ 31:13) 
ஈக ஏகமாய்க்‌ கூட்டங்கூடுதல்‌ (யோபு 16:10) 
ராகக்‌ கூலி பொருத்துதல்‌ (2 இரா 7:6 


கக்‌ கட்டுப்பாடு பண்ணுதல்‌ (ஆமோ 7:10) 





ாகக்‌ கட்டுப்பாடு பண்ணி, வெட்டிக்‌ கொன்று போடுதல்‌ (2 இரா 


கக்‌ கட்டுப்பாடு பண்ணிக்‌ கொள்ளுதல்‌ (1 சாமு 22:8) 


Page 399 of 415 


Xx XX Xx x Xx 


Xx 3 34 34 34 XX XX XX % XX XX % 


விரோதமாகக்‌ கலகம்‌ பண்ணுதல்‌ (2 இரா 24:1) 
விரோதமாகக்‌ கலகமும்‌ பண்ணுதல்‌ (2 இரா 24:20) 
விரோதமாகப்‌ பிராது பண்ணுதல்‌ (அப்‌ 25:2) 


விரோதமாகப்‌ பொய்ச்சாட்சி சொல்லுதல்‌ (மாற்‌ 14:56) 





விரோதமாகப்‌ பெரிய சேனையோடே போர்செய்யத்‌ தன்‌ வல்லமையையும்‌ 
தன்‌ ஸ்திரத்தையும்‌ எழுப்புதல்‌ (தானி 11:25) 
விரோதமாகப்‌ பொல்லாப்பை நினைத்திருத்தல்‌ (எரே 48:2) 


விரோதமாகப்‌ பெருமை பாராட்டி, நிந்தையாக என்னைக்‌ கடிந்து கொள்ள 


வேண்டும்‌ என்றிருத்தல்‌ (யோபு 19:5) 


விரோதமாகத்‌ தங்கள்‌ வாயை விரிவாய்த்‌ திறந்து, ஆ, ஆ, ஆ, ஆ எங்கள்‌ 


கண்‌ கண்டது என்று சொல்லுதல்‌ (சங்‌ 35:21) 

விரோதமாகத்‌ தங்கள்‌ வாயை விரிவாய்த்‌ திறத்தல்‌ (யோபு 16:10) 
விரோதமாகத்‌ துராலோசனை பண்னுதல்‌ (தானி 11:25) 
விரோதமாகச்‌ சுற்றிலும்‌ படையெடுத்து வருதல்‌ (சங்‌ 3:6) 
விரோதமும்‌ அவமானமும்‌ (நீதி 22:10) 

விரோதியானவன்‌ நிந்திக்கிறதற்கு இடமுண்டாக்குதல்‌ (1 தீமோ 5:14) 
விரோதிக்கும்‌ சத்துருக்களாய்‌ வாழ்தல்‌ (எஸ்தர்‌ 8:12) 
விரோதிக்கச்‌ சமயம்‌ தேடுதல்‌ (2 இரா 5:7) 

விரோதித்தல்‌ (லூக்‌ 21:15) 

விரோதங்களை எழுப்பும்‌ பகை (நீதி 10:12) 

விரோதங்கள்‌ (கலா 5:20) 

விரோதஞ்செய்ய யோசித்த யோசனை (எஸ்தர்‌ 8:3) 
விரோதஞ்செய்கிறவர்களாய்‌ வாழ்தல்‌ (1 கொரி 16:9) 
விழுந்தவர்களாயிருத்தல்‌ (ரோம 11:22) 

விழுதலுக்கு முன்னான மனமேட்டிமை (நீதி 16:18) 


விழும்படி தள்ளுதல்‌ (சங்‌ 118:13) 


Page 400 of 415 


Xx XX XK KX XX XX xX x % 


Xx xX x 4 


விழும்படிக்கு, பொல்லாப்பைத்‌ தேடிக்கொள்ளுதல்‌ (2 இரா 14:10) 
விழுங்கப்பார்த்து நிந்தித்தல்‌ (சங்‌ 57:3) 

விழுங்கப்பார்த்து, நாள்தோறும்‌ போர்செய்து ஒடுக்குதல்‌ (சங்‌ 56:1) 
விசனமாயிருந்த வார்த்தை (1 சாமு 18:8) 

விசாரிக்குமுன்‌ நிருணயம்‌ பண்ணுதல்‌ (1 தீமோ 5:21) 
விசாரமில்லாமல்‌ வாழ்தல்‌ (ஏசா 47:8) 

விசுவாச துரோகம்‌ (2 தெச 2:3) 

விசுவாச விஷயத்தில்‌ பரீட்சைக்கு நிற்காதிருத்தல்‌ (2 தீமோ 3:8) 


விசுவாசத்தை மறுதலித்தவனும்‌, அவிசுவாசியிலும்‌ கெட்டவனுமாயிருத்தல்‌ (1 
தீமோ 5:8) 

விசுவாசத்தை விட்டூ வழுவுதல்‌ (1 தீமோ 6:10) 

விசுவாசத்தினாலே நீதிப்பிரமாணத்தைத்‌ தேடாமல்‌, நியாயப்பிரமாணத்தின்‌ 
கிரியைகளினாலே தேடூதல்‌ (ரோம 9:32) 


விசுவாசத்தினால்‌ விளங்கும்‌ தெய்வீக பக்திவிருத்திக்கு ஏதுவாயிராமல்‌ 
தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகள்‌ (1 தீமோ 1:3) 


விசுவாசத்தினால்‌ விளங்கும்‌ தெய்வீக பக்திவிருத்திக்கு ஏதுவாயிராமல்‌ 
தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற முடிவில்லாத வம்சவரலாறுகள்‌ (1 தீமோ 
1:3) 


விசுவாசத்தினால்‌ விளங்கும்‌ தெய்வீக பக்திவிருத்திக்கு ஏதுவாயிராமல்‌ 
தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும்‌ முடிவில்லாத வம்ச 
வரலாறுகளையும்‌ கவனித்தல்‌ (1 தீமோ 1:3) 


விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகைதேடி, எதிர்த்து நிற்றல்‌ (அப்‌ 13:8) 
விசுவாசமில்லாமல்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்டல்‌ (எபி 4:2) 
விசுவாசியாதிருத்தல்‌ (ஏசா 7:9) 


விசுவாசியாதவர்கள்‌ சகோதரருக்கு விரோதமாகப்‌ புறஜாதியாருடைய மனதை 
எழுப்பிவிட்டு, பகையுண்டாக்குதல்‌ (அப்‌ 14:2) 


விசுவாசியாமற்போதல்‌ (ரோம 3:3) 


விசுவாசியாமலிருத்தல்‌ (யோவா 6:64) 


Page 401 of 415 


Xx KX 4 Xx Xx Xx xX x 4 Xx xX x 4 


Xx x x 4 


விசுவாசிக்கும்படியாகப்‌ பின்பாகிலும்‌ மனஸ்தாபப்படாதிருத்தல்‌ (மத்‌ 21:32) 
விசுவாசிக்கமாட்டாமல்‌ போதல்‌ (யோவா 12:39) 


விசுவாசிகளும்‌ சத்தியத்தை அறிந்தவர்களும்‌ ஸ்தோத்திரத்தோடே 
அநுபவிக்கும்படி தேவன்‌ படைத்த போஜனபதார்த்தங்களை விலக்கவும்‌ 
வேண்டுமென்று கட்டளையிடுகிற பொய்யராய்‌ வாழ்தல்‌ (1 தீமோ 4:3) 


விவாகமஞ்சம்‌ அசுசிப்படுதல்‌ (எபி 13:4) 
விவாதத்தில்‌ நுழையும்‌ மூடனுடைய உதடுகள்‌ (நீதி 18:6) 
விவாதம்‌ (நீதி 17:14) 


விருத்தசேதனமில்லாத இருதயம்‌ (இரட்சிப்பின்‌ அனுபவமற்ற இருதயம்‌) (எசே 
44:9) 


விருத்தசேதனமில்லாத செவி (எரே 6:10) 
விருத்தசேதனமில்லாதவனாய்‌ (இரட்சிப்பு இல்லாமல்‌) வாழ்தல்‌ (ஏசா 52:1) 


விருதாவேலையைச்‌ செய்கிற துன்மார்க்கனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 11:18) 





விரும்புகிற நன்மையைச்‌ செய்யாமல்‌, விரும்பாத தீமையையே செய்தல்‌ 
(ரோம 7:19) 


விரும்புகிறதைச்‌ செய்யாமல்‌, வெறுக்கிறதையே செய்தல்‌ (ரோம 7:15) 
விரும்பாததை தான்‌ செய்தல்‌ (ரோம 7:20) 

விரும்பியும்‌ ஒன்றும்‌ பெறாத சோம்பேறியுடைய ஆத்துமா (நீதி 13:4) 
விரல்‌ நீட்டுதல்‌ (ஏசா 58:9) 


வில்லை வளைத்து, செம்மையான இருதயத்தார்மேல்‌ அந்தகாரத்தில்‌ 
எய்யும்படி தங்கள்‌ அம்புகளை நாணிலே தொடுத்தல்‌ (சங்‌ 11:2) 


வில்லுகளால்‌ இளைஞரைச்‌ சிதைத்து விடுதல்‌ (ஏசா 13:18) 
விலகி வேசிகளோடே கூடப்போய்த்‌ தாசிகளோடே பலியிடுதல்‌ (ஓசி 4:14) 
விண்ணப்பம்‌ பண்ணாமலிருத்தல்‌ (யாக்‌ 4:2) 


விண்ணப்பம்‌ செய்யாதிருக்கிற, கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌ (1 சாமு 
12:23) 


வீம்பு (சங்‌ 5:5) 


Page 402 of 415 


Xx KX 3 4 x Xx 


Xx XX XK XX KX 34 XX XX % 


வீம்பு பேசுதல்‌ (சங்‌ 75:4) 

வீம்புக்காரர்‌ மேல்‌ பொறாமை கொள்ளுதல்‌ (சங்‌ 73:3) 
வீம்புக்காரராய்‌ வாழ்தல்‌ (2 தீமோ 3:2) 

வீம்புகளில்‌ மேன்மை பாராட்டூதல்‌ (யாக்‌ 4:16) 
வீம்புவார்த்தைகள்‌ (யோபு 11:3) 


வீட்டில்‌ பெரிதும்‌ சிறிதுமான பலவித படிகளையும்‌ வைத்திருத்தல்‌ (உபா 
25:14) 


வீடுகள்தோறும்‌ நுழைந்து, புருஷரையும்‌ ஸ்திரீகளையும்‌ இழுத்துக்கொண்டு 
போய்‌, காவலில்‌ போடூவித்து, சபையைப்‌ பாழாக்கிக்‌ கொண்டிருத்தல்‌ (அப்‌ 
8:3) 


வீடுகளின்மேல்‌ வானசேனையைப்‌ பணிதல்‌ (செப்‌ 1:5) 


வீடுகளில்‌ இருக்கிற சிறுமையானவனிடத்தில்‌ கொள்ளையிட்ட பொருள்‌ (ஏசா 
3:14) 


வீடுகளில்‌ நுழைந்து, பெண்பிள்ளைகளை வசப்படுத்திக்‌ கொள்ளுதல்‌ (2 
தீமோ 3:7) 


வீடுகளில்‌ ஏபோத்தும்‌ சுரூபங்களும்‌ வெட்டப்பட்ட விக்கிரகமும்‌ வார்ப்பிக்கப்‌ 
பட்ட விக்கிரகமும்‌ இருத்தல்‌ (நியா 18:14) 


வீண்‌ காரியத்தில்‌ மகிழுதல்‌ (ஆமோ 6:13) 

வீண்‌ காரியம்‌ (ஆமோ 6:13) 

வீண்‌ காணிக்கைகளைக்‌ கொண்டு வருதல்‌ (ஏசா 1:13) 

வீண்‌ புகழ்ச்சியை விரும்புதல்‌ (கலா 5:26) 

வீண்‌ பழி சொல்லுதல்‌ (2 சாமு 19:27) 

வீண்‌ மாயைகளைப்‌ பற்றிக்‌ கொள்ளுதல்‌ (சங்‌ 31:6) 

வீண்‌ அலுவல்‌ (2 தெச 3:11) 

வீண்‌ பேச்சுக்காரராய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 1:10) 

வீண்‌ பெருமை கொள்ளும்படி செய்கிற தீர்க்கதரிசிகள்‌ (எரே 23:16) 


வீண்‌ பெருமையும்‌ வஞ்சகமுமுள்ள தீர்க்கதரிசிகளாய்‌ வாழ்தல்‌ (செப்‌ 3:4) 


Page 403 of 415 


XxX XxX KX 34 xX x XxX 


Xx x x 4 


xX XX XK XX XX XX Xx % 


வீண்‌ சிந்தனைகளை வெறுக்காதிருத்தல்‌ (சங்‌ 119:113) 
வீண்‌ வார்த்தை (யோபு 35:13) 

வீண்‌ வார்த்தைகள்‌ (எபே 5:6 

வீண்‌ வார்த்தைகளுக்கு செவிகொடுத்தல்‌ (யாத்‌ 5:9) 
வீண்‌ வார்த்தைகளினாலே மோசம்போக்குதல்‌ (எபே 5:6) 
வீணாய்‌ சத்துருக்களாதல்‌ (சங்‌ 35:19) 


வீணாய்த்‌ தம்முடைய வாயைத்‌ திறந்து, அறிவில்லாமல்‌ வார்த்தைகளை 


மிகுதியாய்‌ வசனித்தல்‌ (யோபு 35:16) 

வீணாயிருக்கிற ஞானிகளுடைய சிந்தனைகள்‌ (1கொரி 3:20) 
வீணான அழகு (நீதி 31:30) 

வீணான விக்கிரகங்கள்‌ (1 இரா 16:12) 


வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்குக்‌ 
கோபமுண்டாக்கிச்‌ செய்ததும்‌ இஸ்ரவேலைச்‌ செய்யப்‌ பண்ணினதுமான 


எல்லா பாவங்கள்‌ (1 இரா 16:12) 


வீணானதைச்‌ சொல்லி, வியர்த்தமாகத்‌ தேற்றரவு பண்ணுகிற சொப்பனக்கார 
ராய்‌ வாழ்கல்‌ (சக 10:2) 


வீணானவைகளுக்காகத்‌ தங்கள்‌ மகிமையை மாற்றிய, கர்த்தருடைய 


ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ (எரே 2:11) 

வீணாக சத்துருக்களாகி சங்கரிக்க வேண்டுமென்றிருத்தல்‌ (சங்‌ 69:4) 
வீணரைப்‌ பின்பற்றுகிற மதியற்றவன்‌ (நீதி 12:11) 

வீணரைப்‌ பின்பற்றி வறுமையால்‌ நிறைந்திருத்தல்‌ (நீதி 28:19) 
வீணரோடே உட்காருதல்‌ (சங்‌ 26:4) 

வீணரும்‌ போக்கிரிகளுமான மனுஷராய்‌ வாழ்தல்‌ (நியா 9:4) 

வெகு தீமை செய்தல்‌ (2 தீமோ 4:14) 

வெகுவான ஸ்தம்பன வித்தைகள்‌ (ஏசா 47:9) 

வெட்டி, மணலிலே புதைத்துப்‌ போடுதல்‌ (யாத்‌ 2:12) 


வெட்டிக்‌ கொன்று போடுதல்‌ (2 இரா 15:14) 


Page 404 of 415 


Xx XX 23 XX XX XX XX xX x x 


வெட்கக்கேடும்‌ முறைகேடூுமான வேசித்தனத்தின்‌ நிர்வாணம்‌ (எசே 23:29) 
வெட்கமான அந்தரங்க காரியங்கள்‌ (2 கொரி 4:2) 

வெட்கமாகத்‌ தோன்றுகிற காரியங்கள்‌ (ரோம 6:21) 

வெட்கமும்‌ இலச்சையும்‌ உண்டாக்குதல்‌ (நீதி 13:5) 

வெட்கங்கெட்ட வேசியின்‌ கிரியைகள்‌ (எசே 16:30) 

வெட்டு விக்கிரகங்கள்‌ (2 நாளா 34:4) 

வெட்டுகிறவனுக்கு விரோதமாய்‌ மேன்மை பாராட்டுகிற கோடரி (ஏசா 10:15) 
வெட்டப்பட்ட விக்கிரகம்‌ (நியா 18:17) 

வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தை உண்டு பண்ணுதல்‌ (நியா 17:3) 

வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும்‌ வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும்‌ 
வீட்டில்‌ வைத்தல்‌ (நியா 17:4) 

வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருத்தல்‌ (மத்‌ 23:27) 
வெள்ளியும்‌ பொன்னும்‌, மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிற அஞ்ஞானி 
களுடைய விக்கிரகங்கள்‌ (சங்‌ 135:15) 

வெள்ளிப்‌ பூச்சு பூசிய ஓட்டைப்‌ போலிருக்கும்‌ நேச அனலைக்‌ காண்பிக்கிற 
உதடுகளோடு கூடிய தீயநெஞ்சம்‌ (நீதி 26:23) 

வெள்ளியையாகிலும்‌ பொன்னையாகிலும்‌ திருடிக்கொண்டு போதல்‌ (ஆதி 
44:8) 


வெளியிலே மேடுகளின்மேல்‌ பண்ணின வேசித்தனத்தின்‌ முறைகேடுகளாகிய 
அருவருப்புகள்‌ (எரே 13:27) 


வெளியிலே சிங்கம்‌, வீதியிலே கொலையுண்பேன்‌ என்று சொல்லுகிற 
சோம்பேறியாக வாழ்தல்‌ (நீதி 22:13) 


வெளியிலும்‌ வீதியிலும்‌ சந்துகள்தோறும்‌ பதிவிருக்கிற பரஸ்திரீயாய்‌ 
வாழ்தல்‌ (நீதி 7:12) 

வெளியரங்கமாயிருந்து, நியாயத்தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளுகிற பாவங்கள்‌ (1 
தீமோ 5:24) 


வெளியரங்கமாயிருக்கின்ற மாம்சத்தின்‌ கிரியைகள்‌ (கலா 5:19) 


வெளிப்படும்‌ மதிகேடூ (2 தீமோ 3:9) 


Page 405 of 415 


Xx XX Xx x Xx 


* 


Xx xX KX XK XX XX XX XX XX 4 4 4 4 


வெளித்தோற்றத்தின்படி பார்த்தல்‌ (2 கொரி 10:7) 
வெளியே கொள்ளையிடூகிற பறிகாரரின்‌ கூட்டத்தாராய்‌ வாழ்தல்‌ (ஓசி 7:1) 
வெளிவேஷத்தில்‌ மேன்மை பாராட்டுதல்‌ (2 கொரி 5:12) 


வெளிச்சத்தை அறியாமல்‌ வாழ்தல்‌ (யோபு 24:16) 





வெளிச்சத்துக்கு விரோதமாய்‌ நடக்கிறவர்களின்‌ கூட்டத்தாராய்‌ வாழ்தல்‌ 
(யோபு 24:13) 


வெறுப்பாய்நடத்தி,  பிரயாசத்தின்‌ பலனையெல்லாம்‌ எடுத்துக்கொண்டு, 


அம்மணமும்‌ நிர்வாணமுமாக்கிவிடுதல்‌ (எசே 23:29) 
வெறும்‌ வார்த்தைகள்‌ பேசுதல்‌ (நீதி 19:7) 

வெறி (ரோம 13:13) 

வெறியராய்‌ வாழ்தல்‌ (யோவே 1:5) 

வெறிக்கப்‌ பண்ணுதல்‌ (2 சாமு 11:13) 

வெறிகள்‌ (கலா 5:21) 

வெறித்திருக்கிறாள்‌ என்று நினைத்தல்‌ (1சாமு 1:13) 
வெறித்திருத்தல்‌ (1 சாமு 1:14) 

வெறித்தவனைப்போல தேசம்‌ தள்ளாடூதல்‌ (ஏசா 24:20) 
வெறிகொள்ளுதல்‌ (1 பேது 4:3) 

வெறிகொள்ளச்‌ செய்தல்‌ (எரே 48:26) 

வெறிகொண்டு ஒளித்துக்‌ கொள்ளுதல்‌ (நாகூ 3:11) 
வெண்கலமும்‌ இரும்புமானவர்களாயிருத்தல்‌ (எரே 6:28) 


வெண்ணெயைப்போல மெதுவானவைகளான துன்மார்க்கரின்‌ வாயின்‌ 


சொற்கள்‌ (சங்‌ 55:21) 


வேலைக்காரனானாலும்‌, வேலைக்காரியானாலும்‌, வழக்காடும்போது, 


அவர்கள்‌ நியாயத்தை அசட்டை பண்ணுதல்‌ (யோபு 31:13) 
வேலைசெய்ய மனதில்லாதிருத்தல்‌ (2 தெச 3:10) 
வேலைசெய்த நாளில்தானே, பொழுதுபோகுமுன்னே, கூலியை கொடாதி 


ருத்தல்‌ (உபா 24:15) 


Page 406 of 415 


Xx XX Xx x Xx 


வேதப்பிரமாணத்தை விட்டு விலகி துன்மார்க்கரைப்‌ புகழுதல்‌ (நீதி 28:4) 
வேதப்புரட்டனாய்‌ வாழ்தல்‌ (தீத்‌ 3:10) 

வேதபாரகரின்‌ கள்ள எழுத்தாணி (எரே 8:8) 

வேதனை உண்டாக்கும்‌ வழி (சங்‌ 139:24) 


வேதத்தை அறியாதவர்களாகிய சபிக்கப்பட்ட ஜனங்களாய்‌ வாழ்தல்‌ 
(யோவா 7:49) 


வேதத்தையும்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ தம்முடைய ஆவியின்‌ மூலமாய்‌ 
முந்தின தீர்க்கதரிசிகளைக்கொண்டு சொல்லியனுப்பின வார்த்தைகளையும்‌ 
கேளாதபடிக்குத்‌ தங்கள்‌ இருதயத்தை வைரமாக்குதல்‌ (சக 7:12) 


வேதத்தைக்‌ கேளாதபடி தன்‌ செவியை விலக்குகிறவனுடைய அருவருப்பான 
ஜெபம்‌ (நீதி 28:9) 

வேதத்தைப்‌ போதிக்கிறவர்கள்‌ கர்த்தரை அறியாமலுமிருத்தல்‌ (எரே 2:8) 
வேதவாக்கியங்களையும்‌, தேவனுடைய வல்லமையையும்‌ அறியாதிருத்தல்‌ 
(மாற்‌ 12:24) 


வேதவாக்கியங்களையும்‌, தேவனுடைய வல்லமையையும்‌ அறியாமல்‌ 


தப்பான எண்ணங்கொள்ளுதல்‌ (மத்‌ 22:29) 

வேதவாக்கியங்களைப்‌ புரட்டூதல்‌ (2 பேது 3:16) 

வேறே தேவர்களைச்‌ சேவிக்கும்படி, கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம்‌ 
(யோசுவா 24:16) 

வேறே தேவர்களைச்‌ சேவித்தல்‌ (யோசுவா 24:2) 

வேறே தேவர்கள்‌ (யாத்‌ 20:3) 


வேறே தேவர்களின்‌ நாமத்தினாலே பேசும்‌ தீர்க்கதரிசியாய்‌ வாழ்தல்‌ (உபா 
18:20) 


வேறே தேவர்களிடத்தில்‌ திரும்பிப்போய்ச்‌ செய்த சகல தீமைகள்‌ (உபா 
31:18) 


வேறொருவனுடைய காரியத்தில்‌ உண்மையுள்ளவர்களாயிராதிருத்தல்‌ (லூக்‌ 
16:12) 


வேசி (1 இரா 3:16) 


Page 407 of 415 


Xx x x 4 


Xx x x x 4 


வேசியாய்‌ வாழ்தல்‌ (நீதி 6:26) 
வேசியாய்ப்போன உண்மையுள்ள நகரம்‌ (ஏசா 1:21) 


வேசியாயிருத்தல்‌ (உபா 23:17) 





வேசியின்‌ ஆடையாபரணந்தரித்த தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீயாய்‌ வாழ்தல்‌ 
(நீதி 7:10) 


வேசிக்கள்ளனாய்‌ வாழ்தல்‌ (எபி 12:16) 


வேசிகளோடே தொந்திப்பானவனாய்‌ வாழ்ந்து ஆஸ்தியை அழித்தல்‌ (நீதி 
29:3) 


வேசிகளுக்கும்‌ பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும்‌ தாய்‌ என்னும்‌ நாமம்‌ 
(வெளி 17:5) 


வேசிகளுக்கும்‌ பணையங்கொடுத்தல்‌ (எசே 16:33) 
வேசிகளிடத்தில்‌ ஆஸ்தியை அழித்துப்‌ போடுதல்‌ (லூக்‌ 15:30) 
வேசிப்பணையத்தினால்‌ சேர்க்கப்பட்டவை (மீகா 1:7) 
வேசிப்பணையம்‌ (மீகா 1:7) 


வேசிப்பணயத்தையும்‌, நாயின்‌ கிரயத்தையும்‌ எந்தப்‌ பொருத்தனை 
யினாலாகிலும்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ ஆலயத்திலே கொண்டு வருதல்‌ 
(உபா 23:18) 


வேசியையாகிலும்‌ கற்புக்குலைந்தவளையாகிலும்‌ விவாகம்‌ பண்ணுதல்‌ 
(லேவி 21:7) 


வேசியைப்போல இராமல்‌, தன்‌ புருஷனுக்குப்‌ பதிலாக அந்நியரைச்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளுகிற விபசார ஸ்திரீயைப்போல இருத்தல்‌ (எசே 16:31,32) 


வேசியைப்போல நடத்துதல்‌ (ஆதி 34:31) 
வேசித்தன முகாந்தரம்‌ (மத்‌ 5:32) 


வேசித்தனத்தின்‌ உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும்‌ குடித்தல்‌ (வெளி 
18:3) 


வேசித்தனத்தின்‌ அசுத்தம்‌ பாய்தல்‌ (எசே 16:36) 
வேசித்தனத்தினால்‌ பிறத்தல்‌ (யோவா 8:41) 


வேசித்தனத்திற்கு விலகியோடாதிருத்தல்‌ (1 கொரி 6:18) 


Page 408 of 415 


Xx KX XK xX x 4 


Xx XxX KX XX XX XK 4 4 4 


Xx x x 4 


வேசித்தனம்‌ (எபே 5:3) 

வேசித்தனம்‌ பண்ண பின்செல்லுதல்‌ (எசே 16:34) 

வேசித்தனம்‌ பண்ணத்‌ தொடங்குதல்‌ (எண்‌ 25:1) 

வேசித்தனம்‌ பண்ணுதல்‌ (ஓசி 3:3) 

வேசித்தனம்‌ பண்ணியும்‌ திருப்தியடையாதிருத்தல்‌ (எசே 16:28) 


வேசித்தனம்‌ பண்ணுவதற்கும்‌ ஏதுவான இடறலை முன்பாகப்‌ போடுதல்‌ 
(வெளி 2:14) 


வேசித்தனமாகிய மதுவால்‌ பூமியின்‌ குடிகளும்‌ வெறிகொண்டிருத்தல்‌ (வெளி 
17:1) 


வேசித்தனமும்‌, விபசாரமும்‌ செய்தல்‌ (ஓசி 4:13) 


வேசித்தனஞ்‌ செய்து தன்‌ சுயசரீரத்திற்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தல்‌ (1 
கொரி 6:18) 


வேசித்தனங்கள்‌ (ஓசி 2:2) 

வேசித்தனஞ்செய்தல்‌ (மத்‌ 19:9) 

வேசிமார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப விருப்பமில்லாதிருத்தல்‌ (வெளி 2:21) 
வேசிமார்க்கத்துக்கு விலகாதிருத்தல்‌ (1 தெச 4:3) 

வேசிமார்க்கத்தாராய்‌ வாழ்தல்‌ (1 கொரி 6:9) 

வேசிமார்க்கம்‌ (வெளி 2:21) 

வேசியோடு இசைந்திருத்தல்‌ (1 கொரி 6:16) 

வேவு (ஆதி 42:30) 


வேரறுப்புண்டு போகும்படித்‌ தங்கள்‌ வெள்ளியினாலும்‌ தங்கள்‌ பொன்னி 
னாலும்‌ தங்களுக்கு விக்கிரகங்களைச்‌ செய்வித்தல்‌ (ஓசி 8:4) 


வேற்றுமையான உபதேசங்களையும்‌ போதித்தல்‌ (1 தீமோ 1:3) 
வேற்றுமையான உபதேசங்கள்‌ (1 தீமோ 1:3) 


வேறுவிதமாய்‌ நடத்தல்‌ (பிலி 3:18) 





வேறுவிதமாய்ச்‌ சிந்தித்தல்‌ (கலா 5:10) 


Page 409 of 415 


Xx XxX KX 4 x XxX Xx XX Xx x 4 


Xx XxX XxX x 4 


Xx x x 4 


வையப்படூம்போது பதில்‌ வைதல்‌ (1 பேது 2:23) 
வைதல்‌ (1 கொரி 4:12) 

வைராக்கியம்‌ (யாக்‌ 3:16) 

வைராக்கியங்கள்‌ (கலா 5:20) 


வைராக்கியங்கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களைச்‌ சேர்த்துக்‌ 


கொண்டு கூட்டங்கூடி, பட்டணத்தில்‌ அமளியுண்டாக்குதல்‌ (அப்‌ 17:5) 
ஜனப்புத்திரர்மேல்‌ பொறாமை கொள்ளுதல்‌ (லேவி 19:18) 

ஜனத்தை உபத்திரவப்படுத்துதல்‌ (யாத்‌ 3:7) 

ஜனத்தை நடத்துகிற எத்தராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 9:16) 

ஜனத்தை ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்தல்‌ (ஏசா 50:9) 

ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 28:14) 

ஜனத்தை நோக்கி: நாங்கள்‌ கடந்து போகும்படிக்குக்‌ குனியென்று சொல்லி, 
முதுகைத்‌ தரையும்‌ வீதியுமாக்கும்படி, சஞ்சலப்படூத்துதல்‌ (ஏசா 51:23) 
ஜனத்தை வேதனைப்படுத்துதல்‌ (யாத்‌ 3:7) 

ஜனத்தை விழுங்குதல்‌ (ஏசா 49:19) 

ஜனத்தை ஒடுக்குதல்‌ (ஏசா 49:26) 

ஜனத்தைப்‌ பொய்யை நம்பும்படிச்‌ செய்தல்‌ (எரே 28:15) 

ஜனத்தின்‌ கண்களுக்கு முன்பாக கர்த்தரைப்‌ பரிசுத்தம்‌ பண்ணவேண்டிய 
கர்த்தரின்‌ கட்டளையை மீறுதல்‌ (எண்‌ 27:14) 


ஜனத்தின்‌ பாவங்கள்‌ (எபி 2:17) 


ஜனத்தின்‌ கைகளைத்‌ தளரப்பண்ணி, கட்டாதபடிக்கு அவர்களைச்‌ 


சங்கடப்படுத்துதல்‌ (எஸ்றா 4:4) 

ஜனத்தின்‌ அக்கிரமம்‌ (ஏசா 33:24) 

ஜனத்தின்‌ அதிபதியைச்‌ சபித்தல்‌ (யாத்‌ 22:28) 

ஜனத்தில்‌ ஈனமானவர்களை மேடைகளின்‌ ஆசாரியராக்குதல்‌ (1 இரா 13:33) 


ஜனத்தில்‌ மிருககுணமுள்ளவர்களாய்‌ வாழ்தல்‌ (சங்‌ 94:8) 


Page 410 of 415 


Xx x x XxX 


ஜனத்தோடூ வழக்காடுதல்‌ (ஏசா 49:25) 
ஜனங்களை கலக்குதல்‌ (கலா 5:10) 
ஜனங்களை வஞ்சனையாய்‌ நடப்பித்து, நம்முடைய பிதாக்களின்‌ குழந்தை 


கள்‌ உயிரோடிராதபடிக்கு அவர்கள்‌ அவைகளை வெளியே போட்டு விடும்படி 
செய்து, அவர்களை உபத்திரவப்படுத்துதல்‌ (அப்‌ 7:19) 


ஜனங்களை வஞ்சித்தல்‌ (யோவா 7:12) 

ஜனங்களைக்‌ கிளப்பி விடுதல்‌ (அப்‌ 17:13) 

ஜனங்களைப்‌ பயப்படுத்தி, கலங்கப்‌ பண்ணுதல்‌ (2 நாளா 32:18) 

ஜனங்கள்‌ கூடிவருகிற வழக்கத்தின்படி (ஆலயத்துக்கு) வந்து, முன்பாக 


கர்த்தருடைய ஜனங்கள்போல்‌ உட்கார்ந்து, வார்த்தைகளைக்‌ கேட்டாலும்‌ 
அவர்கள்‌ அவைகளின்படி செய்யாமற்போதல்‌ (எசே 33:31) 

ஜனங்கள்‌ ஊழியரின்‌ ஆவியை விசனப்படுத்தினதினாலே, தன்‌ உதடு 
களினால்‌ பதறிப்‌ பேசுதல்‌ (சங்‌ 106:33) 

ஜனங்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ மனுஷராலே போதிக்கப்பட்ட 
கற்பனையாயிருத்தல்‌ (ஏசா 29:13) 

ஜனங்கள்‌ கர்த்தருடைய சந்நிதியிலே நித்தம்‌ கர்த்தருக்குக்‌ கோபமுண்‌ 
டாக்கி, தோட்டங்களிலே பலியிட்டு, செங்கற்களின்மேல்‌ தூபங்காட்டி, 
பிரேதக்குழிகளண்டையில்‌ உட்கார்ந்து, பாழான ஸ்தலங்களில்‌ இராத்தங்கி, 
பன்றியிறைச்சியைத்‌ தின்று, தங்கள்‌ பாத்திரங்களில்‌ அருவருப்பானவை 
களின்‌ ஆணத்தை வைத்திருந்து: நீ உன்மட்டிலிரு, என்‌ சமீபத்தில்‌ வராதே, 
உன்னைப்‌ பார்க்கிலும்‌ நான்‌ பரிசுத்தன்‌ என்று சொல்லுதல்‌ (ஏசா 65:3,4,5) 
ஜனங்கள்‌ குற்றத்திற்கு உட்படத்தக்கதாகப்‌ பாவஞ்செய்தல்‌ (லேவி 4:3) 
ஜனங்கள்‌ புசிக்கவும்‌ குடிக்கவும்‌ உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள்‌ 
என்று எழுதியிருக்கிறபடி, அவர்களில்‌ சிலர்‌ விக்கிரகாராதனைக்காரர்‌ ஆனது 
போல்‌ ஆதல்‌ (1 கொரி 10:7) 

ஜனங்கள்‌ தங்களை  அடிக்கிறவரிடத்தில்‌ திரும்பாமலும்‌, சேனைகளின்‌ 
கர்த்தரைத்‌ தேடாமலும்‌ இருத்தல்‌ (ஏசா 9:13) 

ஜனங்கள்‌ தங்களைக்‌ கெடுத்துக்‌ கொள்ளுதல்‌ (யாத்‌ 32:7) 


ஜனங்கள்‌ தெரிந்துகொண்ட தோப்புகள்‌ (ஏசா 1:29) 


Page 411 of 415 


Xx KX 3 4 x 4 


34 x x x XxX 


Xx XX KX XX XxX x 4 


ஜனங்கள்‌ விரும்பின கர்வாலி மரங்கள்‌ (ஏசா 1:29) 

ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும்‌ கோள்சொல்லித்‌ திரிதல்‌ (லேவி 19:16) 
ஜனங்களுடைய நினைவுகள்‌ (சங்‌ 33:10) 

ஜனங்களுடைய பாவங்கள்‌ (எபி 7:27) 

ஜனங்களின்‌ நிந்தை (எசே 36:15) 

ஜனங்களின்‌ கண்களுக்கு முன்பாக கர்த்தரைப்‌ பரிசுத்தம்‌ பண்ணும்படி, 
கர்த்தரை விசுவாசியாமற்போதல்‌ (எண்‌ 20:12) 

ஜனங்களின்‌ பாவம்‌ (உபா 9:28) 

ஜனங்களின்‌ முரட்டாட்டம்‌ (உபா 9:28) 

ஜனங்களின்‌ வீணாயிருக்கிற வழிபாடுகள்‌ (எரே 10:3) 


ஜாதிகள்‌ தங்கள்‌ தேவர்களைச்‌ சேவித்தபடி நானும்‌ சேவிப்பேன்‌ என்று 
சொல்லி அவர்களுடைய தேவர்களைக்குறித்துக்‌ கேட்டு விசாரித்தல்‌ (உபா 
12:30) 


ஜாதிகள்‌ கொந்தளித்து, ஜனங்கள்‌ விருதாக்காரியத்தைச்‌ சிந்தித்தல்‌ (சங்‌ 
2:1) 


ஜாதிகள்‌ வெட்டின குழி (சங்‌ 9:15) 

ஜாதிகளுடைய ஆகாமியம்‌ (உபா 9:4) 

ஜாதிகளுடைய தேவர்கள்‌ (2 இரா 18:33) 

ஜாதிகளின்‌ ஆலோசனை (சங்‌ 33:10) 

ஜாதிகளின்‌ தேவர்களைச்‌ சேவிக்கப்‌ போதல்‌ (உபா 29:18) 
ஜாதிகளின்மேல்‌ தன்னை உயர்த்துதல்‌ (எசே 29:15) 


ஜாதிலிங்கத்தால்‌ சித்திரந்தீர்ந்த கல்தேயரின்‌ புருஷ சுரூபங்களைக்‌ 
காணுதல்‌ (எசே 23:14) 


ஜீவன்‌ உண்டாகும்படி இயேசுவிடத்தில்‌ வர மனதில்லாதிருத்தல்‌ (யோவா 
5:40) 


ஜீவனுக்குச்‌ சாபத்தைக்‌ கொடுக்கும்படி விரும்பி, வாயினால்‌ பாவஞ்செய்ய 
இடங்கொடுத்தல்‌ (யோபு 31:30) 


Page 412 of 415 


Xx XX XxX x Xx 


ஜீவனத்தின்‌ பெருமை (1 யோவா 2:16 


ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே பராக்கிரமசாலிகளுக்குக்‌ கெடியுண்டாக்‌ 
குதல்‌ (எசே 32:27) 


ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கெடியுண்டாக்குதல்‌ (எசே 32:24) 


ஜீவனுள்ள தண்ணீரின்‌ ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகிப்‌ போதல்‌ (எரே 
17:13) 


ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தல்‌ (1 சாமு 17:26) 
ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொன்ன வார்த்தைகள்‌ (ஏசா 37:4) 


ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்குச்‌ சொல்லியனுப்பின வார்த்தைகள்‌ (2 
இரா 19:16) 

ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான  அவிசுவாசமுள்ள 
பொல்லாத இருதயம்‌ (எபி 3:12) 


ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியஞ்செய்வதற்கு, விக்கிரகங்களை 
விட்டுத்‌ தேவனிடத்திற்கு மனந்திரும்பாதிருத்தல்‌ (1 தெச 1:9) 
ஜீவாதிபதியைக்‌ கொலை செய்தல்‌ (அப்‌ 3:15) 

ஜீவத்தண்ணீர்‌ ஊற்றாகிய கர்த்தரை விட்டுவிடுதல்‌ (எரே 2:13) 


ஜீவமார்க்கத்தைச்‌ சிந்தித்துக்‌ கொள்ளாதபடிக்கு மாறிமாறி விகாரப்படூம்‌ 
பரஸ்திரீயின்‌ நடைகள்‌ (நீதி 5:6) 


ஜுவாலிக்கிற அக்கினியாய்‌ எரியும்‌ இருதயம்‌ (ஓசி 7:6) 
ஜெநிப்பித்த கன்மலையை நினையாமற்போதல்‌ (உபா 32:18) 
ஜெபம்பண்ணும்போது மாயக்காரரைப்போலிருத்தல்‌ (மத்‌ 6:5) 
ஜெபஆலயங்களுக்குப்‌ புறம்பாக்குதல்‌ (யோவா 16:2) 


ஜெபஆலயங்களில்‌ முதன்மையான ஆசனங்களையும்‌, சந்தைகளில்‌ 


வந்தனங்களையும்‌ விரும்புதல்‌ (லூக்‌ 11:43) 
ஜெபவீடாயிருக்கிறதை கள்ளர்‌ குகையாக்குதல்‌ (லூக்‌ 19:46) 
ஜெபவீட்டை கள்ளர்‌ குகையாக்குதல்‌ (மத்‌ 21:13) 


ஜென்மசுபாவத்தாராய்‌ வாழ்தல்‌ (யூதா :19) 


Page 413 of 415 


ஜோசியராய்‌ வாழ்தல்‌ (ஏசா 47:13) 


ஸ்தனங்கள்‌ அமுக்கப்பட்டு, கன்னிமையின்‌ கொங்கைகள்‌ தொடப்படூதல்‌ 
(எசே 23:3) 


ஸ்தானாபதிகளைக்‌ கொண்டு ஆண்டவரை நிந்தித்தல்‌ (2 இரா 19:23) 
ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடே சேர்ந்து சயனித்தல்‌ (லேவி 20:16) 


ஸ்திரீ தன்‌ கண்ணிமைகளினால்‌ பிடிக்க விடுதல்‌ (நீதி 6:25) 


Xx xX x 4 


ஸ்திரீ தன்‌ புருஷனோடேயன்றி அந்நிய புருஷனோடே சேர்ந்து தீட்டூப்படுதல்‌ 
(எண்‌ 5:29) 


ர்‌ ஸ்திரீயானவள்‌ சூதகத்தால்‌ விலக்கத்திலிருக்கையில்‌, அவளை நிர்வாண 
மாக்க அவளோடே சேருதல்‌ (லேவி 18:19) 

ந்‌ ஸ்திரீயானவள்‌ மிருகத்தோடே புணரும்படி அதற்கு முன்பாக நிற்றல்‌ (லேவி 
18:23) 

ந்‌ ஸ்திர்ய்டனே விபசாரம்‌ பண்ணுகிற மதிகெட்டவனாய்‌ வாழ்ந்து தன்‌ 
ஆத்துமாவைக்‌ கெடுத்துப்‌ போடூதல்‌ (நீதி 6:32) 

ந்‌ ஸ்திரீயுடனே விபசாரம்‌ பண்ணுகிற மதிகெட்டவனாய்‌ வாழ்தல்‌ (நீதி 6:32) 

ர்‌ ஸ்திரீகள்‌ அந்நிய தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டூதல்‌ (எரே 44:15) 

* ஸ்திரீகளுக்கு பெலனையும்‌ ராஜாக்களைக்‌ கெடுக்கும்‌ காரியங்களுக்கு 
வழிகளையும்‌ கொடுத்தல்‌ (நீதி 31:3) 

ந்‌ ஸ்திரீகளின்‌ உடைகளைப்‌ புருஷர்‌ தரித்தல்‌ (உபா 22:5) 


ந்‌ ஸ்திரீகளின்‌ வேசித்தனங்கள்‌ (எசே 16:34) 


தேவனே! இயேசுவே! இப்புத்தகத்தில்‌ குறிக்கப்பட்ட பாவங்களையும்‌, மற்றும்‌ 
குறிக்கப்படாமல்‌, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக பாவமாய்‌ குறிக்கப்பட்ட 
பாவங்களையும்‌ கிருபையாய்‌ மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே! 
என்னைப்‌ கழுவி பரிசுத்தஞ்செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள்‌. இயேசுவின்‌ 
மூலம்‌ பிதாவே! ஆமென்‌. 


Page 414 of 415 


அத்தியாயம்‌ 11 


கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 


கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்களே! கர்த்தர்‌ நம்‌ கொடிய பாவங்களையெல்லாம்‌ 


மன்னித்து நமக்கு விடுதலையை அருளிச்‌ செய்திருக்கிறார்‌. ஆகவே நாம்‌ 


கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களைச்‌ செலுத்த வேண்டியதவசியம்‌. கர்த்தரை மனதார 


ஸ்தோத்தரித்து வாழ்நாள்‌ முழுதும்‌ அவருடைய பரிசுத்த சேனையாக வாழ்வோம்‌. 


கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதித்து காக்கக்கடவர்‌. 


ன்‌ 


என்‌ பாவங்களையெல்லாம்‌ உமது முதுகுக்குப்‌ பின்னாக எறிந்துவிட்டீர்‌ (ஏசா 
38:17) ஆகவே ஸ்தோத்திரம்‌ 

நான்‌, நானே உன்‌ மீறுதல்களை என்‌ நிமித்தமாகவே குலைத்துப்‌ 
போடுகிறேன்‌; உன்‌ பாவங்களை நினையாமலும்‌ இருப்பேன்‌ (ஏசா 43:25) 
ஆகவே ஸ்தோத்திரம்‌ 

உன்‌ மீறுதல்களை மேகத்தைப்போலவும்‌, உன்‌ பாவங்களைக்‌ கார்‌ 
மேகத்தைப்‌ போலவும்‌ அகற்றிவிட்டேன்‌ (ஏசா 44:22) ஆகவே ஸ்தோத்திரம்‌ 
நான்‌ அவர்கள்‌ அக்கிரமத்தை மன்னித்து, அவர்கள்‌ பாவங்களை இனி 
நினையாதிருப்பேன்‌ (எரே 31:34) ஆகவே ஸ்தோத்திரம்‌ 

நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, நம்முடைய பாவங்களையெல்லாம்‌ 
சமுத்திரத்தின்‌ ஆழங்களில்‌ போட்டூவிடூவார்‌ (மீகா 7:19) ஆகவே 
ஸ்தோத்திரம்‌ 

மேற்குக்கும்‌ கிழக்குக்கும்‌ எவ்வளவு தூரமோ, அவ்வளவு தூரமாய்‌ அவர்‌ 
நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார்‌ (சங்‌ 103:12) ஆகவே 


ஸ்தோத்திரம்‌ 


இயேசுவின்‌ நாமத்தில்‌ பிதாவே ! ஆமென்‌. ஆமென்‌. 


Page 415 of 415 


